அண்ணாஸ்வாமியின்‌ 


அமுதமொழியாயிரம்‌ 


(முதல்‌ ஐநூறு) 


மஹாமஹிமோபாத்தியாய 
பிரதிவாதிபயங்கரம்‌ 
மந அண்ணங்கராசாரிய ஸ்வாமியின்‌ 
நூல்களிலிருந்து தொகுக்கப்பட்டவை 


கிரந்தமாலா ஆபீஸ்‌, 
சின்னகாஞ்சீபுரம்‌, 


விலை ர, 5 


http:/facharya.org 


gi 


முன்னுரை 


மஹா மஹிமோபாத்தியாய, ஜகதாசாரிய ஸ்ரீ உ.வே, பிரதிவாதி 
பயங்கரம்‌ அண்ணங்கராசாரியாரின்‌ அமுதமொழிகள்‌ ஆயிரத்தை 
பொறுக்கியெடுத்து, கோர்வையாக்கி நல்ல முறையில்‌ நூலாகப்‌ 
பதிப்பிக்க நண்பர்‌ டி. கிருஷ்ணமூர்த்தி முன்வந்தது போற்றுதற்‌ 
குரிய பணி, ஸ்வாமியின்‌ சேவையும்‌ கருணையும்‌ கடலை நிகர்த்தவை. 
பல்வேறு சந்தர்ப்பங்களில்‌ வெளியான வெவ்வேறு கட்டுரைகளி 
லிருந்து அமுதமொழிகளை சேகரித்து தொகுப்பாக்கி பிரசுரித்துள்‌' 
ளார்‌ ஸ்ரீ கிருஷ்ண மூர்த்தி. கூடியவரை விஷயங்களை வரிசைப்படுத்தி 
வெளியிட்டிருப்பது குறிப்பிடத்தக்க து. 


அமுதமொழி ஒவ்வொன்றும்‌ ஒரு ரத்தினம்‌ போல தனிப்‌ 
பொலிவுடன்‌ அமைந்துள்ள து. ஒவ்வொன்றையும்‌ தனித்தனியாக 
வேண்டும்போது படித்து இன்புறுவதுடன்‌ சிறந்த வகையில்‌. 
தெய்வானுபவத்தைப்‌ பெறுவதும்‌ சுலபமாக இருக்கும்‌. இப்பொழுது 
வெளிவரும்‌ முதல்‌ பாகத்தில்‌ ஜற்நூறு அமுதமொழிகள்‌ - இடம்‌ 
பெற்றுள்ளன. ஆஸ்திகர்கள்‌ அனைவரும்‌, குறிப்பாக வைணவர்கள்‌, 
இந்தத்‌ தொகுப்பை பெரிதும்‌ வரவேற்பர்‌, இதில்‌ இதிஹாஸ 
புராணக்‌ கருத்துக்களும்‌, ஆழ்வார்‌ ஆசாரியர்களின்‌ அருளிச்‌ 
செயல்களும்‌ மனதை ஈர்க்கும்‌ வகையில்‌: வழங்கப்பட்டுள்ளன. 
சாமானிய தருமங்களும்‌ விசேஷ தர்மங்களும்‌ விவரிக்கப்பட்டுள்ளன. 

அமுதமொழிகளை நூறு நூறாகப்‌ பிரித்துத்‌ தொகுத்திருப்பதில்‌ 
ஒரு தனி விசேஷம்‌ இருக்கிறது. முதல்‌ நூறு மொழிகளில்‌ ராமாநுஜ 
சரித்திர ஆராய்ச்சிகள்‌ விவரிக்கப்பட்டுள்ள பகுதி குறிப்பிடத்‌ 
தக்கது, ஆண்டாளுடைய மேன்மை விவரிக்கப்பட்டுள்ள து, 
கண்ணனுக்கும்‌. கலியனுக்குமுள்ள. பன்னிரண்டு வகை ஒற்றுமை 
களைப்‌ பற்றிய விவரணை பரவசப்படுத்தவல்லது. இரண்டாவது 
நூற்றில்‌ ராமாநுஜ தர்சனத்தில்‌ விளக்கங்கள்‌ முக்கியமாக 
இடம்பெறுகின்‌ றன. பிரபத்தியைப்பற்றிய ஆராய்ச்சிகள்‌, உபநிஷத்‌, 
ராமாயண , மேற்கோள்களுடன்‌ தரப்பட்டுள்ளன. தேசிகனது 
ஸக்திகளும்‌ மணவாள மாமுனியின்‌ தெள்ளிய தேன்மொழிகளும்‌ 
கையாளப்பட்டுள்ள விதம்‌ பிரமிப்பை ஊட்டுகிறது. 


முன்றாவது நாறு அமுதமொழிகள்‌ பெரும்பாலும்‌ தரும விசார 
மாக அமைந்திருப்பது தணி விசேஷம்‌, நல்லோர்‌, தீயோர்‌, மகான்‌ 


http://acharya.org 


கண, வள்ளல்கள்‌ போல்வாரின்‌ தன்மைகள்‌ விவரிக்கப்பட்டுள்ளன.. 
கல்வியின்‌ சிறப்பு, கவிதையும்‌ வனிதையும்‌, புதுமை பழமைகள்‌ , 
முதலியவை மிக ரசமான பிரஸ்தாபங்கள்‌: திரிவிக்கிரம அவதார 
மகிமையும்‌ கண்ணனது லீலைகளும்‌ இப்பகுதிக்குச்‌ சிறப்புக்‌ கூட்டு 
கின்றன. 


ஸ்வாமியுடன்‌ நெருங்கிப்‌ பழகியவர்களில்‌ பரமபதப்‌ பிராப்தி 
அடைந்த நூறு பெரியவர்களின்‌ விவரணைகளைக்‌ கொண்டது 
நான்காவது நூறு. இந்த வரிசையில்‌ ஜீயர்கள்‌, விததுவானகள, 
விற்பன்னர்கள்‌, லெளகிக பிரமுகர்கள்‌ உள்பட தூது தமிழகப்‌ 
பெரியவர்கள்‌ ஈமக்கு அறிமுகமாகின்‌ றனர்‌. இவவளவு ஏராளமான 
எண்ணிக்கையில்‌ பெரியவர்களை இனி எந்தத்‌ தலைமுறையாவது! 
காண முடியுமா என்ற ஐயப்பாடு பலருக்குத தோன்றும்‌. 


இந்த முதல்‌ பாகத்திலுள்ள கடைசி நூறு அமுதமொழிகள்‌ 
திருவாய்மொழிக்கு அவதாரிகையாகப்‌ பயன்படும்‌. ஓவ்வொரு 
பதிகத்தின்‌ தாத்பர்யத்தையும்‌ ஒரு அமுதமொழி சிறந்த முறையில்‌ 
வழங்குகின்றது. மணவாள மாமுனிகள்‌ அருளிய திருவாய்மொழி, 
நூற்றந்தாதி வெண்பாவில்‌ இருப்பதுடன்‌, மிகச்‌ சுருக்கமாக 
அமைந்துள்ளது. அதே கருத்துக்களை சற்று விரிவாக்கி, ஒவ்வொரு 
பதிகத்துக்கும்‌ ஒரு அமுதமொழியாக ஸ்வாமி தெள்ளிய வசனத்தில்‌ 
வழங்கியிருப்பது ஈடு இணையற்ற சேவை. 


அமுதமொழியாயிரம்‌ காலத்துக்கு ஏற்ற மிகத்‌ தேவையான 
அறநூல்‌. இந்த முதல்‌ பாகத்தை அடுத்து இரண்டாவது பாகமும்‌ 
விரைவில்‌ வெளிவரும்‌ என்று எதிர்பார்க்கிறோம்‌. 


ம்பி ஏ. ஜி. வேங்கடாசாரி 


தினமணி" 


http://acharya.org 


ஸ்ரீ ரஸ்து. 
ஸ்ரீமதே ராமாநுஜாய நம : 


அண்ணாஸ்வாமியின்‌ அமுதமொழியாயிரம்‌ 
சென்னை தே: கிருஷ்ணமூர்த்தியின்‌ விண்ணப்பம்‌ 


ஸம்பிரதாயத்தில்‌ அடியேனென்கிற ஸாதாரணச்‌ சொல்லையுங்‌ 
கூட அறியாதிருர்த வெனக்கு ஒரு பாக்கிய விசேஷத்தினால்‌ ஸ்ரீமது 
பயவேதாந்தப்ரவர்த்தகாசார்டராய்‌ ஜகதாசார்ய ஸிம்ஹாஸனாதி 
பதியா யெழுந்தருளியிருக்கும்‌ ஸ்ரீகாஞ்சிபுரம்‌ அண்ணாஸ்வாமியின்‌ 
அபிமானம்‌ சிலவாண்டுகட்கு முன்பு வாய்த்தது. அடியேனை அவர்‌ 
தம்பியென்று கொள்ளும்படியான அளவுக்கன்றோ ஏறிற்று அந்த 
அபிமானம்‌. நான்‌ அந்தணர்‌ குலத்திலும்‌ வைணவர்‌ குலத்திலும்‌ 
பிறந்தேனெனினும்‌ லெளகிகப்‌ பழக்க வழக்கங்களையே மிகமிகக்‌ 
கொண்டிருந்தேன்‌. கொண்டிருந்தேனென்று என்ன? கொண்டிருக்‌ 
கிறேன்‌. காஞ்சீபுரம்‌ ஸ்வாமியின்‌ பத்திரிகைகளையும்‌ நூல்களையும்‌ 
சிற்சில சமயங்களில்‌ வாசிக்க நேரும்‌. பெரும்பாலும்‌ வடமொழியுங்‌ 
கலந்த அவற்றைப்‌ பரிபூரணமாகப்‌ புரிந்துகொள்ளுமா,ற்றல்‌ 
எனக்குச்‌ சிறிதுமில்லை யாயினும்‌, ஸ்ரீஸ்வாமியின்‌ காலக்ஷேபங்களைப்‌ 
பல காலமாகக்‌ கேட்டு வருபவரும்‌ எனது ஆருயிர்‌ ஈண்பருமான 
ஸ்ரீமான்‌ 0.7. லக்ஷ்மீவராஹன்‌ போல்வாருடைய ஸஹயோகத்தினால்‌ 
ஓரளவு புரிந்துகொள்ள நேரும்‌. 


முத்தும்‌ மணியும்‌ வயிரமும்‌ ஈன்பொன்னும்‌ போன்ற ஸ்வாமி 
யின்‌ அமுத மொழிகள்‌ அவருடைய பல பல நூல்களில்‌ பலபலவிடங்‌ 
களில்‌ மறைந்து கிடப்பதனால்‌ அவற்றை யெல்லாம்‌ திரட்டி ஒரு 
ஆயிரம்‌ அமுதமொழிகளைச்‌ சேகரித்‌ து உலகுக்கு உபகரிக்க வேணு 
மென்கிற உற்சாகம்‌ எனக்கு உண்டாயிற்று, இதை நிறைவேற்று 
தற்குரிய யோக்யதை எனக்குச்‌ சிறிதுமில்லையே யாயினும்‌, மேலே 
பிரஸ்தாபித்த ஸ்ரீமான்‌ லக்ஷ்மீவராஹன்‌ ஸ்வாமி போன்ற எனது 
ஆப்த நண்பர்களின்‌ உதவியையுங்கொண்டு ஒருவாறு சேகரித்து 
** அண்ணாஸ்வாமியின்‌ அமுதமொழியாயிரம்‌'” என்னும்‌ பெயரால்‌ 
இச்சிறுநூலை வெளியிடுகின்றேன்‌. ஆயிரமன்று, பதினாயிரமும்‌ 
சேகரிக்கும்படியான அமுதமொழிக்கடலாக ௩ம்‌ ஸ்வாமியின்‌ . 
நூல்கள்‌ விளங்குகின்றனவென்பதை உலக முழுதும்‌ அறியும்‌. 
ஆயினும்‌ இப்போது முதன்முதலாக ஓராயிரம்‌ வெளிவருகின்‌ றது. 


http://acharya.org 


ii 


இதில்‌ ஏதேனும்‌ குற்றங்குறைகள்‌ காணப்பட்டால்‌ அது அறிவிலி 
யான அடியேனுடையதேயாகும்‌, இதனை அச்சிட்டு முடித்து ஈம்‌ 
ஸ்வாமியின்‌ திருவடிகளில்‌ ஸமர்ப்பிக்க வெண்ணித்‌ தொடங்கு 
கிறேன்‌. 


இந்த நூல்‌ எப்படியமையவேண்டுமென்றால்‌, விஷயங்‌ 
களுக்குத்‌ துறைகள்‌ வகுத்து அந்தந்தத்‌ துறைகளுக்குச்‌ சேர 
விஷயங்களை வரிசைப்படுத்தி, வேதாந்த: விஷயங்கள்‌, வேத 
விஷயங்கள்‌, இதிஹாஸ புராண விஷயங்கள்‌, திவ்யப்‌ பிரபந்த. 
விஷயங்கள்‌, வியாக்கியான விஷயங்கள்‌, ரஹஸ்யார்த்த விஷயங்கள்‌ 
தமிழ்க்காவிய விஷயங்கள்‌, இலக்கண இலக்கிய விஷயங்கள்‌, 
வாதவிவாத. விஷயங்கள்‌-என்றிப்படி மகுடங்கள்‌ கொடுத்து 
வெளியிட்டால்‌ வாசிப்பவர்களுக்குச்‌ சிறிது உபகாரமாகும்‌. ஆனால்‌, 
ஈம்‌ ஸ்வாமியின்‌ நூல்கள்‌ கடல்‌ போன்‌ றிருத்தலால்‌. அவற்றில்‌ 
இப்படி துறைவகுத்து அமுதமொழிகளைத்‌ திரட்டி வரிசைப்படுத்து 
வது ௭ ன்போன்‌ றவர்களுக்கேயன்‌ றி யாருக்குமே அஸாத்யம்‌ என்று 
தோன்றிற்று. இதில்‌ காம்‌ இட்டிருக்கும்‌ மகுடங்களை நோக்கி 
ருசிகாணுமிடங்களில்‌ வாசித்துக்கொண்டு போமவர்களுக்குப்‌ 
பேரின்ப வெள்ளம்‌ பெருகுமென்றே நினைக்கிறேன்‌. இலையில்‌ 
தின்பண்டங்கள்‌ பலவற்றையும்‌ அடுக்கினால்‌ அவரவர்கள்‌ தம்தம்‌ 
இஷ்டப்படி. எடுத்து அருந்‌ துவர்களன்‌ றோ. 


அமுதமொழியாயிரம்‌ இஃது ஒன்றேயன்று; இங்ஙனம்‌ 
பலவாயிரங்கள்‌ வெளிவருமாறு எம்பெருமானும்‌ அவனடியார்களும்‌ 
இன்னருள்‌ புரியவேணும்‌. 


ஸ்ரீ அண்ணங்கராசாரியர்‌ ஸ்வாமிக்கு அவருடைய குலத்‌ 
தலைவர்‌ பெயரையிட்டு அண்ணாஸ்வாமியென்கிற வழக்கு நமது 
தென்னாட்டிலுள்ளது. ஆனால்‌ நான்‌ இங்கு அண்ணாஸ்வாமி 
யென்றது அதனையடியொற்றி யல்ல? என்னை அவர்‌ தம்பியாக்கிக்‌ 
கொண்டதனால்‌ அவரை நான்‌ அண்ணாவென்று கொண்டு. 
எழுதினபடி. 


இங்ஙனம்‌, 
தாஸன்‌ தே. கிருஷ்ணமூர்த்தி 
EDITOR: FREE INDIA, MADRAS 
10—11—1971. 


http://acharya.org 


ஸ்ரீரஸ்து 5 
அண்ணாுஸ்வாமியின்‌ 
அமுதமொழியாயிரம்‌ 


1. காலக்ஷேபமென்பதுபற்றிய விளக்கம்‌. 

வடமொழியில்‌ வழங்கும்‌ “காலக்ஷேப ”மென்கிற சொல்லுக்குத்‌ 
தமிழில்‌ போதுபோக்கென்பது பொருள்‌, ஸ்ரீபாஷ்யநூலைவாசித்தல்‌, 
பகவத்‌ விஷயநூலைவாசித்தல்‌ என்று சொல்லவேண்டிய ஸ்தானத்‌ 
தில்‌ ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபம்‌, பகவத்விஷய காலக்ஷேபம்‌ என்றே 
தொன்றுதொட்டுப்‌ பெரியார்கள்‌ வழங்கிவருகிறார்கள்‌. காலசேஷேப 
மென்கிற சொல்லுக்கு “வாசிப்பது” என்கிற பொருள்‌ எப்படி 
கூடு மென்றும்‌ இந்த ப்ரயோகம்‌ எப்படி பொருந்து மென்றும்‌ சில 
வ்யுத்பந்ஈர்கள்‌ விமர்சிப்பதுண்டு, ஸ்ரீபாஷ்ப காலக்ஷேபமென்றால்‌ 
ஸ்ரீபாஷ்யத்தைக்‌ கொண்டு போதைப்‌ போக்குவது என்றுதான்‌ 
பொருள்‌. ஸ்ரீராமாயண காலக்ஷேபம்‌, ஸ்ரீவசஈபூஷண காலக்ஷேபம்‌ 
இத்யாதிகளான ஸகல வ்யவஹாரங்களுக்கும்‌ இதுதான்‌ பொருள்‌. 
இப்படி வ்யவஹரிக்கத்‌ தொடங்கின பெரியார்களின்‌ திருவுள்ளம்‌. 
யாதெனில்‌, வாசித்து விஷயங்களை க்ரஹிக்கிறாமோ இல்லையோ ; 
அது எப்படியாயினு மாகுக; |௩ல்லபடியாகப்‌ போதைப்‌ போக்கினால்‌ 
போதும்‌--என்பதேயாம்‌! ஆர்த்தியில்‌ ' “முன்னவராம்‌ ௩ம்‌ குரவர்‌ 
மொழிகளுள்ளப்‌ பெற்றோம்‌, முழு. துகமக்கவைபொழுது போக்காகப்‌ 
பெற்றோம்‌” என்று மணவாளமாமுனிகள்‌ பணித்தபடியே பெரியோர்‌ 
களுடைய ஸ்ரீஸூத்திகளைக்கொண்டு போது போக்குவதென்பது 
ஜன்மாந்தர ஸஹஸ்ர நற்றவப்பயன்‌. * “காவ்ய சாஸ்த்ரவிநோதே௩ 
காலோ கச்சதி தீமதாம்‌, அந்யேஷாம்‌ து மநுஷ்யாணாம்‌ நித்ரயா 
நிந்தயா வா”? * என்கிற ச்லோகமொன்று யாவருமறிந்ததே. 
ஆங்காங்கு அவரவர்கள்‌ தம்தம்‌ போதுகளை எப்படி போக்கி 
வருகிறார்களென்று நாற்புறமும்‌ பார்ப்போமாயின்‌, உத்யோகஸ்‌ 
தர்கள்‌, வியாபாரிகள்‌, பயிர்த்தொழிலாளர்கள்‌, வக்கீல்கள்‌ முதலா 
ருடைய போதுபோக்குகள்‌ ஒவ்வொருவிதமாக நிகழ்ந்து வருகின்‌ 
ஹன. சிலபேர்கள்‌ தேசவ்ருத்தாந்தப்பத்திரிகைகளைப்‌ படித்தல்‌, நாவல்‌ 
களைப்படித்தல்‌, சூது சதுரங்கமாடுதல்‌...முதலிய காரியங்களிலே 
காலத்தைச்‌ செலவிடுகிறார்கள்‌. இது தவிர, நால்வர்‌, எண்மர்‌, 
பதின்‌ மராகக்குழாங்கூடி. ஒரு காசுக்குமுதவாத வம்புவார்த்தைகளை 
வெகு அட்டஹாஸங்களுடன்‌ பேசிக்கொண்டும்‌, தங்கள்‌ திரளிலே. 


http://acharya.org 


கரா கணம்‌ போர, 


ப 
விதிக தும்‌ வெங்‌ காக்கிற ன்‌ க, இ பி 
4 அண்ணாஸ்வாமியின்‌ அமுதமொழியாயிரம்‌ 


ET 
அற்வயிக்கப்‌ பெறாமல்‌, சுவடிகளிலும்‌ பகவத்‌ பாகவத பரிசர்யை 
களிலும்‌ போ துபோக்கிவரும்‌ மஹான்களைப்பற்றி ஏதேனும்‌ பறை 
சாற்றிக்கொண்டும்‌, பத்துமணி காலத்தைப்‌ பத்து நிமிஷமாகக்‌. 
கழிக்கின்‌ றவர்கள்‌ சிறிய கிராமம்‌ முதல்‌ பெரிய நகரம்வரையில்‌ 
எங்குமுள்ளார்கள்‌. அன்னவர்கள்‌ பெறுமானந்தத்தை நாமறியோம்‌; 


நமது போதுபோக்கினால்‌ நாம்‌. பெறுமானந்தம்‌ அளவு கடந்தது. 


2. போதுபோக்கைப்பற்றித்‌ திருமழிசைப்பிரானும்‌ 
நம்மாழ்வாரும்‌ பேசியவை. 


ஆழ்வார்களுள்‌ இரண்டு ஆழ்வார்கள்‌ போதுபோக்கைப்பற்றி 
வெகுஇன்பமாகப்‌ பேசியுள்ளார்கள்‌. அவர்கள்‌ திருமழிசையாமழ்வாரும்‌ 
நம்மாழ்வாரும்‌. இவ்விருவருடைய இரண்டு பாசுரங்களை எடுத்துக்‌ 
காட்டுகிறோம்‌ காண்மின்‌. திருமழிசையாழ்வார்‌ நான்முகன்‌. திருவற்‌ 
தாதியில்‌ (69) * தரித்திருக்தேனாகவே?............*! தெரித்தெழுதி, 
வாசித்துங்‌ கேட்டும்‌ வணங்கி வழிபட்டும்‌, பூசித்தும்‌ போக்கினேன்‌ 
போது” * என்‌ றருளிய பாசுரம்‌ ஒவ்வொருவரும்‌ நிச்சலும்‌ நினைக்கத்‌ 
, தக்கது. போதுபோக்கும்‌ விதத்தை இவரைப்போல்‌ எடுத்துரைத்‌ 
தவர்‌ மற்றுயாருமில்லை. தெரித்தல்‌, எழுதுதல்‌, வாசித்தல்‌, கேட்டல்‌ 
வணங்குதல்‌, வழிபடல்‌, பூசித்தல்‌ ஆகிய இவற்றினாலேயே தாம்‌ 
போதைப்‌ போக்கினதாகவும்‌ இவையில்லையாயின்‌ தம்மால்‌ உயிர்‌ 
தரிக்க முடியாதாகவும்‌ வ்யக்தமாக விளம்பியுள்ளார்‌. நம்மாழ்வார்‌. 
அருளிச்‌ செய்வதோ இதனிலும்‌ விலக்ஷணமானது; அதாவது 
பெரிய திருவந்தாதியின்‌ முடிவில்‌ (பா. 86)* கார்‌ கலந்த மேனியான்‌ 
கைகலந்தவாழியான்‌, பார்கலந்த வல்வயிற்றான்‌ பாம்பணையான்‌, 
சீர்கலந்த சொல்‌ நினைந்து போக்காரேல்‌ சூழ்வினையினாழ்‌ துயரை, 
“ என்னினைந்து போக்குவரிப்போது,” * என்றுள்ள பாசுரம்‌ சுவை 
மிக்க பொருளுடைத்து, அப்பொருளைச்‌ சிறிது விவரிக்கிறேன்‌; 
எம்பெருமானுடைய  திருக்குணங்கள்‌ நிரம்பிய ஸ்ரீஸூக்திகளை 
யநுஸந்தித்தால்‌ பாவங்களும்‌ துன்பங்களும்‌ தொலையுமென்று சில 
பெரியார்‌ நினைப்பதும்‌ சொல்லுவதுமுண்டு; ஆழ்வார்தாம்‌ என்ன 
சொல்லுகிறாரென்றால்‌; பாவங்களும்‌ துன்பங்களும்‌ தொலைந்தால்‌ 
தொலையட்டும்‌, இன்னமும்‌ வளர்ஈதாலும்‌ வளரட்டும்‌, அதைப்பற்றி 
என்ன கவலை? இவ்வுலகில்‌ நாம்‌ வாழ்கிறவரையில்‌ நம்முடைய 
போது போகவேண்டுமே; போதை எப்படி போக்குவது? பகவத்‌ 
குணங்கள்‌ மலிந்த ஸ்ரீ ஸூக்திகளைக்‌ கொண்டுதானே போதைப்‌ 
போக்கவேண்டும்‌; வேறு எதைக்கொண்டு போதைப்போக்குவது! 
ஒவ்வொருவனும்‌ போதைப்‌ போக்கியாக வேண்டுமே! குணாநு 
பவம்‌ தவிர வேறு எந்தக்‌ காரியஞ்‌ செய்தால்‌ போது போகும்‌? 


http://acharya.org 


முதல்‌ நூறு 5 


வெறொன்றாலும்‌ போதுபோக்குவது அரிதன்றோ. சீர்கலந்த சொல்‌ 
றிலனைற்து கழ்வினையினாழ்‌ துயரைப்‌ போக்காரேல்‌ போக்கா தொழிக; 
இப்‌ போதை என்னினைந்து போக்குவர்‌! என்று அருளிச்செய்கிற 
அழகு என்னே! இத்தகைய மனப்பான்மை ஒவ்வொருவர்க்கு 
முண்டாசவேணும்‌, உண்டாகுமா? 


3. பரமைகாந்திகளிருவரின்‌ இருகதைக்கு முன்னுரை 

உலகத்தில்‌ (ஒவ்வொருவனும்‌ பகவத்குணாநுபவம்‌ பண்ணியா 
போதைப்‌ போக்குகிறான்‌? இல்லையே. சூதுசதுரங்கமாடியும்‌, 
உண்டியே உடையே உகந்தோடியும்‌, மாரனார்‌ வரி வெஞ்சிலைக்கு 
ஆட்செய்தும்‌ மற்றும்‌ பல பல செய்துமன்றோ அவரவர்கள்‌ போதைப்‌ 
போக்கி வருவது. குணாநுபவத்தால்‌ போதுபோக்குவாராக ஒரு 
வரையுங்‌ கண்டிலோமே; ££ ஸாக்ஷாத்க்ருத ஸ்வ பர வ்ருத்தா 
ந்தர்க்கு” என்று ஆசார்ய ஹ்ருதயத்தி லருளிச்‌ செய்கிறபடி உல 
தியற்கை ஒன்றுதப்பாம லுணர்ந்தவரான ஆழ்வார்‌ **என்னினைந்து 
போக்குவரிப்போது'” என்று குணாநுபவத்தாலன்றிப்‌ போது 
போக்க முடியாதென்று ஏன்‌ சொல்லுகிறார்‌? என்று கேட்கக்கூடும்‌; 
அதற்கு இரண்டு கதைகள்‌ கேண்மின்‌. 


4, 5. வைதிகர்களிருவரின்‌ விசித்திரமான கதை 

(1) கள்ளங்கவடறியாத ஒரு வைதிக ஸ்வாமி தம்‌ திருமாளிகை 
வாசலில்‌ தென்னைமரம்‌ வளர்த்திருந்தார்‌. அதில்‌, காய்கள்‌ நிறையக்‌ 
காய்த்திருந்தன. ஒரு நாளிரவு திருடன்‌ மரத்தின்‌ மீதேறிக்‌ காய்‌ 
களைப்‌ பறிப்பதை அவர்‌ அறிந்துகொண்டு இரண்டு மைல்‌ தூரத்தி 
லுள்ள டாணாவுக்குச்‌ சென்று போலீஸ்‌ சேவகனை யழைத்துக்‌ 
கொண்டு வர எண்ணினார்‌. அங்குப்‌ போய்வர ஒரு நாழிகை ஆகு 
மாதலால்‌ அதற்குள்‌ கள்ளன்‌ இறங்கி யோடிப்‌ போய்விட்டால்‌ 
என்ன செய்வதென்றும்‌ ஆலோசித்தார்‌. ஒரு உபாயம்‌ தோன்றி 
அப்படியே செய்தார்‌. உள்ளிருந்து பெருமாள்‌ திருவாராதனத்‌ 
தீர்த்தத்தைக்‌ கொணர்ந்து மரத்தின்‌ கீழே நிறையத்‌ தெளித்து 
விட்டு “இது பெருமாள்‌ தீர்த்தமாகையாலே இதை யாரும்‌ மிதிக்க 
லாகாது” என்று உரக்கச்‌ சொல்லிவிட்டு உடனே டாணாவுக்குச்‌ 
சென்றார்‌. “தேங்காய்க்‌ கள்ளனைக்‌ கையும்‌ பிடியுமாகப்‌ பிடிக்க 
வேணும்‌, கையோடு வாருங்கள்‌ ? என்று சேவகனையழைத்தார்‌! 
அதற்கு அவன்‌ :ஸ்வாமீ! கள்ளன்‌ இன்னுமா மரத்தின்‌ மேலேயே 
இருப்பான்‌? இதுவரையில்‌ அவன்‌ வீடு போய்ச்‌ சேர்ந்திருப்பனே * 
என்றான்‌. அதற்கு இவர்‌ சொல்லுகிறார்‌: “அம்மரத்தின்‌ கீழ்ப்பாகம்‌ 
முழுதும்‌ பெருமாள்‌ தீர்த்தத்தைத்‌ தெளித்துவிட்டு கள்ளன்‌ 
காதிலும்‌ கேட்கும்படி அதை உரக்கச்‌ சொல்லிவிட்டன்றோ நான்‌ 


http://acharya.org 


6 அண்ணாஸ்வாமியின்‌ அமுதமொழியாயிரம்‌ 

- ப அ ப அ ப ப ப ப பப பபப 
வந்திருக்கிறேன்‌; பரிசுத்தமான அவ்விடத்தை மிதித்துப்போக 
அவனால்‌ முடியாதாகையாலே அவன்‌ மரத்தின்மீதுதான்‌ இருப்பன்‌, 
வாருங்கள்‌?” என்றார்‌. தம்மையே யொப்பப்‌ பிறரையும்‌ நினைக்கிற 
படியன்றோவிது. இத்தகைய பரமைகாந்தி இக்காலத்திலில்லை. 

(2) மற்றொரு பரமைகாந்தி கதை: பரம வைதிகரான வொரு 
ஸ்வாமி இரவில சயனிக்கும்போது தம்‌ தேவியை யழைத்து * அடி! 
சொம்பிலே ஜலம்‌ வைக்காதே; கவிழ்த்து வை! என்று கட்டளையிடுவ 
ராம்‌. இவரது கருத்து என்னெனில்‌, இரவிலே கள்ளன்‌ வந்தால்‌ 
சொம்பைக்‌ கொள்ளைகொள்ள நினைத்து அதனருகேவந்து அதை 
யெடுக்கப்‌ பார்க்கும்போது, கையலம்பாமல்‌ சொம்பைத்‌ தொட 
லாகாதென்று தீர்த்தம்‌ தேடுவனாம்‌; தீர்த்தம்‌ கிடைத்தால்‌ கையை 
யலம்பிக்கொண்டு சொம்பைக்‌ கவர்ந்து கொண்டு செல்வனாம்‌; 
தீர்த்தம்‌ கிடையாவிடில்‌ அசுத்தமான கையாலே சொம்பை எப்படி. 
எடுப்பதென்று கூசி, சொம்பைத்‌ தொடாமலே போய்விடுவலும்‌; 
இதற்காகவே “சொம்பில்‌ ஜலமின் றிக்‌ கவிழ்த்துவை' என்று. 
தேவிக்குக்‌ கட்டளை யிடுவதாம்‌. [பரமைகாந்தியெனினும்‌ வைடுக 
ரெனினும்‌ பொருள்‌ ஒன்றே. ] 

6. போதுபோக்கில்‌ நம்மாழ்வார்‌ திருவுள்ளத்தின்‌ 
நிகமனம்‌ 

இதெல்லாம்‌ ப்ராசீந ப்ராமாணிகர்களின்‌ சரிதைகள்‌, தங்க 
ளுடைய ஆசாரமே கள்ளர்க்கும்‌ உள்ளதாக அவர்கள்‌ நினைப்பது 
போல்‌ ஆழ்வாரும்‌ பகவத்‌ குணாநுபவத்தாலன்‌ நி மற்றெதனாலும்‌ 
தமக்குப்‌ போதுபோக்க அரிதாயிருக்குமியல்வையே உலகில்‌ 
எல்லாருக்குமுள்ளதாக நினைத்து, “சீர்கலந்த! சொல்‌ நினைந்து 
போக்காரேல்‌ சூழ்வினையினாம்‌ துயரை, என்னினைந்து போக்குவர்‌ 
இப்போது” என்று உள்ளமுருகவருளிச்‌ செய்கீறார்‌. ஸ்ரீராமாய்ணா 
பாரதாதி இதிஹாஸங்களைக்கொண்டும்‌, ஸ்ரீவிஷ்ணு புராணம்‌ 
முதலிய புராணங்களைக்கொண்டும்‌, அருளிச்‌ செயல்களைக்கொண் 
டும்‌ பாவத்தைப்‌ போக்கிக்கொள்ளார்களாகில்‌ அதுபற்றி விசார 
மில்லை; போதைப்‌ போக்குவதற்கு இவையொழிய வேறு என்ன 
ஸாதனமுள்ளது! என்று கூறின ஆழ்வாரை வழிபடுகின்ற நாம்‌ 
நம்முடைய போதை எப்படிப்‌ போக்க ஆசைப்பட வேணுமென்று 
இன்னமும்‌ விவரிக்கவேணுமோ ? அது நிறைவேருவிடிலும்‌ அதனை 
ஆசைப்பட்டாலே போதும்‌. 

7. உலகவியற்கையையாராய்தல்‌ 

நலத்தால்‌ மிக்கார்‌ * என்றும்‌ * கலையிலங்குமொழியாளர்‌ * 
என்றுமுள்ள ஸ்ரீஸூக்திகளுக்கு லக்ஷயபூதர்களாய்‌ விளங்கும்‌ 
மஹநீயர்களைக்‌ குறித்து * “அசக்தாஸ்‌ தத்பதம்‌ கந்தும்‌ ததோ 
நிந்தாம்‌ ப்ரகுர்வதே” * என்கிறபடியே நிந்தனை மொழிகளைப்‌ பல 


http:/acharya.org 


முதல்‌ நூறு 7 


rT 
வைகலும்‌ பரவச்‌ செய்துகொண்டு, அதுவே போதுபோக்காக 
தனு குறித்து இங்கு நாம்‌ விஜ்ஞாபிக்க வேண்டிய 

மன்றுமில்லை. எச்வரனுடைய ஜகத்‌ ஸ்ருஷ்டியானது. மிக 
விசித்திரமானது. பொம்‌ சொல்வது, களவு செய்வது, வஞ்சனை 
பஸ ஐறுவது முதலான தீயகுணங்களையும்‌, அஹிம்ஸை, இந்த்ரிய 
மிக்ரஹம்‌, க்ஷமை, ஸத்யம்‌ முதலிய நற்குணங்களையும்‌ ஒவ்வொரு 
மிராமத்திலும்‌ ஒவ்வொரு ஈகரத்திலும்‌ நாம்‌ சமமாகப்‌ பார்த்து வருகி 
ரூம்‌. நற்குணங்களோ தீயகுணஙகளோ அவரவர்கட்கு இயற்கை 
யாக. அமைகின்றனவென்பதே. பெரும்பான்மையான கொள்கை, 
வேம்புக்குள்ள கசப்பும்‌ மாதுளைக்குள்ள புளிப்பும்‌, கரும்புக்குள்ள 
தித்திப்பும்‌ முதலியன எப்படி ஒரு நாளும்‌ மாறுவதில்லையோ, அப்‌ 
படியே மனிதர்களுக்கும்‌ ஜன்மஸித்தங்களான குணங்கள்‌ 
(ஈல்லவையோ தீயவையோ) பேர்க்கவும்‌ பேரா என்றே பெரியார்‌ 
கூறுவர்‌. இளமையில்‌ பொய்‌ சொல்லியும்‌, களவாடியும்‌ வழக்கம்‌ 
பெற்றவர்கள்‌ அந்த வழக்கத்தை ஒருநாளும்‌ விடமுடிகிறதில்லை. 
யென்பதையும்‌, இயற்கையாகவே ஸத்யம்‌ முதலிய நல்ல குணங்கள்‌ 
அமையப்பெற்றவர்கள்‌ ஒருநாளும்‌ அஸத்ய வழியில்‌ செல்கின்‌ றிலர்‌ 
என்பதையும்‌,எந்தவூரிலும்‌, எந்தஜாதியிலும்‌, எக்காலத்திலும்‌ பார்க்க 
லாம்‌. ஆகவே **பச்யதி பரேஷு தோஷாக்‌ அஸதோபி, ஸதோபி 
றைவ குணாற்‌, விபரீதமிதம்‌ ஸ்வஸ்மிந்‌, மஹிமா மோஹாஞ்ஜ 
நஸ்யைஷ !* என்று தேசிகன்‌ சாதித்தபடி, பிறரிடத்தில்‌ இல்லாத 
தோஷங்களை இருப்பனவாகக்‌ காண்பதும்‌, இருக்கின்‌ ற குணங்களை 
இல்லை செய்வதும்‌, தம்மிடத்தில்‌ உள்ள தோஷங்களைக்‌ காணாமல்‌ 
இல்லாத குணங்களை இருப்பனவாக ப்ரமிக்கையுமாகிற இந்த 
மஹாஸம்பத்தை மோஹாஞ்ஜ௩ மஹிமையினால்‌ சிலர்‌ இயற்கை 
யாகவே பெற்று வாழ்கின்றார்களென்றும்‌ அதற்குத்‌ தகுந்தபடி. 
அமையக்கூடிய அவர்களது போது போக்கை மாறுபடுத்த மாத 
வனாலுமாகாதென்றும்‌, இதையும்‌ நாம்‌ எங்கும்‌ அநுபவத்திற்‌ காணா. 
நின்றோம்‌. யானையும்‌ குதிரையும்‌ பெருமாள்‌ புறப்பாட்டுக்கு கம்பீர 
மாக உபயோகப்படுவது போல, மற்ற ஜந்துக்கள்‌ ஏன்‌ உபயோகப்‌ 
படுவதில்லையென்று ஒருவர்‌ கேட்டால்‌ இதற்குஎன்ன பதில்‌ சொல்‌ 
வது? யோக்யதைக்குத்‌ தகுந்தபடி உபயோகம்‌ சேர்கின்றது என்‌ 
நிவ்வளவே சொல்லமுடியும்‌. நல்ல வழிகளில்‌ போது போக்க 
யோக்யதையற்றவர்கள்‌ ஏதோவொரு வழியில்‌ தங்கள்‌ போதைப்‌ 
போக்கித்தானே யாகவேண்டும்‌. குயிலும்‌ காக்கையும்‌ பெரும்பாலும்‌ 
வடிவில்‌ ஒத்திருக்கச்‌ செய்தேயும்‌ செய்கையில்‌ ஏன்‌ ஒத்திருக்‌ 
கவில்லை யென்று யாரைநோக்கி யார்தாம்‌ கேட்பது? அது 
போல; சிலர்‌ சீர்கலந்த சொல்‌ நினைந்து போது 
போக்க, வேறுசிலர்‌ தங்களுக்கு ஸுலபஸாத்யமானவகையில்‌ போது 


nttp://acharya.org 


அ சிலம்‌) கொழு வெள்வெழ்சம்‌ , அவல்‌ தீவு இய6 சிப வப 
இடி சஜி மடக்‌ கேலி அன்ஸ்‌ செய்யு பேர்‌ 


8 அண்ணால்வாமியின்‌ அமுதமொழியாயிரம்‌ 


போக்கி வருகின்றார்களென்றால்‌ இதில்‌ வியப்பு ஒன்றுமில்லையே, 
ஸத்துக்களையும்‌ ஸாதுக்களையும்‌ நிஷ்காரணமாகப்‌ பழிப்பதையே 
போதுபோக்காகக்கொண்டவர்கள்‌ சிறிது விவேகிகளாயிருந்தால்‌ 
ஒன்று ஆலோசிக்கவேண்டும்‌. மஹான்களைப்பற்றித்‌ தரங்கள்‌ 
செய்யும்‌ நிந்தைகளினால்‌ தங்களுக்கு ஜன்ம ஸாபல்யமாகிற வொரு 
லாபம்‌ ஸித்தித்தாலும்‌ அந்த மஹான்களுக்கு என்ன ஈஷ்டமுண்டா 
குமென்பதை மாத்திரம்‌ சற்று விமர்சிக்கவேணுமவர்கள்‌ . ற்‌. 


8. திருவாய்மொழியில்‌ ஓர்‌ அற்புதமான பாசுரம்‌ 


திருவாய்மொழியில்‌ நம்மாழ்வார்‌ அற்புதமாக ஒரு பாசுரம்‌ 
அருளிச்‌ செய்கிறார்‌; அதாவது (8--9--5) *கடியன்‌ கொடியன்‌ 
நெடியமால்‌ உலகங்கொண்டவடியன்‌, அறிவருமேனி மாயத்தன்‌ *?- 
இத்யாதி, இதன்‌ பொருளின்பத்தைச்‌ சிறிது விவரித்து அடி 
யேனும்‌ ஆனர்தித்து பக்தர்களையும்‌ ஆனந்திக்கச்‌ செய்கிறேன்‌ - 
ஆழ்வார்‌ ஆண்மைதவிர்ந்து பெண்மையடைந்து பேசும்‌ பாசுரமிது. 
பராங்குசநாயகி யென்று இப்போது ஆழ்வார்க்குத்‌ திருநாமம்‌, இப்‌ 
பெண்பிள்ளைக்கும்‌ தோழிக்கும்‌ பரஸ்பரம்‌ பேச்சு நடந்து வருகிறது. 
தோழியானவள்‌ இப்பெண்மணியை நோக்கி “பேதாய்‌! நீ பகவான்‌. 
பகவானென்று எப்போதும்‌ அவனையே வாய்‌ வெருவி வீணாகவருக்து 
கிருயே;. இந்த கஷ்டம்‌ உனக்கு ஏதுக்காக? அவன்‌ குணசாலியா 
யிருந்தால்‌ அவனிடத்தில்‌ நீ எவ்வளவும்‌ ஈடுபடலாம்‌; குணஹிஈனான 
அவனிடத்தில்‌ ரீ வீணாக ஆசைவைத்துத்‌ தவிப்பது வேண்டாமே” 
என்று கூறினளாக, அதற்குப்‌ பராங்குச நாயகி மறுமொழி கூறு 
கின்றாளிப்பாட்டினால்‌, *தோழி! எம்பெருமானை நான்‌ மஹாகுணசாலி 
யென்கிறேனென்றுகொள்‌; நீயோ அவனை குணஹிநனென்கிறாய்‌. 
கான்‌ சொல்லுகிறபடியன்‌ றிக்கே நீ சொல்லுகிறபடியே குணஹீநனா 
னாலும்‌ என்‌ நெஞ்சம்‌ அவனையல்லது அறியாது. அவனிடத்தில்‌ 
நின்றும்‌ என்னை மீட்பதற்காகவன்றோ ரீ அவனை குணஹீநனென்‌' 
பது. மிகவும்‌ சந்தோஷம்‌. குணஹீறனென்‌ து பற்றியே அவனை 
நான்‌ மிக மிக மேல்விழுந்து விரும்புகின்றேனென்று நீ திண்ணமாகக்‌ 
கொள்ளவேணும்‌, அவனிடத்தில்‌ குணமில்லையென்பதைச்‌ 
சொல்லவேண்டுமானாலும்‌ “அம்மா தோழீ ! அதை நான்‌ சொல்ல 
வேணுமேயல்லது நீ சொல்லலாகுமோ? அவனையும்‌ என்னையும்‌ 
கூட்டிவைத்தது மாத்திரமேயன்றோ உன்‌ காரியம்‌; அவனோடு 
உள்கலந்து பரிமாறினவள்‌ நானே யல்லது நீயல்லையே; அவனிடத்‌ 
திலுள்ளது தோஷமோ குணமோ எதுவானாலும்‌ எனக்குத்‌ தெரிந்‌ 
தவளவு உனக்குத்‌ தெரிய ப்ரஸக்தியில்லையே. ஆகையாலே குண 
மில்லாமையையும்‌ தோஷ முடைமையையும்‌ என்வாயால்‌ நான்‌ 
சொல்ல நீ கேளாய்‌?! என்று பீடிகைபோட்டுக்கொண்டு “*கடியன்‌ 


http://acharya.org 


முதல்‌ நூறு : 9 


கொடியன்‌!” என்று தொடங்கி இரண்டடிகளாலே அவனுடைய 
 குணாச்கேட்டைச்‌ சொல்லுகிறாள்‌ பராங்குசகாயகி (ஆழ்வார்‌). 


9, எம்பெருமானுடைய குணக்கேடுகள்‌ 


தான்‌ சொல்லுகிற குணக்கேடுகள்‌ எவை யென்னில்‌; கேண்‌ 
மின்‌: *கடியன்‌?'--தன்காரியத்தை ஸாதித்துக்கொள்வதிலேகனவேக 
முடையவன்‌. அதாவது, தனக்கு விருப்பமுண்டானால்‌ தானேவக்து 
மேல்‌ விழுந்து விரைந்து கலக்குமவன்‌ என்கை, “கொடியன்‌” 
எதிர்த்தலைபடுகிற கஷ்டங்களைப்‌ பாராதே கல்நெஞ்சனாய்ப்‌ பிரிந்து, 
போமவன்‌; ““நெடியமால்‌” மிகவும்‌ பெரியவன்‌ என்பது இச்‌ 
சொல்லின்‌ பொருள்‌. இதன்‌ கருத்தாவது, மேல்விழுந்து கலக்கும்‌ 
போது பிரிய வேணுமென்று நினைப்பன்‌, அப்படி அவன்‌ நினைத்த. 
தையறிந்து “என்னாயனே! பிரியலாகாது பிரியலாகாது” என்று 
கால்கட்டி விலக்கப்பார்க்கலாமே, அப்படி விலக்குவதற்குக்‌ கூசி 
நடுங்கி அஞ்சியிருக்க வேண்டும்படி திடீரென்று பரத்துவம்‌ பாராட்டி. 
நிற்பவனென்கை.' உலகங்கொண்ட வடியன்‌”-பிறருடைமையைத்‌ 
தனக்காக்கிக்‌ கொள்ள நினைத்தால்‌ பின்னை அவர்களுக்கு ஒன்றும்‌ 
மிச்சப்படாதபடி பண்ணி அவர்களைப்‌ பாதாளத்திலே கள்ளுமவன்‌. 
“அறிவருமேனிமாயத்தன்‌ *வடிவைக்கண்டால்‌ ஸர்வஸ்வதானம்‌ 
பண்ணவிருக்கிருனோ? அன்றி ஸர்ஸ்வத்தையும்‌ கொள்ளைகொள்ள 
விருக்கிருனோவென்று தெரிந்து கொள்ளமுடியா தபடி ஆச்சரியமான 
தன்மையையுடையவன்‌, அடியேன்‌ சிறியேன்‌ குடியேனென்று சில 
சொல்லி மயக்கிக்‌ கண்ணிலே மணலைத்தூவி யோடிப்போவன்‌. 


10. ஆழ்வாருடைய நிகமனம்‌ 

“இப்படிப்பட்ட குணக்கேடுகளைக்‌ கோடிக்கணக்காகச்‌ சொல்ல 
வேணுமானாலும்‌ நானன்றோ சொல்லவேணும்‌; எனக்கன்றோ மருமம்‌ 
தெரியும்‌. தோழீ! இவை உன்னாலும்‌ சொல்லமுடியாது, இதற்‌ 
கென்றே இட்டுப்பிறந்த சிசுபாலாதிகளாலும்‌ சொல்ல முடியாது. 
இவ்வளவு குணக்கேடுகளையும்‌ கான்‌ அறிந்துவைத்தேயன்றோ 
அவன்திறத்தி லீடுபட்டுக்கிடக்கிறது. இவை தோஷங்களேயானா 
லும்‌ அவனுடைய தோஷங்களாகையாலே அவனது ஸம்பந்தத்தை 
யிட்டு இவை நமக்கு உபாதேயங்களேயென்று என்னெஞ்சு கொள்ளு 
கின்றது; (அல்லது) கீழ்ச்சொன்ன விசேஷண பூதங்களான குணக்‌ 
கேடுகளில்‌ நோக்கு இல்லாமே விசேஷ்ய பூதனான அவனைமாத்‌ 
திரமே என்னெஞ்சு பற்றியிருக்கின்றது. மாயாவாதிகள்‌ “நிர்‌ 
விசேஷ சிந்மாத்ரம்‌ ப்ரஹ்ம” என்று விசேஷண ஸம்பந்த கந்தமு 
ற்ற விசேஷ்ய அம்சத்தை மாத்திரமே அங்கீகரிக்கிறாப்‌ போலே 
குணமோ குணக்கேடோ ஆகிய விசேஷணாம்சத்தில்‌ கண்‌ செலுத்‌ 


http://acharya.org 


10 * அண்ணாஸ்வாமியின்‌ அமுதமொழியாயிரம்‌ 


தாமல்‌ வெறும்‌ விசேஷ்யமான அவனளவில்‌ மாத்திரமே என்னெஞ்சு 
ஊன்‌ ியிருக்கின்றது என்பதாக *ஆகிலும்‌ கொடியவென்னெஞ்சம்‌ 
அவனென்றே கிடக்குமெல்லே” என்கிற மூன்றாமடி அமைந்தது. 
ஆக இதனால்‌ பெரியார்‌ திறத்தில்‌ மைது பக்தி. ஸ்வரூப ப்ராப்தமா 
யிருக்க வேணுமேயல்லது குணப்ரயுக்தமன்று என்றதாயிற்று. 


11; உலகில்‌ அன்பர்களின்‌ பரிமாற்றம்‌ 

கீழே விளக்கின பாசுரம்‌ எம்பெருமான்‌ விஷயத்தில்‌ மட்டுமன்று; 
அன்பு மிக்குள்ள விடங்களிலெல்லாம்‌ இப்படித்‌ தான்‌ பரிமாற்ற 
முள்ளது. அன்பு வைத்திருப்பாருடைய அன்பைக்‌ குலைக்கவேணு 
மென்று நினைத்து எவ்வளவு தோஷங்களை நிரூபணம்‌ செய்தாலும்‌ 
“ரவர்‌ கவ்வை யெருவிட்டு” என்ற பாசுரக்‌ கணக்கிலே மெய்யன்ப 
ருடைய அன்பு மேன்மேலும்‌ பெருகுவதற்கு ஹேதுவாகுமே யல்லது 
தோஷ நிரூபணங்களினால்‌ அபூர்வமாக எதுவும்‌ ஸித்திக்கமாட்டா 
தென்பது திண்ணம்‌. இவ்வுலகில்‌ பிறக்கின்‌ றவர்கள்‌ யாவரும்‌ 
தோஷமே நிரம்பியவர்கள்‌ என்றாவது, குணமே நிரம்பியவர்கள்‌ 
என்றாவது யாரும்‌ சொல்லமுடியாது. உயர்ந்த பதவியில்‌ இருக்‌ 
கின்ற மஹான்கள்‌ முதற்கொண்டு மிகவும்‌ தாழ்ந்திருப்பவர்கள்‌ 
வரையில்‌ யாரை யெடுத்துக்கொண்டாலும்‌ ஒவ்வொருவரிடத்திலும்‌ 
குணங்களும்‌ தோஷங்களும்‌. கலந்திருக்குமேயல்லாது பரிபூர்ண 
குணசாலியாகவும்‌, பரிபூர்ண துஷ்டனாகவும்‌ ஒரு மனிதனையும்‌ 
காட்டமுடியாது. எவரும்‌ அயலாரை வஞ்சித்து விடலாமானாலும்‌ 
தம்முடைய ஆத்துமாவைத்‌ தாம்‌ வஞ்சித்து விடமுடியாதாதலால்‌ 
தம்‌ தம்மிடத்திலுள்ள குண தோஷங்களை உள்ளபடி. அவரவர்கள்‌ 
கட்டாயம்‌ அறிந்தே யிருப்பார்கள்‌.  அப்படியறிந்திருந்தும்‌, உள்ள 
தோஷங்களை அடியோடு மறைத்துக்கொள்வதற்கும்‌ இல்லாத 
குணங்களை ஏறிட்டுக்‌ கொள்‌ வதற்குமே ஒவ்வொருவரும்‌ முயற்சி 
செய்வது வழக்கம்‌. அதில்‌ ஸாமான்ய ஜனங்கள்‌ ஏமாந்து போய்‌ 
விடுவதும்‌ நிபுணர்கள்‌ உண்மையை அறிந்து கொள்வதும்‌ இயல்பு. 


12. மனச்சாக்ஷியின்‌ மேன்மை 


பொதுவில்‌ ஒவ்வொருவருடைய நோக்கமும்‌ எப்படிப்‌ பட்ட 
தென்றால்‌ “நம்மிடத்தில்‌ எல்லாருக்கும்‌ நல்ல மதிப்பு உண்டாக 
வேணும்‌; நம்மை நல்ல குணசாலியென்றே எல்லாரும்‌ கொள்ள 
வேண்டும்‌; நம்மிடத்தில்‌ தீமையிருப்பதாக யாரும்‌ கருதக்‌ கூடாது? 
என்றே ஆசை கொண்டு அதற்கு ஏற்றாப்‌ போல்‌ நடந்து கொள்‌ 
வதிலேயே பெரும்பாலும்‌ ஜனங்களின்‌ நோக்கம்‌ காண்கிறது. 
ஞானம்‌, செல்வம்‌, அழகு முதலானவை மிகச்‌ சிறிதளவு இருக்‌ 
தாலும்‌ அவற்றை மிகவும்‌ அதிகமாகவே காட்டிக்கொள்ள விரும்பு 


http://acharya.org 


முதல்‌ நூறு ॥॥ 


ன தத ப... ட்ட ட்ட்ட ப டயயயயயயயய்‌ 
வாரும்‌ உண்டு. அவை அதிகமாகவே யிருந்‌தும்‌ அவற்றை டம்ப 
மாகக்‌ காட்டிக்கொள்ள விரும்பாமல்‌ வெகு அடக்கத்தோடு இருப்‌ 
வர்களும்‌ உண்டு. சிலபேர்கள்‌ தங்களுடைய நிலைமையை 
நன்றாகத்‌ தெரிந்துகொண்டு நாம்‌ எப்படி குற்றங்களுக்குக்‌ 
கொள்கலமாக இருக்கிறோமோ இப்படித்தான்‌ உலகில்‌ பலரும்‌ இருக்க. 
பிறரிடும்‌; இவ்வுலகுக்கு இது ஆச்சரியமன்று; ஆதலால்‌ பிறருடைய 
குற்றங்களைப்‌ பற்றி நாம்‌ கவனிப்பது வேண்டா என்றுகொண்டு 
பிறரது குற்றங்களில்‌ சிறிதும்‌ புத்தியைச்‌ செலுத்தாமல்‌ தங்கள்‌ 
காரியத்தோடே நிற்பர்கள்‌. இப்படிப்பட்ட அதிகாரிகள்‌ அதிக 
மாகத்‌ தேறமாட்டார்கள்‌. நூற்றில்‌ ஒருவர்‌ தேறினால்‌ விசேஷம்‌. 
தொண்ணூற்றொன்பது பேர்களின்‌ இயல்வு எப்படி.ப்பட்டதென்றால்‌ 
தம்‌ நிலைமையைத்‌ தாம்‌ அடியோடு மறந்து எப்போதும்‌ பிறரைப்‌ 
பற்றிய பழிப்புரையே போது போக்காக இருப்பதாம்‌. அன்னவர்கள்‌ 
வாய்‌ கொண்டு பேசத்‌ தொடங்கினாலும்‌ கை கொண்டு எழுதத்‌ 
தொடங்கினாலும்‌. இன்னாரைப்பற்றி இன்னவிதமாகத்தான்‌ பேசு 
வார்கள்‌, எழுதுவார்கள்‌ என்கிற வரம்பு சிறிதும்‌ இராது. ஒன்று 
மறியாத மூடர்களை உயரத்‌ தூக்கி வைத்திடவும்‌. பெரும்‌ புகழ்‌ 
பெற்ற பெரியோர்களைப்‌ பாதாள த்திலே தள்ளிவிடவும்‌ அவர்களுக்கு 
வல்லமை யுண்டு. இந்த இயல்பு நேற்று இன்று ஏற்பட்டதன்று. 
ஸ்ரீ ராமக்ருஷ்ணாதி அவதார காலங்களிலும்‌, ஸ்ரீமங்காதயாமு௩ 
யதிவராதி ஆசாரியர்களின்‌ காலங்களிலுமே இப்படிப்பட்ட அதிகாரி 
கள்‌ மிகவும்‌ மலிந்திருந்தார்களென்றால்‌ இக்காலத்தில்‌ இருக்கக்‌ 
கேட்கவேணுமோ? இப்படிப்பட்டவர்கள்‌ நிறைந்திருப்பது இந்த 
லீலா விபூதிக்கே ஒரு அழகு. அவர்கள்‌ விஷயத்தில்‌ யாரும்‌ 
வெறுப்புக்கொள்ளலாகாது. உலகுக்கு மஹோபகாரம்‌ செய்பவர்‌ 
களாகவே அவர்களைக்‌ கருதுவர்கள்‌ பெரியார்‌. 


18, உலகரிடம்‌ நாம்‌ எதிர்பார்க்க வேண்டியதென்ன? 

"உலகில்‌ நம்மை எல்லோரும்‌ பூஷிக்க வேணுமேதவிர ஒருவரும்‌ 
நம்மைத்‌ தூஷிக்கக்கூடாது? என்று விரும்பி, பூஷணைகளையே 
ஆவலுடன்‌ எதிர்‌ பார்ப்பதும்‌ தூஷணைகள்‌ வருங்கால்‌ மிகவும்‌ 
வருந்துவதும்‌ சிலருடைய இயல்வாதலால்‌ அதைப்‌ பற்றியும்‌ இங்கு 
நாம்‌ முக்கியமாகச்‌ சில சொல்ல விரும்புகிறோம்‌. துரஷிக்கவேண்டிய 
காரணம்‌ பூர்த்தியாக இருந்தாலுங்கூட தூஷிக்கும்வழியைக்கனவிலு 
மறியாமல்‌ பூஷிப்பதே செய்வார்‌ ஸாத்விகர்கள்‌ பூஷிக்கவேண்டிய 
காரணம்‌ பூர்த்தியாக இருந்தாலும்கூட தூஷிப்பதையே தொழி 
லாகக்‌ கொள்வர்‌ பிறர்‌ ; எங்கும்‌ தூஷிப்பவர்கள்‌. பலபல மஹான்‌ 
களால்‌ கொண்டாடப்‌ படுகின்றவர்களைத்தான்‌ தூஷிப்பர்கள்‌. 
யோக்யதை இல்லாதவர்களை தூஷிப்பதனால்‌ எப்படி த்ருப்தியுண்‌ 


http:/acharya.org 


12 அண்ணாஸ்வாமியின்‌ அமுதமொழியாயிரம்‌ 
nn TE 
டாகும்‌? அதை யார்‌ கவனிப்பார்கள்‌? அது பயனற்ற பணியாகுமே. 
நிறையப்‌ பழங்கள்‌ பழுத்துத்‌ தொங்கப்பெற்ற மரங்களின்மீது 
கல்லடியும்‌ தடியடியும்‌ விழுமேயல்லது மொட்டை மரத்தையும்‌ 
மலட்டு மரத்தையும்‌ அடிப்பாரார்‌? அதுபோல்‌, ஞானானுட்டானங்கள்‌' 
நிரம்பியும்‌, பலவகைகளில்‌ 'புகழ்‌பெற்றும்‌, பலரால்‌ வணங்கப்பட்டும்‌ 
விளங்குகின்‌ற மஹான்கள்‌ பேரில்தான்‌ தூஷணைகள்‌ ஏற்படுமே 
யல்லது, யாரோ வழிப்போக்கன்‌? என்னும்படியான ஸாமான்ய 
ஜனத்தின்‌ மீது பைத்தியக்காரன்கூட தூஷணைகள்‌ செய்ய மனங்‌ 
கொள்ளமாட்டான்‌. ஆகவே, எந்த ஈபரின்மீது விசேஷ தூரஷணை 
கள்‌ ஏற்படுகின்றனவோ அதுவே காரணமாக அந்த நபர்‌ மிக்க. 
பெருமை வாய்ந்தவர்‌ என்பது உறுதியாகும்‌. உண்மையில்‌ அவர்‌ 
பெருமைவாய்ந்தவராக இல்லாவிடினும்‌, தூஷணைகள்‌ ஏற்படுவது 
காரணமாகவே அவர்க்குச்‌ சிறந்த பெருமை அவசியம்‌ ஒப்புக்‌ 
கொள்ளப்படவேண்டியதே. அமுதனார்‌ அருளிய இராமானுச நூ ற்றற்‌ 
தாதியில்‌ *'பழிக்கில்‌ புகழ்‌” என்கிற அருமையான வாசகம்‌ இருப்பது! 
பிரசித்தமே. அதன்‌ பொருளே இங்கு விளக்கப்பட்ட து. 


14, ஸரீராமாயணச்லோகமொன்றின்‌ விசேஷார்த்தம்‌ 


ஸ்ரீராமாயணத்தில்‌ யுத்தகாண்ட த்தில்‌- 
**மரணாந்தாநி வைராணி நிர்வருத்தம்‌ ௩: ப்ரயோஜறம்‌, 
க்ரியதாமஸ்ய ஸம்ஸ்கார : மமாப்யேஷ யதா தவ? 


என்பது, ஸ்ரீவிபீஷ்ணாழ்வானை நோக்கிப்‌ பெருமாளருளிச்‌ செய்த 
தொரு சுலோகம்‌. இராவணன்‌ மாண்ட பின்பு “இந்த மஹா 
பாபிக்கு நான்‌ உத்தரக்ரியை பண்ணமாட்டேன்‌ ,” என்று ஒரு நிலை 
நின்ற விபீஷணாழ்வானை நோக்கிப்‌ பெருமாளருளிச்‌ செய்த ச்லோக 
மிது, ஸாதாரணமாக வடமொழி பயின்ற அனைவரும்‌ ஸ்ரீராமா 
யணத்தில்‌ இறங்கி அர்த்தம்‌ சொல்லப்‌ புறப்படுவது வழக்கமாத 
லால்‌, அப்படிப்பட்டவர்கள்‌ இதற்குக்‌ கூறும்‌ பொருள்‌ எங்ஙனே 
யென்னில்‌: உலகத்தில்‌ ஒருவனிடத்து ஒருவனுக்கு விளையும்‌ பகை 
மரணபர்யந்தமேயாதலால்‌, இந்த ராவணன்‌ மாண்டொழிந்த பின்பும்‌ 
இவனிடத்து காம்‌ பகை வைப்பது ஏதுக்கு? இவனை வதை செய்‌ 
வதும்‌ பிராட்டியைக்‌ கைக்‌ கொள்வதுமே நமக்குப்‌ பிரயோஜனமாத 
லால்‌ அது நிறைவேறப்பெற்ற பின்பும்‌ இவன்‌ மீது நாம்‌ பகை 
பாராட்டலாகுமோ? பகையை மறந்து இணி இவனுக்குச்‌ செய்ய' 
வேண்டியதைச்‌ செய்‌--என்று பெருமாள்‌ கூறுவதாக. இப்பொருள்‌ 
பொருத்தமுடையதன்றென்றும்‌ இது இராமபிரானுடைய திருவுள்‌ 
ளத்திற்கு ஒவ்வாதென்றும்‌ நம்பிள்ளை திருவுள்ளம்பற்றி இன்சுவை 
பெருக ஈட்டில்‌ வியாக்யானம்‌. செய்தருளியுள்ளார்‌. இதுவரையில்‌. 


http://acharya.org 


முதல்‌ நூறு 13 


பெருமாள்மீது இராவணன்‌ பகைபாராட்டி யிருந்தானே யல்லது 
இராவணன்மீது பெருமாள்‌ சிறிதும்‌ பகை பாராட்டியீருந்த தில்லை. 
“ஜிபீஷணோ வா ஸுக்ரீவ! யதிவா ராவணஸ்‌ ஸ்வயம்‌!” என்‌ றருளிச்‌ 
செய்த பெருமாளுடைய திருவுள்ளத்திற்கும்‌ இணங்கவல்லதான 
பொருளன்றோ பணிக்கவேணும்‌. அதை நம்பிள்ளைதானே பணிக்க 
வல்லவர்‌. இங்கு நம்பிள்‌ளையின்‌ வியாக்கியான ஸ்ரீஸூக்திகளானவை 
அமுதமயமேயாதலால்‌ அவற்றை அப்படியே யெடுத்துக்காட்டி 
விட்டுப்‌ பிறகு விவரிக்கிறேன்‌. 


[“மரணாந்தாநி வைராணி”] ரிஷிகளின்‌ குடியிருப்பை யழித்து 
மைதிலியைப்‌ பிரித்து, ஈம்‌. உயிர்நிலையிலே நலிந்தாப்போலே 
ஸ்ரீ ஜடாயு மஹாராஜரை நலிந்தவிவையெல்லாம்‌ செய்ய 
மாட்டானே இவன்‌ இனி. 

[“நிர்வ்ருத்தம்‌ ந: ப்ரயோஜாம்‌.?] இவன்‌ ஜீவிக்கிற நாளிலே 
நாம்‌ செய்யும்‌ நன்மை இவன்‌ விலக்காதொழிய வேணுமென்று, 
இத்தனையே எண்ணியிருந்தோம்‌ ; அது அந்நாளில்‌ பெற்றி 
லோம்‌. நாம்‌ தேடியிருந்த அது முந்துறமுன்னம்‌ ஸித்திக்கப்‌ 
பெற்றோமிறே. 

[“க்ரியதாம்‌ அஸ்ய ஸம்ஸ்கார :!] இவன்‌, நாம்‌ செய்யும்‌ 
நன்மை விலக்காதவனானவளவு பிறந்தவின்றும்‌ நாம்‌ இழக்க 
வேணுமோ? வேண்டுவன செய்யப்‌ பாரும்‌. 


[“மமாபி ஏஷ யதா தவ.)':] நீர்‌ இருய்த்திருந்தீராகில்‌, குடல்‌ 
துடக்குடையாரிலே ஒருவன்‌ செய்யுமித்தனை யன்றோ; நாம்‌ 
இவனுக்கு வேண்டுவன செய்ய, நீர்‌ பின்னைக்‌ கடக்க நில்லீர்‌.” 
என்று 


இந்த திவ்ய ஸூக்திகளின்‌ தாத்பர்ய ஸாரமாவது--விபீஷணா! 
இவ்விராவணன்‌ ஜீவித்திருக்கும்‌ நாளிலேயே இவனுக்குச்‌ சில 
நன்மைகள்‌ நான்‌ செய்யக்‌ கருதியிரு்தேன்‌; அவை ஈடேறாதபடிக்கு 
இவன்‌ பலவகையான த்வேஷ காரியங்களை இயற்றிவந்தானாதலால்‌ 
நம்முடைய மனோரதம்‌ நிறைவேற வழியில்லையாகிறதே யென்று 
வருத்தத்துடனேயே நான்‌ காலங்கழிக்க நேர்ந்தது. இப்போது 
இவன்‌ மரணமடைந்து விட்டானாதலால்‌ இனி ஒருவிதமான த்வேஷ 
காரியமும்‌ இவன்‌ பண்ண ப்ரஸக்தி யில்லையே. நாம்‌ இவனுக்குச்‌ 
செய்யநினை த்த நன்மைகளுக்கு இவன்‌ ஆபிமுக்யம்‌ பண்ணாதொழிந்‌ 
காலும்‌ இவற்றைத்‌ தடைசெய்யமாட்டாத நிலைமைக்கு இப்போது 
வந்திட்டானன்றோ. சேதநர்களிடத்தில்‌ இவ்வளவுதானே நான்‌ 
எதிர்பார்த்திருப்பது. பகவத்‌ ப்ரவ்ருத்தி விரோதி ஸ்வப்ரவ்ருத்தி நிவ்‌ 
ருத்தி மட்டும்‌ போருமே; இதுவோ இப்போது கைபுகுந்துவிட்டது., 


http://acharya.org 


நீண்ஷல கர்‌ டப லவ்வ ர்‌ ட்‌ 
எல்ல தி த: நங்டுளில ரின்‌ அல உமம 
ரகக்‌ இ பகி ழ்‌ படத்தப்‌ ட கடட கலர யவ) 
இண்ணாஸ்வாமியின்‌. கறிய ரம்‌ 
இவனுடைய உயிருக்கு ஈன்மைசெய்ய நினைத்திருந்தேன்‌; அது 
செய்ய ப்ராப்தியில்லாமே இழந்த குறைதீர இவனது உடலுக்காவது 
சில நன்மைகளைச்‌ செய்யாய்‌. ரீ செய்யப்‌ பின்வாங்கினாயாகில்‌ 
இதோ நான்‌ செய்யக்‌ காத்திருக்கிறன்‌. நீ எப்படி எனக்கு ஆப்‌ 
தனோ அப்படி உன்‌ உறவினனான இவனும்‌ எனக்கு ஆப்தன்‌ 
தானே-என்பதாம்‌, இப்பொருள்‌ இரண்டு மணிகாலம்‌ விவரிக்க 
வேண்டியது. இந்த ச்லோகத்தில்‌ “வைரம்‌” என்று ஏக வசனமாக 
அன்றிக்கே “வைராணி” ஏன்று பஹுவசனமாக இருப்பதையே 
முக்கியமாக நம்பிள்ளை குறிக்கொண்டு ரஸமயமான வியாக்கியானம்‌ 
செய்தருளினா ரென்றுணர்க. '*வைராணி” என்றது--வைரகார்யாணி 
என்றபடி, இப்பொருளின்‌ சுவையைப்‌ பெரியார்‌ பக்கல்‌ கேட்டுணர்க. 


15. பகவத்விஷயகாலக்ஷேபம்‌ 


பகவத்‌ விஷயமென்றால்‌ எம்பெருமானைப்‌ பற்றியது என்று 
பொருள்‌. ஸ்ரீராமாயணம்‌, ஸ்ரீபாகவதம்‌, ஸ்ரீவிஷ்ணுபுராணம்‌ முதலிய 
உயரிய நூல்கள்‌ பலவும்‌ எம்பெருமானைப்‌ பற்றியனவே யானாலும்‌ 
அவற்றுக்கு பகவத்‌ விஷயமென்கிற ப்ரஸித்தி விளையவில்லை. 
ஆழ்வார்களின்‌ திவ்ய ரீஸூக்திகளைக்‌ கொண்டு'காலகேஷபம்‌ செய்‌ 
வதையே பகவத்‌ விஷய காலக்ஷேபமென்று எங்கும்‌. வழங்கிவரக்‌ 
காண்கிறோம்‌. அவைதன்னிலும்‌ முக்கியமாகத்‌ திருவாய்மொழியின்‌ 
ஈட்டுக்கே பகவத்விஷயமென்கிற ப்ரஸித்தி வாய்த்திருக்கின்‌ றது. 
எம்பெருமானைப்பற்றி அறிய வேணுமானால்‌ திருவாய்மொழியின்‌ 
ஈடுகொண்டு அறியலாமத்தனைபோக்கி வேறொன்றாலும்‌ அறிய 
இயலாதென்னில்‌ இது மிகையாகாது, 


16. திருவாய்மொழியின்‌ தசாவதாரம்‌ 

திருவாய்மொழி பத்துப்பத்தாக அவதரித்திருப்பதை நோக்‌ 
கினால்‌ எம்பெருமான்‌ தசாவதாரங்கள்செய்ததுபோலவே திருவாய்‌ 
மொழியும்‌ இங்ஙனே பத்து அவகாரங்கள்‌ செய்ததோ! என்னலாம்‌ 
படி யிராரின்றது. இவ்வளவேயன்று; எம்பெருமானுடைய அவ 
தாரங்களுக்கு என்ன என்ன ப்ரயோஜனங்களோ அவையெல்லாம்‌ 
திருவாய்மொழியின்‌ திருவவதாரத்தினாலும்‌ நன்கு தேறுகின்றன 
வென்றும்‌ அறியக்கிடக்கின்‌றது. இவ்விஷயம்‌ ஆழ்வாருடைய 
திவ்யஸூக்திகளைக்‌ கொண்டே இங்கு நிரூபிக்கப்படுகின்‌ றது. 
17. ஸாதுபரித்ராண துஷ்க்ருதவிநாசனங்கள்‌ 

1. எம்பெருமானுடைய அவதார ப்ரயோஜநங்களைச்‌ சொல்லிவரு 


மடைவில்‌ பகவத்கீதையில்‌ “பரித்ராணாய ஸாதூகாம்‌ விநாசாய ௪ 
துஷ்க்ருதாம்‌” என்று சொல்லியிருப்பது ப்ரஸித்தம்‌.. ஈல்லார்களைக்‌ 


nttp://acharya.org 


நிக சள இமிஎகிக்கே தள ந வ) 
மரபுக்‌ கட றிட 0) பற்பம்‌ மிகாற்‌ கண்‌ கடன்‌ ட. 
நரிக்‌ இன்னன டக்‌ காகிடிககூன்‌ சடகொப்ன 
ஏவிபுக்குற வித 04 து உனகக ஐல மாசி கட 6 
“ முதல்‌ நூறு as 


காப்பதற்காகவும்‌ தீயார்களைத்‌ தொலைப்பதற்காகவும்‌ எம்‌ பெருமான்‌ 
அவதரித்தானென்பது விளங்கிற்று, *சாதுசனத்தை றலியுங்‌ 
கஞ்சனைச்‌ சாதிப்பதற்கு ஆதியஞ்‌ சோதியுருவை அங்குவைத்திங்குப்‌ 
பிறந்த வேத முதல்வன்‌* என்கிற ஆழ்வார்‌ ஸ்ரீஸூ க்‌ தியினாலும்‌ 
இதை நன்க றியலாம்‌. திருவாய்மொழியின்‌ அவதாரத்திற்கும்‌ 
இவ்விரண்டு ப்ரயோஜனங்கள்‌ உள்ளனவென்பது *நண்ணாவசுரர்‌ 
நவிவெய்த ஈல்லவமரர்‌ பொலிவெய்த-பண்ணார்‌ பாடல்‌ இன்கவிகள்‌ 
யானாய்த்‌ தன்னைத்‌ தான்‌ பாடி” (101-5) என்கிற பாசுரத்தினால்‌ 
விளங்கும்‌. எம்பெருமானுடைய விரோதிகளான ஆஸுர ப்ரக்ருதி 
கள்‌ அழியவும்‌ பகவத்பக்திபரரான தேவப்ரக்குதிகள்‌. வாழவும்‌ 
திருவாய்மொழி அவதரித்ததென்று ஆழ்வார்‌ தாமே அருளிச்செய்து 
வைத்தார்‌. அவ்விடத்திலே ஈட்டு ஸ்ரீஸூக்தி காண்மின்‌ :- 
ண்ணாவசுரர்‌ ஈவிவெய்த நல்ல வமரர்‌ பொலிவெய்தவாய்த்து 
திருவாய்மொழி தான்‌ அவதரித்தது. ஸ்துத்யனுடைய அவதாரம்‌ 
போலேயாயிற்று ஸ்துதியினுடைய அவதாரமும்‌.” என்பதாக. 
நம்பிள்ளை இவ்விடத்தில்‌ ஒரு இதிஹாஸமும்‌ அருளிச்செய்கிறார்‌. 
திருவரங்கம்‌ பெரியகோயிலில்‌ க்ரிமி கண்ட சோழனென்கிற பாவி 
திருமதிளே (முன்பு) இடித்துப்‌ போட்டானாம்‌ ; அவனுக்குப்பிறகு 
அவனுடைய மகன்‌, தன்‌ தகப்பன்‌ செய்த அதனைக்‌ கேட்டு “ஐயோ! 
என்‌ தகப்பனுக்கு இப்படியும்‌ ஒரு அவிவேகம்‌ உண்டாகுமோ? ஒரு 
மதிளை இடி த்‌ துப்போட்டுவிப்டதனால்‌ ஸ்ரீவைஷ்ணவ ஸித்தாந்தம்‌ 
குலைந்ததாய்விடுமோ? திருவாய்மொழி யென்றும்‌ ஸ்ரீராமாயண 
மென்றும்‌ இரண்டு வலிய மதிள்கள்‌ என்றுமழியமாட்டா தபடி. 
யன்றோ வுள்ளன, அந்த மதிள்‌ களை இவன்‌ அசைக்கவும்‌ 
முடியாதவனன்றோ, என்று சொன்னானாம்‌. ஆகவே திருவாய்‌ 
மொழியான து எம்பெருமானுக்குப்‌ பெரிய திருமதிள்‌ போலே யிருந்து 
ஸாதுபரித்ராணமும்‌ துஷ்க்ருத்விகாச௩மும்‌ செய்யுமதென்றறிக. 


18, மயர்வையறுத்து மதிநலமளித்தல்‌. 


இன்னமும்‌, அஜ்ஞாநத்தைப்‌ போககி ஜ்ஞா௩ பக்திகளைக்‌ 
கொடுப்பதும்‌ எம்பெருமானுடைய காரியமாகுமென்பது “மயர்வற 
மதிலை மருளினன்‌”” என்கிற பாசரத்தினால்‌ விளங்கும்‌. *மயர்வு அற! 
என்பதனாலே அஜ்ஞானத்தைப்‌ போக்குதலும்‌, மதிநலம்‌ 
அருளினன்‌ என்பதனாலே ஜ்ஞா௩ பக்திகளைக்‌ கொடுத்தலும்‌ 
சொல்லிற்று. 1. அஜ்ஞாற நிவர்த்தகத்வம்‌, 2. ஜ்ஞாறப்ரதத்வம்‌. 
3. பக்தி ப்ரதத்வம்‌ ஆகிற இம்மூன்றும்‌ திருவாய்மொழிக்குமுண்டு. 
எங்ஙனேயென்னில்‌ : “கரரிமாறன்‌ சடகோபன்‌ ஒலி புகழாயிரத்திப்‌ 
பத்து உள்ளத்தை மாசறுக்குமே? என்கிற பாசுரத்தினால்‌ அஜ்ஞா௩ 
நிவர்த்தகத்வமும்‌ “வண்சடகோபன்‌ தெருள்கொள்ளச்‌ சொன்ன" 
ர! வயர்‌ பொடு கிங்று எம்‌ பபயர்‌ முக்கி பேல்‌. மலிரிம்‌ வடு ட எவர 
டிடகெபன!; வஸ்‌ கரசி கண்ணைய கெரி த ஸி ப 6 இ 
அரைய ளிக்க. அரிஷ்டம்‌ இடித்த, நட 7௦ 11 


நரகன்‌ இடியே குக மால்‌ ஒரு யபேடங்ககு ம, கண 
யரயகம்‌ க மிய்க்‌ வயா ப ர தவறும்‌? 
சவ ௮04௮௦௨ . 


16 ''  அண்ணாஸ்வாமியின்‌ அமுதமொழியாயிரம்‌ 6-1, 


வோராயிரம்‌”” என்ற பாசுரத்தினால்‌ ஜ்ஞா௩ ப்ரதத்வமும்‌, “குருகூர்ச்‌ 
சடகோபன்‌ சொன்ன, தூயவாயிரத்திப்பத்தால்‌ பத்தராவர்‌ 
துவளின்றியே” என்ற பாசுரத்தினால்‌ பக்தி ப்ரதத்வமும்‌ திருவாய்‌ 
மொழிக்கு முண்டென்பது அறியத்தக்கது. 


19. எம்பெருமானுக்கு உரிய தொண்டராக்குதல்‌ 

எம்பெருமான்‌ நம்மைத்‌ தனக்கு அ௩ந்யார்ற சேஷமாக 
அங்கீகரிப்பவன்‌ என்பது ““வெறித்துளப முடியானே ! வினையேனை 
உனக்கடிமை அறக்கொண்டாம்‌' என்கிற பாசுரத்தினால்‌ விளங்கும்‌. 
திருவாய்மொழியும்‌ ஈம்மை எம்பெருமானுக்கு  அறர்யார்ஹ 
சேஷமாக்கு மென்னுமிடம்‌ “தொண்டன்‌ சடகோபன்‌ தெரியச்‌ 
சொன்ன ஓராயிரத்துளிப்பத்து உரிய தொண்டராக்கு முலக 
முண்டாற்கே!? என்ற பாசுரத்தினால்‌ விளங்கும்‌. 
20, நோய்களறுக்கும்‌ மருந்தாதல்‌ 

எம்பெருமான்‌ ஸம்ஸாரமாகிற வியாதிக்கு மருந்தாயிருப்பவன்‌ 
என்னுமிடம்‌ “அறிம்தனரெல்லாம்‌ அரியை வணங்கி அறிந்தனர்‌ 
நோய்களறுக்கும்‌ மருந்தே” என்ற பாசுரத்தினால்‌ விளங்கும்‌ 
திருவாய்மொழியும்‌ ஸாம்ஸாரிக ஸகல துரிதங்களையும்‌ உருமாய்ந்து 
போம்படி பண்ணு மென்னுமிடம்‌ *தென்குருகூர்ச்‌ சடகோபன்‌ 
மிடைந்த சொல்தொடை ஆயிரத்துளிப்பத்‌ து உடைந்து நோய்களை 
ஓடுவிக்குமே” என்ற பாசுரத்தினால்‌ விளங்கும்‌. 
21. வானின்மீதேற்றியருள்‌ செய்தல்‌ 

எம்பெருமான்‌ பக்தர்கட்குப்‌ பரமபதத்தை யளிப்பன்‌ என்னுமிடம்‌ 
“ருற்றரும்‌ வைகுந்தத்தை அருளும்‌ நமக்கு--ஆற்றல்‌ மிக்கான்‌ 
பெரிய பரஞ்சோதி புக்கவரியே” என்ற பாசுரத்தினால்‌ விளங்கும்‌. 
திருவாய்மொழியும்‌ பரமபத ப்ராப்தியைப்‌ பண்ணிவைக்கு மென்னு 
மிடம்‌ “கோனை வண்குருகூர்‌ வண்சடகோபன்‌ சொன்னவாயிரத்‌ 
துளிப்பத்தும்‌ வானின்மீதேற்றி யருள்செய்து”” என்ற பாசுரத்தினால்‌ 
விளங்கும்‌. 
22. அருளியடிக்கீழிருத்துதல்‌ 

எம்பெருமான்‌ நம்மைத்‌  திருவடிகளின்கீழ்ச்‌ சேர்த்துக்‌ 
கொள்ளுமென்னுமிடம்‌ “பெருந்துன்பம்‌ வேரற நீக்கித்‌ தன்தாளின்‌ 
கீழ்ச்‌ சேர்த்து அவன்செய்யும்‌ சேமம்‌!” என்ற பாசுரத்தினால்‌ 
விளங்கும்‌. திருவாய்மொழியும்‌ அவன்‌ திருவடிகளின்‌ கீழே சேர்த்து 
வைக்குமென்னுமிடம்‌ £“திருமாலாலருளப்பட்டசடகோபன்சொல்லா 
யிரத்துளிப்‌ பத்தால்‌ அருளியடிக்கீழிருத்தும்‌” என்ற பாசுரத்தினால்‌ 
விளங்கும்‌. 


http://acharya.org 


முதல்‌ நூறு 7 
ட அதுவம்‌ மட 
23, இன்பக்கதி பயக்குந்தன்மை 

எம்பெருமான்‌ தன்னோடு  அங்வயித்தவர்களுக்குத்‌ தன்னு 
டைய அநுபவமாகிற நிரதிசயாகந்த யுக்தமான ப்ராப்யத்தைக்‌ 
கொடுப்பன்‌ என்னுமிடம்‌ “தெளிவுற்று வீவின்றி நின்றவர்க்கு 
இன்பக்கதி செய்யும்‌ தெளிவு ற்ற கண்ணன்‌” என்கிற பாசுரத்தினால்‌ 
விளங்கும்‌. திருவாய்மொழியும்‌ தன்பால்‌ அற்வயித்தார்க்கு 
பகவதநுபவ ஆனந்தத்தை யுண்டாக்கு மென்னுமிடம்‌ “'வண்குரு 
கூர்ச்சட்கோபன்‌ இங்ஙனே சொன்னவோராயிரத்துளிப்‌ பத்து 
எங்ஙனே சொல்லிலுமின்‌ பம்‌ பயக்குமே” என்ற பாசுரத்தினால்‌' 
விளங்கும்‌. 


24, நீராயுருக்குந்‌ தன்மை 

எம்பெருமான்‌ தன்னை யனுபவிக்க இழிந்தவர்களை 
த்ரவத்ரவ்யமாம்படி உருக்குவனென்னுமிடம்‌ *ஊடுபுக்கு எனதா 
வியை யுருக்கியுண்டிடுகின்ற நின்றன்னை'” என்கிற பாசுரத்தினால்‌ 
விளங்கும்‌. திருவாய்மொழியும்‌ தன்னை யநுபவிக்க இழிந்தாரை 
நீர்ப்பண்டமாக உருக்குமென்னுமிடம்‌ '*தென்குருகூர்ச்‌ சடகோபன்‌ 
சொல்லாயிரத்துள்ளிவை ஒன்பதோடொன்றுக்கும்‌ மூவுலகுமுரு 
குமே” என்கிற பாசுரத்தினாலும்‌ **தோற்றங்களாயிரத்துள்‌ 
இவையுமொருபத்தும்‌ வல்லார்‌ ஊற்றின்கண்‌ நுண்மணல்போல்‌ 
உருகாநிற்பர்‌ நீராயே'' என்கிற பாசுரத்தினாலும்‌ விளங்கும்‌, 

ஆக இப்படி பத்து ப்ரகாரங்களாலே எம்பெருமானோடு 
ஸாம்யத்தை யுடைத்தாகையாலே, வாச்யனான அந்த ஸர்வேச்வர 
னுடைய “பத்தினாய தோற்றம்‌!” என்கிற பத்து அவதாரம்போலே 
ஈடுதாற்றங்களாயிரம்‌!! என்கிற இதனுடைய பத்துப்பத்தான 
ஆவிர்ப்பாவமும்‌-என்று அறியத்தக்கது. எம்பெருமான்‌ லோக 
ரக்ஷணார்த்தமாக அவதரித்தது போலே திருவாய்மொழியும்‌. லோக. 
ரக்ஷணார்த்தமாகவே அவதரித்ததென்‌ றதாயிற்று. 


25, முமுக்ஷாக்களின்‌ நிஷ்டை 


மோக்ஷமடைய விரும்புமவர்கள்‌ முமுக்ஷாக்கள்‌, அவர்களுக்கு 
முக்கியமாக வாய்க்கவேண்டுவது ப்ரபத்தி நிஷ்டை, அதாவது 
“கோற்ற கோன்பிலேன்‌ நுண்ணறிவிலேன்‌” என்று ஆகிஞ்சக்யத்‌ 
தையும்‌, “களைவாய்‌ துன்பம்‌ களையாதொழிவாய்‌ களைகண்‌: 
மற்றிலேன்‌?.. என்று அந்ய கதித்வத்தையும்‌ முன்னிட்டுக்‌ 
கொண்டு, “*ஆறெனக்கு நின்பாதமே சரணாகத்‌ தந்தொழிந்தாய்‌”” 
என்று கிடக்கையாம்‌. இப்படிப்பட்ட அத்யவஸாயமே ப்ரபத்தி 
யென்னப்படுகிறது. இது உபாயமா, அன்றா என்று. ஒரு விசாரம்‌ 

2 


http://acharya.org 


18 அண்ணாஸ்வாமியின்‌ அமுதமொழியாயிரம்‌ 


எடுத்துக்கொண்டு, உபாயம்‌ என்பார்‌ சிலரும்‌, உபாயமன்று 
என்பார்‌ பலருமாய்‌ வாதம்‌ நிகழும்‌. உபாயமென்றால்‌ ஸாதன 
மென்று பொருள்‌. கீழ்ச்‌ சொன்ன அத்யவஸாயமுண்‌ டானாலல்லது 
பேறு உண்டாகாது என்று ஒப்புக்கொள்ள வேண்டியிருப்பதனால்‌ 
இதை உபாயமென்று இசைந்துதானே யாகவேண்டும்‌ என்கிற 
வாதம்‌ பிரபலமாய்‌ ஓங்கி நிற்கும்‌. உண்மையில்‌ ஆராய்ந்து பார்த்‌ 
தால்‌, உபாயமென்னவும்‌ தகும்‌, உபாயமன்று என்னவும்‌ தகும்‌. 
நாம்‌ எப்படி ஆக்குகிறோமோ அப்படி ஆகும்‌ அது. மேலே காண்மின்‌: 


26. ப்ரபத்திக்கொரு நிதர்சனம்‌ 

இதற்கொரு சிறிய த்ருஷ்டாந்தம்‌ கடலிலே வலைவீசி மின்‌ 
பிடித்து ஜீவிப்பானொரு செம்படவன்‌ மீன்களினிடையே விலையுயர்ந்த 
ரத்னமும்‌ கிடைக்கப்‌ பெறுவதுண்டு; அவன்‌ அதை என்ன பண்ணு 
கிருனென்று பாருங்கள்‌. அதனுடைய மதிப்பை அவன்‌ அறிய 
மாட்டாதவனாதலால்‌ அந்த ரத்னத்தைக்கொண்டு போய்‌ ஒரு வியா 
பாரியிடத்திலே. ஓன்றிரண்டணாவுக்கு விற்றுவிடுகிருன்‌. உண்மை 
யில்‌ ஆயிரக்கணக்கில்‌ விலைபெறும்படியான அதனை அற்ப விலைக்கு 
வாங்கின அந்த வியாபாரி, தான்‌ ரத்தினத்தின்‌ மதிப்பு ஈன்குணர்ந்‌ 
தவனாகையாலும்‌ வியாபாரத்தையே ஜீவிகையாக வுடையவனாகை 
யாலும்‌, அவன்‌ அதைக்‌ கொண்டுபோய்‌ ஒரு. மஹாராஜனிடத்திலே 
கிரமமாக அதற்குள்ள விலை கூறி விற்றுவிடுகிறான்‌. பிறகு அந்த 
மஹாராஜன்‌ தான்‌ அந்த ரத்னத்தை விற்பனை செய்ய நினைப்ப 
தில்லை; விற்று ஆகவேண்டியது அவனுக்கு ஒன்றுமில்லை. அவன்‌ 
கன்றாக அநுபவிக்கப்‌ பிறந்தவனாகையாலே அந்த ரத்னத்தைப்‌ 
பெரியதொரு ஹாரத்திலே இணைத்து ஸ்வயம்‌ போக்யமாக அமைத்‌ 
துக்‌ கொள்ளுகிறான்‌. அடுத்த மொழியுங்காண்மின்‌. 


27. நிதர்சனத்தினால்‌ தேறின பொருள்‌ 

இனி கவனிப்பது: ஆக ஒரு ரத்னத்துக்கே மூன்று தன்மைகள்‌ 
உண்டாகின்றன. (1) அற்ப விலைக்கு மாறுதல்‌ (2) உள்ள 
விலைக்கு மாறுதல்‌ (2) விலைக்கு ஆட்படாமல்‌ ஸ்வயம்‌ போக்யமாகக்‌ 
கொள்ளப்படுதல்‌ என மூன்று வகைகள்‌. ஒன்றுக்கே அதிகாரி 
பேதத்தால்‌ கூடுகின்‌ ற படியை பிரபத்தி விஷயத்திலும்‌ தெளிவாகக்‌. 
காணவேணும்‌. ரத்ன த்தின்‌ மதிப்பை அறியமாட்டா து அதனை அற்ப 
விலைக்கு விற்கும்‌ செம்படவனைப்போல்‌ பிரபத்தியின்‌ சீர்மையை 
அறிய மாட்டாத சிற்றறிவாளர்‌ ப்ரபத்தியை ஐச்வர்யகைவல்யாதி 
க்ஷுத்ர பலன்களுக்கு ஸா. 'தனமாக்கினால்‌ அது ஆகியே தீரும்‌, ரத்னத்‌ 
தைக்‌ குறைந்த விலைக்குக்‌ கொடாதே. தகுந்த விலைக்குக்‌ கொடுக்கும்‌ 
வியாபாரியைப்‌ போன்ற மத்யமாதிகாரிகள்‌ ப்ரபத்தியை மோக்ஷ 

http://acharya.org 


முதல்‌ நூறு: 19 


ஸூதனமாசு அபிமானித்து க்ஷுத்ர பலன்களைக்‌ கொள்ளாதே 
உயர்ந்த மோக்ஷ பலனையே கொண்டால்‌ உபாயத்வாபிமானம்‌ 
அவ்யாஹதமா ிருக்கும்‌, ரத்னத்தை ஒன்றுக்கும்‌ ஸாதனமாக்‌ 
காதே ஸ்வயம்‌ போக்யமாகக்‌ கொள்ளும்‌ மஹாராஜனைப்‌ போன்ற 
உத்தமாதிகாரிகள்‌ ப்ரபத்தியை ஒன்றுக்கும்‌ ஸாதனமாகக்‌ 
கோலாதே ஸ்வயம்‌ புருஷார்த்தமாகக்‌ கொண்டு வர்த்திப்பர்கள்‌. 

ஆகவே ப்ரபத்தி உபாயமா, அன்றா ?-- என்கிற விவாதம்‌ 
விரஸம்‌. றாம்‌ ஆக்குகிறபடி அது ஆகிறது. எப்படியாககுவது 
நமக்கு அழகு என்று பார்க்கவேணும்‌. ஒரு பெரிய ஒட்டுமாம்பழத்‌ 
தைக்‌ காலணாவுக்கு விற்பாரு முண்டு; காலணாவுக்கு விற்பாரு 
முண்டு; இதை விற்கையாவதென்‌! என்று இனிதாக புஜிப்பாரு 
முண்டு. அப்படியே இங்கும்‌. 


28. ரோமச மஹர்ஷி நான்முகன்‌ செருக்கையடக்கினது 

ரோமசரென்பவர்‌ சரீரமுழுவதும்‌ கரடிபோல்‌ அடர்ந்த ரோமங்‌ 
களையுடைய ஒரு மாமுனிவர்‌. இவர்‌ விண்ணுலகிற்‌ சென்று 
விண்ணவர்கோனைத்‌ தொழுதிறைஞ்சி யேத்துவதிற்காட்டிலும்‌ 
இம்மண்ணுலகிலேயே நெடுங்காலம்‌ வாழ்ந்திருந்து நெடுமாலைச்‌ 
சிந்தை செய்தலாகிற பேரின்பம்‌ பெறுதலில்‌ மிக்க குதரஹலம்‌ 
கொண்டார்‌. “கோவிந்தற்கோர்‌ குற்றேவல்‌ இம்மைப்‌ பிறவி செய்‌ 
யாதே இனிப்‌ போய்ச்‌ செய்யும்‌ தவந்தானென்‌?”' என்ற ஆண்டா 
ஊப்‌ போலே *வேதநூற்‌ பிராயம்‌ நூறு” என்னப்பட்ட ஆயுளில்‌ 
த்ருப்தியற்றவராய்‌ மிகவும்‌ நீண்ட ஆயுள்‌ பெறவேணுமென்று ஒரு 
புண்ணிய நதியின்‌ கரையிலே இவர்‌ தவம்‌ புரிந்தார்‌. “உள்ளுவா 
ருள்ளிற்றெல்லா முடனிருந்தறியு மெம்பெருமான்‌” இவருடைய 
அபிலாஷையை நோக்கி மிகவும்‌ மகிழ்ந்து இவர்‌ முன்னே வந்து 
ஸேவை தந்தருளி “உம்முடைய விருப்பத்தைக்‌ கூசாதே வேண்டிக்‌ 
கொள்ளும்‌” என்று சோதிவாய்‌ திறந்து அருளிச்‌ செய்தான்‌. அது 
கேட்டு உவந்த மாமுனிவர்‌ “பரந்தாமா! பரஞ்சோதீ! பரம புருஷா! 
இவ்வுடம்போடே உன்னை வெகு காலம்‌ வழிபடவேணுமென்று 
பேராசை கொண்டிருக்கிறேன்‌ நான்‌; அனேகமாயிரம்‌ ப்ரஹ்மாக்க 
ஞூடைய ஆயுளை என்னொருவனுக்குக்‌ கல்பித்தருளினால்‌ மஹா 
ப்ரஸாதமாகும்‌?? என்று கைகூப்பி விண்ணப்பஞ்‌ செய்ய, எம்‌ 
பெருமான்‌ அப்படியே திருவுள்ளமுவந்து “முனிவரே! ப்ரஹ்மாவி 
னுடைய ஆயுளின்‌ அவதி உமக்குத தெரிந்ததே; ஒரு பிரமன்‌ 
காலஞ்சென்றால்‌ உம்முடைய உடம்பினின்றும்‌ ஒரு ரோமம்‌ இற்று 
விழக்கடவது; இப்படி ஒவ்வொரு ப்ரஹ்மாவின்‌ முடிவிலும்‌ 
ஒவ்வொரு மயிராக இற்று விழுந்து “இனி உம்முடைய உடம்பில்‌ ஒரு 
ரோமமும்‌ இல்லை! என்று சொல்லத்தக்க நிலைமை நேருமளவும்‌ நீர்‌ 

http://acharya.org 


20 அண்ணாஸ்வாமியின்‌ அமுதமொழியாயிரம்‌ 


ஜீவித்திருந்து வழிபாடு செய்வீர்‌?” என்று வரம்‌ தந்தருளி மறைக்‌ 
திட்டனன்‌. அவர்‌ காழிச்சீராம விண்ணகரம்‌ [சீர்காழி] என்னும்‌ 
க்ஷேத்திரத்தில்‌ அவ்வண்ணமாகவே நெடுக ஜீவித்திருக்து வழிபாடு 
செய்து வருகிறார்‌. இக்கதை மேற்குறித்த திருப்பதியின்‌ பதிகத்தில்‌ 
இரண்டாவது பாசுரத்தில்‌ “நான்முகனாள்‌ மிகைத்தருக்கை யிருக்கு 
வாய்மை ஸலமிகுசீர்‌ உரோமசனால்‌ (அவித்து) நவிற்றி'”? என்று 
திருமங்கையாழ்வாரால்‌ அநுஸக்திக்கப்பட்டுள்ள து. இக்கதையைச்‌ 
சிறிது வேறு வகையாகவும்‌ சிலர்‌. சொல்லக்‌ கேட்டதுண்டு. வல்லார்‌ 
ஆகரங்‌ கண்டு விவரிக்கவேணும்‌. 


29. திருநறையூர்ப்‌ பதிகத்தில்‌ திருத்தமொன்று 

பெரிய திருமொழியில்‌ (6-6-6) “தன்னாலே தன்னுருவம்‌ பயந்த 
தானாய்‌!” என்கிற பாசுரத்தின்‌ முன்றாமடியில்‌ “மின்னாடு வேலேந்து 
விளைந்த வேளை”” என்றே பலரும்‌ ஓதிவரக்‌ காண்கிறோம்‌; பழம்‌ புத்க 
தங்களிலும்‌ அங்ஙனமே பாடப்‌ பதிப்பு காண்கிறது. இப்பாடத்தின்‌ 
படிஇன்ன து அர்த்தம்‌ என்று விளங்குவதில்லை. ளகரத்‌ தின்‌ மேலிருக்‌ 
கிற ஐகாரம்‌ தகரத்தின்மேல்‌ இருக்கவேண்டும்‌. “விளந்தை வேளை" 
என்று திருத்தி ஓதவேணுமென்று பெரியார்‌ சிக்ஷிக்கிறார்கள்‌.. 
குடந்தை, அழுந்தை, அயிந்தை என்னுமாபோலே விளந்தை என்‌ 
பது ஒரு ஊர்‌. அவ்வூரரசனுக்கு *விளந்தைவேள்‌”' என்று பெயர்‌. 
வேற்படை வல்லவனான அவ்வரசனை வென்று உலகமாண்டவனான 
ஒரு சோழன்‌ சேர்ந்தகோயில்‌ திருநறையூர்‌ என்பது பொருள்‌. 


30. திருச்சேறைப்‌ பதிகத்தில்‌ திருத்தமொன்று 

பெரிய திருமொழியில்‌ (7--4--9) *கள்ளத்தேன்‌ பொய்யகத்‌. 
தேன்‌ என்கிற. பாசுரத்தில்‌ “ஆதலால்‌ போதொருகால்‌” என்றே 
ஓதிவருகின்‌ றனர்‌; பழைய புத்தகப்‌ பதிப்பும்‌ அங்ஙனே காண்கிறது” 
“பேோதொருகால்‌! என்பதற்கு இங்கு அர்த்தம்‌ புலப்படவில்லை. 
போதருகால்‌” எனத்‌ திருத்தவேணும்‌. “போதருகால்‌-நிகழுங்கால 
மெல்லாம்‌” என்‌ றபடி. இத்தகைய திருத்தங்களை நமது தீபிகையுரை 
யில்‌ காண்க. 


31. மாரீசனைப்பற்றியதோர்‌ மாண்புரை 

ஸ்ரீ ராமாயணத்தில்‌ பெருமாள்‌ நாட்டைத்‌. துறந்து காட்டுக்‌ 
கெழுந்தருள்வதற்கு மூலகாரணம்‌ மந்தரை என்று சொல்லப்படுவது 
போல, காட்டில்‌ பிராட்டியைப்‌ பிரிந்து படாதபாடுகளும்‌ பட்டதற்கு 
மூலகாரணம்‌ மாரீசனென்பது கதை வாயிலாக அறிந்த விஷயம்‌. 
அரிகுழற்கனிவாய்த்‌ திருவினைப்‌ பிரித்த கொடுமையிற்‌ கடுவிசை, 
யரக்கன்‌'' என்று திருமங்கையாழ்வாரால்‌ இராவணன்‌ நிந்திக்கப்‌ 


http:/acharya.org 


முதல்‌ நூறு 2॥ 


படுவதுபோல இந்த மாரீசனும்‌ அவனுக்குத்‌ துணை புரிந்த காரணம்‌ 
பற்றி நிந்திக்கத்தக்கவன்‌. பிரதிகூலர்களில்‌ தலைவனாகக்‌ 
கருதத்தக்கவன்‌ என்றுதான்‌ கினைக்கவேண்டியிருக்கின்‌ ஐது. 


ஆனால்‌ இவனது சரிதையை நன்கு ஆராய்ந்து பார்க்குமளவில்‌ 
இவனைப்‌ பிர திகூலனாகக்‌ கொள்ள நியாயமில்லை. யென்றும்‌, அது 
கூலனாகவே கொள்ள வடுக்குமென்றும்‌ சொல்லலாம்‌. போலும்‌. 
கேண்மின்‌ :-சூர்ப்பணகை மூக்கறுப்புண்டு ஜனஸ்தானத்திலிருந்த 
தன்‌ தமையனாகிய கரன்‌ பக்கல்‌ சென்று இச்செய்தியைச்‌ சொல்லிப்‌. 
புரண்டழுது அவனுக்குக்‌ கோபத்தை உண்டாக்கினவளவில்‌ அக்‌ 
கரன்‌ பதினாலாயிரம்‌ சேனாதிபதிகளையும்‌ சேனைகளையும்‌ இராமபிரா 
னோடு போர்‌ செய்ய அனுப்ப, இராமன்‌ அவர்களத்தனைபேரையும்‌ 
தான்‌ ஒருவனாகவே கொன்று வென்றிட்டு, பிறகு வந்த கரனையும்‌ 
கொன்றுவிட்டு ஜனஸ்தானத்தை சூன்யமாக்கின போது அங்கு. 
இராமபாணத்துக்குத்‌ தப்பிப்‌ பிழைத்து ஒளிந்து ஓடிப்போன அகம்ப 
நன்‌ இலங்கைக்குச்‌ செனறு, ஜனஸ்தான மடங்கலும்‌ பாழ்பட்ட 
செய்தியையும்‌ இராமன்‌ ஒருவராலும்‌ வெல்ல முடியாதவனென்பதை 
யும்‌ சொல்லி *ஸிதையை அபஹரித்துக்‌ கொண்டுவந்தால்‌ அந்த 
வருத்தத்தினால்‌ இராமன்‌ முடிந்‌துவிடக்‌ கூடும்‌ என்று தெரிவிக்க, 
இராவணன்‌ அவனது சொற்படியே ஸீதையைக்‌ கொள்ளை 
கொள்ள உபாயமென்‌? என்று சிந்தித்து அங்கு நின்றும்‌ புறப்பட்டு 
மாரிசனிருக்குமிடத்திற்கு வந்தான்‌. 


வந்து, “ரீ எனக்கு ஒரு உதவி செய்யவேணும்‌' என்று 
சொல்லித்‌ தன்‌ கருத்தை வெளியிட்டபோது, மாரீசன்‌ “அப்பா! 
இராவணா! அந்த மஹாநுபாவனுடன்‌ உனக்கு த்வேஷம்‌ தகாது; 
இந்த இராமன்‌ சிறு பிள்ளையாயிருக்கும்பொழுதே விச்வாமித்திர 
யாகத்தில்‌ அவனுடைய அம்புக்கு இலக்காகி நான்‌ பட்ட பாடு இன்‌ 
னும்‌ மறக்க முடிய வில்லை. ராமனென்னும்‌ நாமம்‌ செவிப்படும்போதே. 
என்‌ உடல்‌ நடுங்குகின்றது ; இப்பேச்சை விட்டுவிடு ; இதை நெஞ்சி 
லும்‌ நினையாதே” என்று யுக்தமாக உபதேசிக்க, அதைக்‌ கேட்டு 
இராவணன்‌ இலங்கைக்குப்‌ போய்விட்டான்‌; பிறகு சூர்ப்பணகை 
இலங்கைக்குச்‌ சென்று, தான்‌ மூக்கறுப்புண்டபடியையும்‌ தாசரதி 
களின்‌ பல பராக்ரமாதி குணங்கள்‌ எல்லையற்றிருக்கிறபடியையும்‌ 
ஸீதையின்‌ வடிவழகை சொல்லி “*இராகவனை எவ்விதத்திலா 
வது பங்கம்செய்யாவிடில்‌ நீ ஆண்பிள்ளையே அல்லை! என்றுகூறி 
இராவணனை நிந்தித்துக்‌ கீழே விழுந்து புரண்டு அழ, இராவணன்‌ 
மறுபடியும்‌ மாரீசனிடம்‌ வந்து ஈயபயங்களினால்‌ அவனைத்‌ தன்‌ 
சொல்‌ வழிப்‌ படுத்திக்‌ கொண்டு அம்மாரீசனும்‌ தானுமாய்ப்‌ புறப்‌ 
பட்டு வந்து தான்‌ ஒர்‌ இடத்தில்‌ ஒளிந்திருந்தான்‌, மாரீசன்‌ 


http://acharya.org 


22 அண்ணாஸ்வாமியின்‌ அமுதமொழியாயிரம்‌ 


இராவணனுடைய வலிகட்டாயம்‌ பொறுக்க மாட்டாமல்‌ மனம்‌ 
நொந்துகொண்டே உடன்பட்டு வந்தானே யன்றி இராமபிரானிடத்‌ 
தில்‌ கறுக்கொண்டு வந்தானல்லன்‌ ; படுபாவியான இவ்விராவண 
னுக்கு உடன்பட்டு நாம்‌ காரியஞ்செய்யாவிடில்‌ அவன்‌ நம்மைக்‌ 
கொலை செய்யப்போகிறான்‌; இவனுக்கு உடன்பட்டுக்‌ காரியம்‌ 
செய்தோமாகில்‌ இராமபிரான்‌ மம்மைக்‌ கொன்றுவிடப்‌ போகிறார்‌; 
இப்பாவியின்‌ கையில்‌ நாம்‌ கொலையுண்பதிற்காட்டிலும்‌. அப்பரம 
புருஷன்‌ கையிற்‌ கொலையுண்பது நற்கதி ஈண்ணுவதற்கு ஹேது 
வாகும்‌? என்றெண்ணித்‌ தன்மரணத்தைத்‌ திடமாக நிச்சயித்துக்‌ 
கொண்டே வந்தான த்தனை. பிறகு மாரீசன்‌. பொன்மானுருவெடுத்துக்‌ 
கொண்டு ஸீதையின்‌ பார்வையில்‌ புல்‌ மேயத்தொடங்கி அக்காட்டில்‌ 
இராகவனை நெடுந்தூரம்‌ இழுத்துக்கொண்டு போய்‌ விட்டான்‌. 
அப்பொழுது இராகவன்‌ *இவன்‌ அரக்கன்‌? என்று தெளிந்து 
அம்புகளை அவன்மீது எறிந்தார்‌. அதனால்‌ அடியுண்ட மாரீசன்‌ 
மானுருவைவிட்டு நிஜ ரூபத்துடன்‌ கீழே விழுந்து *ஹா லக்ஷ்மணா ! 
ஹா ஸீதே! கெட்டேன்‌? என்று இராகவன்‌ குரலில்‌ கூச்சலிட்டுக்‌ 
கொண்டு மரணமடைந்தான்‌. இது கதைப்போக்கு, 


இங்கு நாம்‌ ஆலோசிக்கவேண்டியதென்ன வென்றால்‌, இப்படி 
இவன்‌ கூச்சலிட்டது இராவணனுக்கு உபகாரம்‌ செய்யவேணு 
மென்கிற எண்ணத்தினாலா? அல்லது அபகாரம்‌ செய்யவேணு 
மென்கிற எண்ணத்தினாலா? என்று ஆராயவேண்டும்‌, “இராவணன்‌ 
கையிற்‌ கொலை யுண்பதைவிட இராம பாணத்தாற்‌ கொலையுண்டு 
முடிதல்‌ கன்று! என்கிற எண்ணத்தோடு வந்த மாரிசனுக்கு 
இராவணன்திறத்தில்‌ உபகாரம்‌ செய்ய வேணுமென்கிற எண்ண 
முண்டாக ப்ரஸக்தியில்லை ; நாம்‌ மாண்டொழிவதுபோல்‌ அவனையும்‌ 
மாண்டொழியச்‌ செய்து விடவேண்டும்‌' என்‌ ற எண்ணங்‌ கொண்டே 
இராகவனைப்போல்‌ கூச்சலிட்டிருக்கவேண்டும்‌, மாரிசன்‌ இப்படி. 
கூச்சலிடாமல்‌ வெறுமனே செத்திருப்பானாகில்‌ பிராட்டி. 
லக்ஷ்மணனை வெருட்டியனுப்ப நேர்ந்திராது; இராவணன்‌ 
பிராட்டியைக்‌ கவர்ந்து போகவும்‌ அது நிமித்தமாக அவன்‌ மாண்டு 
போசவும்‌ நேர்ந்திராது. தேவர்களின்‌ வேண்டுகோள்‌ ஈடேறவும்‌ 
வழியிராது. மரணகாலத்தில்‌ மாரீசன்‌ போட்ட கூச்சலே ராவண 
ஸம்ஹாரத்திற்கு மூலகாரணமாக  நின்‌றமையால்‌ ஸ்ரீராம விஷயத்‌ 
திலே மாரீசன்‌ உபகாரகனேயன்றி அபகாரகனல்லன்‌ என்று 
நினைக்கலாமல்லவா ? “அப்ரமேயம்‌ ஹி தத்‌ தேஜோ யஸ்ய ஸா 
ஜுகாத்மஜா'” என்று வேதாந்த விழுப்பொருளை நிலையிட்டவனுன 
மாரீசனைப்‌ பரமபாகவதனென்று கொள்ளுவது அநுசிதமுமாகாது. 


http://acharya.org 


முதல்‌ நூறு 23 


32. ஒருவர்க்கு இருவர்‌ கைகொடுத்தல்‌ 


திருவாய்மொழியில்‌ (2-9-2) *ஞானக்‌ கை தார்‌ என்றவிடத்து. 
ஈட்டில்‌“எம்பார்க்கு  ஆண்டானருளிச்செய்த வார்த்தையை ஸ்மரிப்‌ 
பது” என்றுள்ளது. இதன்‌ விவரணம்‌ வருமாறு:-முதலியாண்டான்‌ 
ஒருகால்‌ திருநாராயணபுரத்திற்கெழுந்தருளியிருக்கையில்‌: அவரு. 
டைய சிஷ்யரான வொருவருடைய திருக்குமாரர்‌ கோயிலிலே வந்து 
எம்பார்‌ ஸந்நிதியிலே கைங்கரியம்‌ பண்ணிக்கொண்டிருந்தார்‌. 
அப்போது ஒருநாள்‌ சில ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு எம்பார்‌ திருவிலச்‌ 
சினை ஸாதிக்கவிருக்கையில்‌ இந்த ஸ்ரீவைஷ்ணவர்‌ தமக்கும்‌ திருவிலச்‌ 
சினை (சக்ராங்கனம்‌) ஸாதிக்கும்படி வேண்டினார்‌. அப்போது 
எம்பார்‌ “உமக்கு விசேஷ ஸம்பந்தமுண்டோ?” என்று அவரைக்‌. 
கேட்க, “தேவரீருடைய ஸம்பந்தமே ஸம்பந்தம்‌” என்று அவர்‌ 
விண்ணப்பம்‌ செய்தாராம்‌. அவ்வளவிலே எம்பார்‌ இவர்‌ முதலி 
யாண்டானுடைய ஸ்ரீபாதஸம்பந்தி என்றறியாதே இவர்க்குப்‌ பஞ்ச 
ஸம்ஸ்காரங்களைப்‌ பண்ணி இவரைக்கொண்டு கைங்கரியங்களுங்‌: 
கொண்டெழுந்தருளியிரா நிற்கையில்‌ முதலியாண்டானும்‌ திரும்பிக்‌. 
கோயிலிலே எழுந்தருள, அப்போது அந்த ஸ்ரீ வைஷ்ணவர்‌ 
ஆசார்ய ப்ரேமத்தாலே ஆண்டானிடம்‌ சென்று சேர, ஆண்டானும்‌. 
மூன்புபோலே இவரைக்கொண்டு வேண்டுங்‌ காரியங்களைக்‌ கொண்‌ 
டருளியிருந்தார்‌. அப்போது எம்பார்‌ விசாரித்து அந்த ஸ்ரீ வைஷ்‌ 
ணவர்‌ ஏற்கனவே ஆண்டானுடைய திருவடிஸம்பந்தி என்றறிந்து, 
ஆண்டானிடம்‌ எழுந்தருளி “கனக்க அபசாரப்பட்டேன்‌, க்ஷமித்‌ 
தருள வேணும்‌! என்றாராம்‌. அப்போது ஆண்டான்‌ எம்பாருடைய 
திருவுள்ளத்தில்‌ க்லேசத்தை யறிந்து எம்பாரை நோக்கி அருளிச்‌ 
செய்த வார்த்தை :--*ஒரு கிணற்றிலே விழுந்தவனுக்கு இரண்டு 
பேர்‌ கை கொடுத்தால்‌ எடுக்குமவர்களுக்கும்‌ எளிதாய்‌ ஏறுமவ 
னுக்கும்‌ எளிதா யிருக்குமிறே. அப்படியேயாகிறது” என்றாராம்‌. 
இங்குக்‌ கைகொடுப்பதாவது ஞானமளிப்பது. “ஸம்ஸார 
ஸாகரத்தில்‌  அழுந்தினவர்களுக்கு இரண்டு ஆசாரியர்கள்‌ 
ஞானக்கை கொடுப்பது ஈல்லதேயன்றித்‌ தீயதன்றே; கானும்‌ 
கைகொடுத்து நீரும்‌ கைகொடுத்தால்‌ இதில்‌ என்ன பிழை! ஏதுக்கு 
வருந்துகிறீர்‌; நன்மை செய்தீரே யொழியத்‌ தீமையொன்றும்‌ 
செய்திலீரே” என்பதாக ஆண்டானுடைய அருமையான 
திருவுள்ளம்‌. 


33. கீதையில்‌ ஒரு ச்லோகத்தின்‌ விசேஷம்‌ 
பத்ரம்‌ புஷ்பம்‌ பலம்‌ தோயம்‌ யோ மே பக்த்யாப்ரயச்சதி.. 
ததஹம்‌ பக்த்யுபஹ்ரு தம்‌அச்நாமி ப்ரயதாத்மற :-- 
இது கீதையில்‌ (9-26) உள்ளதொரு ச்லோகம்‌. எம்பெருமான்‌ 
ஆராதனைக்கு எளியன்‌ என்பது இதன்‌ பரமதாற்பரியம்‌. இதர 


http:/facharya.org 


24 அண்ணாஸ்வாமியின்‌ அழுதமொழியாயிரம்‌ 


தெய்வங்களிற்காட்டில்‌ எம்பெருமான்‌ எத்தனையோ விதங்களால்‌ 
நெடுவாசி பெற்றிருப்பதுபோலே இவ்வகையாலும்‌ நெடுவாசி பெற்‌ 
இருக்கிறான்‌. “ஆடு பலி கொடு; கோழி பலி கொடு? என்று அருந்‌ 
தேவைகளையிட்டு மஹாபரிச்ரம ஸாத்யங்களான ஆராதனைகளை 
அபேக்ஷித்திருக்கும்‌. தேவதாந்தரங்கள்‌ ; எம்பெருமான்படியோ 
அப்படியன்று; நாம்‌ இட்டதுகொண்டு திருப்தி யடைவதே அவன து 
ஸ்வரூபம்‌, அப்பெருமானுக்கு நாம்‌ சில பொருள்களை ஸமர்ப்பிப்பதா 
னது அவனுக்கு ஏற்கனவே யில்லாத வொருபூர்த்தியை உண்டாக்கு 
வதற்காகவா? நாம்‌ ஸத்தை பெறுவதற்காகவா? என்று ஆராய 
வேண்டும்‌. அவனோ அவாப்தஸமஸ்தகாமன்‌. பூர்ணன்‌. அன்னவன்‌ 
நாமிட்டதுகொண்டு பூர்த்தி யடைகிறானென்பது அஸம்பாவிதம்‌. 
கடலிலே மேகம்‌ வர்ஷிப்பது கடல்‌ நிரம்புவதற்காகவன்றே. “வர்ஷ 
பிந்தோரிவ அப்தெள ஸம்பந்தாத்‌ ஸ்வாத்மலாப :” என்று 
(ஸ்ரீரங்கராஜஸ்தவத்தில்‌) பட்டர்‌ அருளிச்‌ செய்தபடியே மேகம்‌ 
தான்‌ ஸத்தை பெறுவதற்காகவே கடலிலும்‌ வர்ஷிக்கிறதென்பது 
பரமார்த்தம்‌, அதுபோலவே ஸ்வத: பரிபூர்ணணான பரம புருஷன்‌ 
திறத்தில்‌ நாம்‌ சில பொருள்களை ஸமர்ப்பிப்பது நமது ஸ்வரூபம்‌ 
நிறம்‌ பெறுவதற்கேயன்றி அவனை நிரப்புவதற்கன்று என்பது 
வெளிப்படை, ஆகவே, நாம்‌ சிறந்த பெரும்‌ பொருள்களைத்‌ தேடி 
ஆராதிக்க வேணுமென்பதில்லை; இடுகிற பொருள்‌ எதுவாயினும்‌, 
இடுவது ப்ரேமபூர்வமாகவேணுமென்பதிலேயே நியதியுள்ள து. 


34. திருமங்கையாழ்வார்‌ பாசுரமொன்று 
திருமங்கையாழ்வார்‌ “கள்ளார்‌ துழாயும்‌ கணவலரும்‌ கூவிளை 
யும்‌, முள்ளார்‌ முளரியும்‌ ஆம்பலு முன்கண்டக்கால்‌, புள்ளாய்‌ 
ஓரேனமாய்ப்‌ புக்கிடந்தான்‌ பொன்னடிக்கென்று உள்ளாதாருள்‌ 
ளத்தை உள்ளமாக்‌ கொள்ளோமே” என்று பெரிய திருமொழியில்‌ 
(11-7-6) அருளிச்‌ செய்கிறார்‌. திருத்துழாய்‌ முதலிய எந்த வஸ்து 
வைக்‌ கண்டாலும்‌ “இது எம்பெருமானுக்குச்‌ சாத்தத்தக்கது' என்று 
அத்யவஸாயம்‌ கொள்ளாதாருடைய நெஞ்சை நெஞ்சாகக்‌ கொள்ள 
மாட்டோமென்று உரைக்கின்ற இப்பாட்டில்‌ எம்பெருமானுக்கே 
உரித்தான திருத்துழாயோடு விஜாதீய வஸ்துக்களும்‌ கூட்டி 
யெடுக்கப்பட்டிருத்தலால்‌, எம்பெருமானுக்கு ஸமர்ப்பிக்க வேணு 
மென்கிற சுத்த பாவத்துடனே கொள்ளுகிற புஷ்பம்‌ எதுவா 
யிருந்தாலும்‌ குற்றமில்லை; “செண்பகமல்லிகையோடு செங்கழுநீர்‌ 
இருவாட்சி” என்று சிறப்பித்துச்‌ சொல்லப்படுகிற புஷ்பங்களாகவே 
யிருக்க வேணுமென்கிற நியதியில்லை; ஏதேனுமொரு புஷ்பமாக 
இருக்கலாமென்பதும்‌, பக்திப்‌ பெருங்காதலே முக்கியமானது 
என்பதும்‌ தோற்றுவிக்கப்பட்டன. ““பத்ரம்புஷ்பம்‌*! என்று மேலே 


http://acharya.org 


முதல்‌ நூறு 3 


யெடுத்த கீதாச்லோகமும்‌, “இடுகிற பொருளில்‌ வாசி பார்ப்பதில்லை £ 
இடுசிறவன்‌ நெஞ்சில்‌ ஈரமுள்ள கா? என்பதொன்றையே பார்ப்பேன்‌” 
என்று ஸ்பஷ்டமாகக்‌ காட்டுகின்றது. அதில்‌ பக்தி சப்தம்‌ இரண்டு 
தடவை விழுந்திருப்பது நோக்கத்தக்கது. 


35. திருவாய்மொழியில்‌ பட்டருடைய ரஸோக்தி 


நம்முடைய பூருவாசாரியர்கள்‌ ஸகல சாஸ்த்ரப்புலவர்களான 
பரம ரஸிகர்கள்‌, ₹*கலையிலங்கு மொழியாளர்‌” என்றபடி. அவர்‌ 
களது வார்த்தைகளெல்லரம்‌ அரிய பெரிய சாஸ்த்ரார்த்தங்கள்‌ 
பொதிந்து விளங்குவன. அவர்களுடைய நல்வார்த்தைகளும்‌. 
ரஸோக்திகளும்‌ அருளிச்‌ செயல்‌ வியாக்கியானங்களில்‌ மலிந்‌ 
துள்ளன. அவை ஆங்காங்கு விவரிக்கப்படும்‌. இப்போதொரு 
ரஸோக்தி கேளீர்‌; பட்டர்‌ ஒருநாள்‌ உபற்யாஸத்தில்‌*பரிவதி 
லீசனைப்பாடி* என்கிற திருவாய்மொழிப்‌ பாசுரத்தில்‌ “புரிவதுவும்‌ 
புகைபூவே” என்ற விடத்தை யெடுத்துக்கொண்டு “இவ்விடத்தில்‌ 
அகில்புகை யென்றாவது கருமுகைப்பூ என்றாவது சிறப்பித்துச்‌ 
சொல்லாமையாலே ஏதேனும்‌ ஒரு புகையும்‌ ஏதேனும்‌ ஒரு பூவும்‌ 
எம்பெருமானுக்கு அமையும்‌; செதுகையிட்டுப்‌ புகைக்கலாம்‌ ; 
கண்டகாலிப்பூவும்‌ சூட்டலாம்‌” என்று ரஸமாக உபந்யஸித்தாராம்‌, 
அதை நஞ்சீயர்‌ கேட்டு ந கண்டகாரிகாபுஷ்பம்‌ தேவாய 
விநிவேதயேத்‌” [கண்டகாலிப்பூவை எம்பெருமானுக்குச்‌ சாத்த 
லாகாது] என்று சாஸ்த்ரம்‌ மறுத்திருக்க, இப்படி அருளிச்‌ செய்ய 
லாமோ? என்று கேட்டாராம்‌. அதற்கு பட்டர்‌ அருளிச்செய்த 
ரஸோக்தி;--*சாஸ்த்ரம்‌ மறுத்தது மெய்தான்‌; கண்டகாலிப்பூ எம்‌ 
பெருமானுக்கு ஆகாதென்று மறுத்ததன்று. அடியார்கள்‌ அப்‌ 
பூவைப்‌ பறித்தால்‌ கையில்‌ முள்‌ பாயுமே! என்று பக்தர்கள்பக்கல்‌ 
தயையினால்‌ சாஸ்த்ரம்‌ நிஷேதித்ததே யன்றி எம்பெருமானுக்கு. 
ஆகாத பூ எதுவுமில்லை” என்றாராம்‌. இது*கள்ளார்‌ துழாயுமென்கிற 
(கீழே விவரித்த) திருமங்கையாழ்வார்‌ பாசுரத்தையுட்கொண்டு. 


36. கருப்பேந்திரப்‌ பொருள்‌ விளக்கம்‌ 

கம்பராமாயணத்தில்‌ அயோத்தியா காண்டம்‌-கங்கைப்‌ 
படலத்தில்‌ ஆறாவது செய்யுள்‌--“அருப்பேந்திய கலசத்துணை” 
என்று தொடங்குவது. இதில்‌ மூன்றாமடி “*கருப்பேந்திர முதலாயின 
கண்டாளிடர்‌ காணாள்‌” என்பது. இராமனோடு காட்டிற்‌ சென்ற 
பிராட்டி எதைக்‌ கண்டும்‌ அஞ்சவில்லையென்று சொல்லும்‌ 
பிரகாணத்திலுள்ள செய்யுள்‌ இது. இங்குக்‌ “கருப்பேந்திரம்‌' என்ப 
தற்குப்‌ பொருள்‌ யா.து? என்று ஆராயவேணும்‌. *கரும்பு ஏந்திரம்‌! 
என்று பிரித்து *கரும்பாலை' என்று பொருள்‌ எழுதியுள்ளார்கள்‌; 


nttp://acharya.org 


26 அண்ணாஸ்வாமியின்‌ அழுதமொழியாயிரம்‌ 


கவிக்கு விவக்ஷிதமான பொருள்‌ இதுவாக இருக்கத்‌ தகுதியில்லை. 
வால்மீகி ராமாயணத்தில்‌--*கஜம்‌ வா வீக்ஷ்ய ஸிம்ஹம்‌ வா 
வ்யாக்ரம்‌ வாபி வராங்கநா, நாஹாரயதி ஸம்த்ராஸம்‌ பாஹூ 
ராமஸ்ய ஸம்ச்ரிதா*” என்றுள்ள ச்லோகத்தை யடியொற்றியே 
கம்பர்‌ இச்செய்யுளை இயற்றியுள்ளார்‌ என்று பெரியோர்‌ கூறுவர்‌. 
ஸீதாபிராட்டி காட்டிலே செல்லும்போது யானை, சிங்கம்‌, புலி 
முதலிய கொடிய விலங்குகளைக்‌ கண்டவிடத்தும்‌ சிறிதும்‌ அஞ்ச 
வில்லை! புதிய வஸ்துக்களைக்‌ கண்டதனாலுண்டாகும்‌ வியப்பே 
அவளுக்குத்‌ தோன்றியது; இராமபிரானுடைய திருத்தோள்களை 
அண்டைகொண்ட மிடுக்குத்‌ தான்‌ இதற்குக்‌ காரணம்‌-என்பது 
மேற்குறித்த ச்லோகத்தைக்‌ கூறின வால்மீகி முனிவரின்‌ கருத்‌ 
தாகும்‌, இக்கருத்துப்‌ படவே சும்பர்‌ இச்செய்யுள்‌ இயற்றினா 
ரென்றால்‌ மிக்க பொருத்தமா யிருக்கின்றது. வடமொழி நிகண்டு 
ஒன்றில்‌ “கர்ப்பேந்த்ரஸ்‌ ஸிம்ஹபக்ஷக:” என்று காணப்படுதலால்‌, 
சிங்கத்தைக்கொன்று தின்னவல்ல யாளியே இங்குக்‌ கருப்பேந்திர 
மெனப்பட்டது என்றால்‌ பொருத்தமல்லவா?. கரும்பாலையைக்‌ கண்‌ 
டால்‌ இடர்காண்கைக்கு [அஞ்சுதற்கு] ப்ரஸக்தியிருந்தாலன்றோ 
அதைக்‌ கண்டு இடர்காணாளென்னத்‌ தகுவது. 


37. முதலியாண்டானது பதினொரு வார்த்தைகள்‌ 
உடையவருடைய பாதுகையாக ப்ரஸித்தரான முதலியாண்டா 
னென்னுமாசிரியர்‌ ஸ்ரீ ராமாயண த்திற்கு ஸ்வாபதேசார்த்தம்போலச்‌ 
சில வார்த்தைகள்‌ அருளிச்செய்தாராம்‌ ; அவையாவன--(1) பிராட்‌ 
டிக்குச்‌ சிறையிருப்புப்போல ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு. ஸம்ஸாரத்தி 
லிருப்பு ; (2) பிராட்டி இளையபெருமாள்‌ விஷயத்தில்‌ அபசாரப்‌ பட்டு 
உடனே பெருமாளைப்‌ பிரியநேர்ந்ததுபோல, சேதநர்களுக்கு பாகவ 
தூபசாரம்‌ எம்பெருமான்‌ திருவடி ஸம்பந்தத்தை விலகப்‌ பண்ணும்‌; 
(8) பிராட்டிக்கு அசோகவனம்‌ போலே இவர்களுக்கு ப்ரக்ருதி 
ஸம்பந்தரூபமான தேஹம்‌ ; (4) பிராட்டிக்கு அரக்கிகளின்‌ 
ஸஹவாஸம்போலே இவர்களுக்குப்‌ புத்ரகளத்ராதிகளின்‌ ஸஹ 
வாஸம்‌; (5) பிராட்டிக்கு மாரீசமாயாமிருகக்‌ காட்சிபோலே இவர்‌ 
களுக்கு *பாவியேனைப்‌ பல ரீ காட்டிப்‌ படுப்பாயோ” என்னும்‌ 
படியான விஷயங்களின்‌ காட்சி; (6) பிராட்டிக்குத்‌ திருவடி. 
நேர்பட்டாப்போலே இவர்களுக்கு ஆசார்யன்‌ நேர்படுவது; (7) 
பிராட்டிக்குத்‌ திருவடி சொன்ன ஸ்ரீ ராமகுணங்கள்‌ போலே இவர்‌ 
களுக்கு ஆசார்யனுபதேசிக்கும்‌ பகவத்விஷயாதிகள்‌; (8) பிராட்டிக்‌ 
குத்‌ திருவடி அடையாளங்கள்‌ கூறித்‌ திருவாழிமோதிரம்‌ கொடுத்‌ 
தது போல இவர்களுக்கும்‌ குருபரம்பரா பூர்வகமான திருமந்தரஉப 
தேசம்‌; (9) பிராட்டி திருவடிக்குச்‌ சூடாமணி கொடுத்தாப்‌ போல 


nttp:/facharya.org 


முதல்‌ நூறு 27 


இவர்கள்‌ ஆசார்யன்‌ விஷயத்தில்‌ “தலையல்லால்‌ கைம்மாறிலேனே”” 
என்‌ றிருக்குமிருப்பு; (10) பிராட்டிக்கு ஸ்ரீ விபீஷணாழ்வான து. 
திருமகளாருடைய ஸஹவாஸமும்‌ பேச்சும்‌ தாரகமாயிருந்ததுபோல 
இவர்களுக்கு பாகவத ஸஹவாஸமும்‌ அவர்களுடைய திவ்பஸூக்தி 
களுமே தாரகமாயிருக்கும்‌; (11) பெருமாள்‌ பிராட்‌ டியிருந்தவிடத்தே 
வந்து விரோதிகளைக்‌ கிழங்கெடுத்து அவளைக்‌ கைக்‌ கொண்டது 
போல, எம்பெருமான்‌ “*ஆவாரார்‌. துணையென்று அலைநீர்க்கடலுள 
முந்தும்‌ நாவாய்போல்‌ பிறவிக்‌ கடலுள்‌ நின்று துளங்குமிவர்‌ 
களிடத்தேற வந்து” “பொய்க்‌ நின்‌ றஞானமும்‌ பொல்லாவொழுக்கு 
மழுக்குடம்பு? மாகிற விரோதிகளை வேரோடே களைந்து நித்யமுக்தர்‌ 
களோடே ஒரு கோவையாகும்படி கைக்‌ கொண்டருள்வ து. 


38. இதனையடியொற்றி தேசிகனருளிய சுலோகம்‌ 
தேசிகன்‌ இப்பொருள்களையே பெரும்பாலும்திநவுள்ளம்‌ பற்றி, 
தர்ப்போதக்ரதசேந்த்ரியா௩௩மநோகக் தஞ்சராதிஷ்டிதே 
தேஹேஸ்மிந்‌ பவஸிந்துகா பரிகதே தீகாம்‌ தசாமாஸ்தித 1, 
அத்யத்வே ஹநுமத்ஸமே௩ குருணா ஸம்போதிதார்த்தஸ்ஸுதிீ ; 
லங்காருத்தவிதேஹராஜதறயாந்யாயேக லாலப்யதே * 

என்கிற ச்லோகத்தை ஸங்கல்பஸ௫ர்யோதயத்திலே பணித்தருளி 
னார்‌. பிராட்டி பெருமாளை விட்டுப்‌ பிரிந்து கடலிடைத்‌ தீவில்‌ 
இருந்து அலற்ற, மாருதி சென்று தேற்றிப்‌ பெருமாளோடே சேர்ப்‌ 
பித்த வரலாறு உற்றுரோக்கப்படின்‌, எம்பெருமானோடு இணை 
பிரியாமல்‌ கூடிவாழ்வதற்கு இட்டுப்‌ பிறந்த சேதநன்‌ அவனைவிட்டு 
விலகி ஸம்ஸாரஸாகர த்தினிடையே கிடந்தலற்ற, ஞானமனுட்டான 
மிவை ஈன்றாகவே உடையனான வொரு ஆசாரியன்‌ வந்து பகவத்‌. 
விஷயத்தையுணர்த்தி இருவரையும்‌ ஒன்று சேர்ப்பதான ஸம்பிரதாய 
விருத்தாந்தம்‌ நினைவுக்கு வரும்‌. திருவடிக்கு ஸ்ரீ ராமாயணத்தில்‌ 
ஆசாரிய ஸ்தானம்‌ கிடைத்திருக்கின்றது. அந்தத்‌ திருவடியின்‌ 
தன்மையும்‌ ஆசாரிய லக்ஷணமும்‌ “ப்க்ஷீ ௪ சாகாநிலய;:” 
என்னும்‌ சுலோகத்தில்‌ மூதலிக்கப்படுகிறது. அந்த ச்லோகம்‌ 
கேண்மின்‌. 


39. ஸ்ரீ ராமாயணத்தில்‌ ஆசார்ய லக்ஷணம்‌ 


பக்ஷீ ௪ சாகாநிலய: ப்ரஹ்ருஷ்ட : 
புந: புகச்சோத்தமஸாந்த்வவா தீ 
ஸுஸ்வாகதாம்‌ வாசமுதீரயாந ; 
பு: புச்‌ சோதயதீவ ஹ்ருஷ்ட : 


http://acharya.org 


28 அண்ணாஸ்வாமியின்‌ அமுதமொழியாயிரம்‌ 
A, 

பிராட்டி ப்ராணத்யாகத்தை கிச்சயித்துத்‌ ' துயருற்றிருக்குங்‌ 
காலத்திலே ஒரு சுப சகுனமானதாக இந்த ச்லோகம்‌ தெரிவிக்கின்ற 
தாயினும்‌, அதே ஸமயத்தில்‌ அங்குக்‌ திருவடியும்‌ வந்திருந்தபடியால்‌ 
ஆசார்ய ஸ்தானியனான அவனுடைய படியும்‌ இதில்‌ தெரிவிக்கப்படு 
கின்றதென்பதை விவரிக்கிறேன்‌. ச்லோகத்தை மனனம்‌ செய்யுங்‌ 
கள்‌. 
40. மீராமாயண ஸாரத்தின்‌ அவதாரிகை 

ஸ்ரீ ராமாயணத்தில்‌ ஸுந்தர காண்டத்தில்‌ பிராட்டி அசோக 
வனத்தில்‌ மிக மிக வரும்துவதைக்‌ கூறுமிடத்து த்ரிஜடை யென்னு 
மரக்கியின்‌ வார்த்தையால்‌ சில சிறந்த விஷயங்கள்‌ தெரிவிக்கப்படு 
கின்றன. 28, 24 ஸர்க்கங்களில்‌ ராக்ஷஸிகள்‌ ஸீதா பிராட்டியை 
விரட்டுதலும்‌ பிராட்டிரோதனஞ்‌ செய்வதும்‌ கூறப்பட்டது, 25, 26 
ஸர்க்கங்களில்‌— பிராட்டி ராக்ஷஸிகள்‌ சொன்னவற்றைக்‌ கண்டித்த 
தும்‌ அசோக மரத்தின்‌ கிளையைப்‌ பற்றிக்கொண்டு வருந்தியதும்‌ 
உயிரை மாய்த்துக்‌ கொள்ள உறுதி கொண்டதும்‌ சொல்லப்பட்டன. 
27-ஆம்‌ ஸர்க்கம்‌ த்ரிஜடை தான்‌ கண்ட கனவின்‌ விருத்தாந்தத்தை 
ராக்ஷஸிகளுக்குச்‌ சொல்லுவதாக அமைந்துள்ள து. பிராட்டி 
உயிரை விடுவதாகத்‌ துணிந்து கூறின ரோஷமான வார்த்தைகளைக்‌ 
கேட்ட ராக்ஷஸிகளில்‌ சிலர்‌ அவ்‌ விஷயத்தை இராவணனுக்குச்‌ 
சொல்லப்‌ போயினர்‌. மற்றவர்கள்‌ மீண்டும்‌ சீதையை விரட்டிக்‌ 
கொண்டிருந்தனர்‌. அப்பொழுது தூங்கிக்கொண்டிருந்த தரிஜடை 
யென்னு மரக்கி திடீரென்று விழித்தெழுந்து, சீதையைத்‌ 
துன்புறுத்திக்‌ கொண்டிருந்த அரக்கியரை நோக்கி “நான்‌ இப்போது 
ஒரு பயங்கரமான கனவு கண்டேன்‌; அது ராக்ஷஸர்களுக்கு 
விநாச த்தையும்‌ இராமனுக்கு வெற்றியையும்‌ தெரிவித்தது" என்று 
சொல்லிக்‌ கனாக்கண்ட செய்திகளையும்‌ வெகு விரிவாகக்‌ கூறி; 
“£இக்கனா விடியற்காலையில்‌ ஏற்பட்டதால்‌ இதில்‌ கண்ட விஷயங்‌ 
களனைத்தும்‌ வெகு விரைவில்‌ நிறைவேறு மென்பதில்‌ ஐயமில்லை ; 
ஆதலால்‌ இனி நரம்‌ சீதையை விரட்டுவது தகாத காரியம்‌ ; 
இராவணனோடு கூட நமக்கும்‌ விநாசம்‌ சேர்ந்துவிடும்‌ ; நாம்‌ 
சீதையினிடத்துப்‌ பட்ட குற்றங்களை அவள்‌ மன்னிக்கும்படி 
வேண்டிக்‌ கொள்வதே நலம்‌” என்று சொல்லிவிட்டு, பிராட்டியின்‌ 
திருமேனியுறுப்புகளில்‌ தோன்றிக்‌ காணப்பட்ட சுபக்குறிகளையும்‌, 
மற்றும்‌ பரம விலக்ஷணமான வொரு சுப சகுனத்தையும்‌ தெரிவிக்‌ 
கிருள்‌. இவ்வளவோடு அந்த இருபத்தேழாவது ஸர்க்கம்‌ முடிவு 
பெற்றிருக்கின்றது. அந்த ஸர்க்கத்தின்‌ முடிவிலுள்ள சுலோகம்‌. 
ஸ்ரீ ராமாயணத்தின்‌ ஸாரமான உட்கருத்தை வயங்க்ய மரியாதை 
யினால்‌ தெரிவிப்பதாக ௩ம்‌ ஆசாரியர்கள்‌ நுட்பமாகக்‌ காட்டி. 
யுள்ளார்கள்‌. ஸ்ரீ ராமாயணத்திற்கு மிகச்‌ சிறந்த வியாக்கியானம்‌ 


http://acharya.org 


முதல்‌ நூறு 29 
செய்த ஸ்ரீ கோவிந்தராஜார்யரும்‌ அவ்விடத்து வியாக்கியானத்தில்‌ 
வடமொழியில்‌) ஸம்க்ஷேபமாக விவரித்துள்ளார்‌. ஸ்ரீ ராமாயணத்‌ 
ஜின்‌ ஜீவநாடியான அவ்‌ விசேஷார்த்தங்களைச்‌ சிறிது விவரித்து 
விளக்குகின்றேனிங்கு,  ஸ்ரீராமாயணத்தில்‌ இதே கெட்டத்தில்‌ 
தூதுவற்த திருவடி மரத்தின்மீது பதுங்கியிருப்பதாகிற செய்தியும்‌ 
மிசால்லப்பட்டிருக்கின்றது. ஸ்ரீ ராமாயணத்திற்கு ஸ்வாபதேசார்த்‌ 
நம்‌ கூறுகின்ற ஈம்‌ ஆசாரியர்கள்‌ திருவடியை (ஆஞ்ஜறேயரை) 
ஆசார்ய ஸ்தானத்தில்‌ வைத்துப்‌ பேசுவதன்‌ பொருத்தங்கள்‌ கேண்‌ 
மின்‌. 

41. (சுலோகத்தில்‌) பக்ஷ என்பதன்‌ உள்ளுறை 

[யக்ஷி]. இரு சிறகுகளையுடையதென்று பொருள்‌. பறவை: 
யானது தனது இரண்டு. சிறகுகளினாலும்‌ எப்படி உயர்‌ கதியை 
யடைந்து நிற்கின்றதோ, அப்படியே ஞான மனுட்டானமென்னும்‌ 
இரண்டு ஸாதனங்களினால்‌ உச்சைர்‌ கதியை யடையவல்லவன்‌ 
ஆசாரியன்‌;-'*உபாப்யாமேவ பக்ஷாப்யாம்‌,ஆகாசே பக்ஷிணாம்‌ கதி:, 
ததைவ ஜ்ஞா௩கர்மப்யாம்‌ ப்ராப்யதே புருஷோத்தம: என்கிற 
ப்ரமாணவசனமும்‌, இதையநுஸரித்து அவதரித்த “சேர்ப்பாரைப்‌: 
பக்ஷிகளாக்கி ஜ்ஞானகர்மங்களைச்‌ சிறகென்று குருஸப்ரஹ்மசாரி 
புத்ர சிஷ்யஸ்தாரே பேசும்‌?” என்கிற ஆசார்யஹ்ருதய சூர்ணையும்‌ 
இங்கே அநுஸந்தேயம்‌. வழி௩டந்து செல்ல வேண்டியவனுக்குக்‌ 
கண்ணும்‌ நன்றாகத்‌ தெரியவேணும்‌; கரலும்‌ நடப்பதற்குப்‌ பாங்காக 
யிருக்கவேணும்‌. குருடனும்‌ நொண்டியுமானவன்‌ வழி ௩டக்கவேணு 
மானால்‌ கண்‌ தெரிந்தவனும்‌ கால்‌ நல முடையவனுமான வொரு, 
வனைத்‌ துணைகொண்டேயாகவேணும்‌, ஞானமற்ற ஆசாரியன்‌ 
கண்ணில்லா த குருடனை யொத்தவன்‌; அனுட்டானமற்ற ஆசாரியன்‌ 
கால்‌ நலமில்லாத நொண்டியையொத்தவன்‌. ஆகவே ஆசாரியன்‌ 
ஞானமனுட்டானமிவை நன்றாகவே உடையனாயிருக்க வேணும்‌, 
இதனைப்‌ “பக்ஷி” என்கிற பதத்தினால்‌ தெரிவித்ததாயிற்று. 
42, சாகாநிலய : என்பதன்‌ உள்ளுறை 

[சாகரநிலய:] சாகையென்று கிளைக்குப்‌ பெயராயிருப்பது 
போலே வேதத்திற்கும்‌ பெயராயிருக்கும்‌. யஜாச்சாகாத்யாமீ, 
ஸாமசாகாத்யாயீ”” என்று வழங்கி வருகிறோமல்லவா, ஆழ்வார்‌ 
திருவாய்மொழி தொடங்கும்‌ போதே “உளன்சுடர்மிகுசுருதியுள்‌ 
என்றருளிச்‌ செய்கையாலும்‌, “ஆழ்வார்கள்வாழி யருளிச்‌ செயல்‌ 
வாழி” என்று மங்களாசாஸனம்‌ செய்தருளுகிற மணவாள 
மாமுனிகள்‌ £*செய்யமறைதன்னுடனே சேர்ந்து” என்‌ றருளிச்செய்து 
வைக்கையாலும்‌ ஆசாரியன்‌ திவ்ய ப்ரபந்தாதிகளிற்‌ போலே வேதத்‌ 
திலும்‌ நிரதனாயிருக்கவேணுமென்று காட்டினபடி. “நாவேதவிக்‌ 


nttp://acharya.org 


ஞ்ச 


30. அண்ணாஸ்வாமியின்‌ அமுதமொழியாயிரம்‌ 


மநுதே தம்‌ ப்ருஹந்தம்‌”-என்று வேதமே ஓதிவைத்தது. வேத 
மோதாதவன்‌ பரமபுருஷனை அறியகில்லாதவனென்பது இந்த வேத 
வாக்கியத்தின்‌ பெருள்‌. 
43, ப்ரஹ்ருஷ்ட: என்பதன்‌ உள்ளுறை 
[ப்ரஹ்ருஷ்ட :] மிக்க மகிழ்ச்சியையுடையவனென்று பொருள்‌. 
ஆசாரியன்‌ எப்போதும்‌ ஸந்தோஷமே வடிவெடுத்த சிந்தையை 
யுடையனாயிருப்பன்‌. ஆறந்தமயனான எம்பெருமானையே அநவரதம்‌ 
சிந்தை செய்வதனால்‌ இவனும்‌ ஆனந்தமயனாகவே ஆய்விடுவன்‌. 
“திருமாலுருவோடு அவன்‌. சின்னமே பிதற்றாறிற்பதோர்‌ திருமால்‌. 
தலைக்கொண்டஙங்கட்கு எங்கே வரும்‌ தீவினையே” என்கிற. 
திருவிருத்தப்‌ பாசுரமே கித்யாநு ஸக்தானமாக இருக்கப்பெற்றவர்‌ 
களிடத்தில்‌ ஹர்ஷ ப்ரகர்ஷம்தவிர வேறொன்றுக்கு அவகாச 
முண்டோ? தேஹ யாத்திரையிலும்‌ ஆத்ம யாத்திரையிலும்‌ கவலை 
| யற்றிருப்பவர்களே ஆசார்ய பதவிக்கு  அர்ஹர்களாதலால்‌. 
| அன்னவர்கட்கு ப்ரஹர்ஷமொழிய வேறில்லை, 
44, உத்தமஸாந்த்வவாதீ என்பதன்‌ உள்ளுறை 
[பூக : புநச்ச உத்தமஸாந்த்வவா தீ] மிகச்சிறந்த ஹிதோபதேசங்‌ 
களுக்கு ஸாந்த்வ வாதமென்று பெயர்‌. சிஷ்யர்களின்‌ ிர்ப்பந்தத்திற்‌ 
காக வன்றிக்கே தன்பேருக அடுத்தடுத்து ஹிதோபதேசம்‌ பண்ணு 
மவர்‌ எவரோ அவரே உத்தமரான ஆசாரியர்‌. திருக்கோட்டியூர்‌ 
ஈம்பியைவிட எம்பெருமானார்க்குண்டான ஏற்றம்‌ இங்கு அநுஸந்‌ 
திக்கத்தக்கது. திருத்திப்‌ பணிகொள்ளவல்லாரைச்‌ சொல்லுகிறது. 
45. மூன்றாவது பாதத்தின்‌ உள்ளுறை 
[ஸுஸ்வாகதாம்‌ வாசம்‌ உதீரயா௩ :] ஸ்வாகதாம்‌ என்றது 
ஸ்வஸ்மை ஆகதாம்‌ என்றபடி, ஸுஷ்டு ஸ்வஸ்மை ஆகதாம்‌-- 
ஈஸ்வாகதாம்‌. ஸ்வகபோல கல்பிதமான அர்த்தங்களை 
மனம்போனபடியே சொல்லுகையன்‌ றிக்கேர்முன்னோர்‌. மொழிந்த 
முறைதப்பாமல்‌ கேட்டுப்‌ பின்னோர்ந்து தாமதனைப்‌ பேசுமவரே 
உத்தமரான ஆசாரியராதலால்‌ அதைத்‌ தெரிவித்தபடி. 
46. நான்காவது பாதத்தின்‌ உள்ளுறை 
[பு௩: புக: சோதயதீவ ஹ்ருஷ்ட:] “£பணிமானம்‌ பிழைய।மே 
அடியேனைப்பணிகொண்ட” என்ற திருவாய்‌ மொழிப்‌ பாசுரப்‌ 
படிக்கும்‌, “ஸ்காலித்யே சாஸிதாரம்‌” என்‌ ற ந்யாஸ விம்சதிஸஃக்திப்‌ 
படிக்கும்‌ தவறுகள்‌ நேருங்‌ காலங்களில்‌ நிர்‌ தாக்ஷிண்யமாக சிக்ஷிப்‌ 
பவரே உத்தமாசார்யராவர்‌;அதுவே இங்குப்‌ பொருளாக விவச்ஷிதம்‌, 
ஆக இந்த ச்லோகம்‌ உத்தமாசார்யருடைய படியையே தெரிவிப்ப 
தாயிற்று. இனி இதற்குச்‌ சார்பான கம்பர்‌ பாகரங்கேண்மின்‌. 


nttp://acharya.org 


முதல்‌ நூறு 31 


47. கம்பரியற்றிய அனுமன்‌ துதி 


கம்பர்‌ தமது இராமாயணத்தின்‌ தொடக்கத்தில்‌ திருவடிக்கு 

(ஆஞ்சனேயர்க்கு)க்‌ காப்புச்‌ செய்யுளொன்று இயற்றியுள்ளார்‌: 

“அஞ்சிலே யொன்று பெற்றான்‌ அஞ்சிலேயொன்றைத்தாவி 

அஞ்சிலே யொன்றாறாக ஆரியர்க்காக வேகி 

அஞ்சிலே யொன்று பெற்ற அணங்குகண்டயலாருரில்‌ 

அஞ்சிலே யொன்று வைத்தானவன்‌ நம்மையளித்துக்‌ கரப்பான்‌.” 

என்பது அச்செய்யுள்‌. . இச்செய்யுளில்‌ “அஞ்சிலே யொன்று" 

என்கிற சொல்தொடர்‌ ஐந்துமுறை வருகின்றது. நிலம்‌ நீர்‌ தீ கால்‌. 
விண்‌ (ப்ருதிவி, அப்பு, தேஜஸ்‌, வாயு, ஆகாசம்‌) என்கிற பஞ்ச 
பூதங்களை யுத்தேசித்தே “அஞ்சிலே” யென்கிற சொல்லை ஐந்து 
முறை பிரயோகித்திருக்கின்றார்‌. வாயுபுத்திரனான அனுமான்‌ 
கடலைத்‌ தூவி ஆகாச மார்க்கமாகச்‌ சென்று பூமி தேவியின்‌ மகளான 
சிதாபிராட்டியைக்‌ கண்டு இலங்கையில்‌ தீயை வைத்து வந்தனன்‌ ; 
அன்னவன்‌ நமக்குத்‌ தஞ்சம்‌ என்பதே இச்செய்யுளில்‌ தேறின 
பொருள்‌. பஞ்சபூதங்களில்‌ ஒன்றாகிய வாயு பெற்ற பிள்ளையாதலால்‌ 
“அஞ்சிலே யொன்று பெற்றான்‌” என்றது அனுமானை த்‌ தெரிவித்தது. 
அவன்‌ கடந்து சென்ற கடலாகிய ஜலதத்துவம்‌ பஞ்சபூதங்களுள்‌ 
ஒன்றாதலால்‌ அஞ்சிலே யொன்றைத்‌ தாவி! எனப்பட்டது. அவன்‌ 
பறந்து சென்ற மார்க்கமாகிய ஆகாசம்‌ பஞ்சபூதங்களுள்‌ ஒன்றாத 
லால்‌ அஞ்சிலே யொன்று ஆறாக” எனப்பட்டது. அவனால்‌ காணப்‌ 
பட்ட சிதையின்‌ தாயாகிய பூமி பஞ்ச பூதங்களுள்‌ ஒன்றாதலால்‌ 
“அஞ்சிலே யொன்று பெற்ற அணங்கு கண்டு' எனப்பட்டது. 
அவன்‌ இலங்கையிலே வைத்த தீயானது பஞ்ச பூதங்களில்‌ ஒன்றா 
தலால்‌ “அயலாருரில்‌ அஞ்சிலே யொன்று வைத்தான்‌ எனப்பட்டது. 


48. மேலே விவரித்த கம்பர்‌ செய்யுளின்‌ விசேஷம்‌ 


கம்பராமாயணவுரைகாரர்கள்‌ மேலே விவரித்த வகையான பொரு 
ளையே யெழுதிவைத்துள்ளார்கள்‌. கம்பராமாயணப்‌ பிரசங்கிகளும்‌ 
இப்பொருளையே சொல்லி வருகின்றார்கள்‌. ஸ்ரீ ராமாயணத்தில்‌ அனு 
மன்‌ ஆசார்ய ஸ்தானம்‌ வஹிப்பவராதலாலும்‌, அவ்விஷயம்‌ முன்னே 
பரக்க நிரூபிக்கப்பட்டதாலும்‌, அதற்குச்‌ சேர இச்‌ செய்யுளின்‌ 
உள்ளுறை பொருளை நாம்‌ உய்த்துணர வேண்டியது அவசியமா 
கின்றது. இச்‌ செய்யுளில்‌ “அஞ்சிலே! என்கிற சொல்‌ ஐந்து தடவை 
வந்துள்ளதன்றோ. அவ்வைந்து தடவைகளிலும்‌ பஞ்ச பூதங்களாகிற. 
ஐந்து தான்‌ பொருளாகக்‌ கொள்ளப்பட்டது முன்னம்‌ ; உள்ளுறை 
பொருளில்‌ அப்படியல்ல; பின்னை எப்படியென்னில்‌, 


http://acharya.org 


32 அண்ணாஸ்வாமியின்‌ அமுதமொழியாயிரம்‌ 


முதலான அஞ்சு-பஞ்சஸம்ஸ்காரம்‌. 
இரண்டாவதான அஞ்சு-அர்த்தபஞ்சகம்‌, 
மூன்றாவதான அஞ்சு--உபாயபஞ்சகம்‌. 
நான்காவதான அஞ்சு--பரத்வாதிபஞ்சகம்‌, 
ஐந்தாவதான அஞ்சு--லோகபஞ்சகம்‌, 
இங்ஙனம்‌ பஞ்சகம்‌ பஞ்சகமாகச்‌ சொல்லப்படுகிற ஐந்து 
வர்க்கங்கள்‌ ஜகத்ப்ரஸித்த மானவையே. ஸம்பிரதாய நூல்களில்‌ 
பரிசயமுள்ளவர்கள்‌ இவற்றை எளிதிலுணர்வர்கள்‌. அனைவர்க்கும்‌ 
விளக்கமாக விவரிக்கின்றேன்‌. ஆழ்ந்து நோக்கவேணும்‌. 


49, “அஞ்சிலே ஒன்று பெற்றான்‌?” உள்ளுறை பொருள்‌ 

பஞ்சஸம்ஸ்காரங்களில்‌ ஒன்றான மந்த்ர ஸம்ஸ்காரத்தினால்‌ 
பிறவி பெற்றவன்‌ என்றபடி. பிறவி இரு வகைப்படும்‌; உடற்பிறவி 
யென்றும்‌ உயிர்ப்பிறவியென்றும்‌, உயிர்‌ என்பது ஆத்மா; மத்ய 
மான ஆத்மாவுக்குப்‌ பிறவி யென்ப து கிடையாதென்றும்‌ உடலுக்கு 
மட்டுமே பிறவியுள்ளதென்றும்‌ கீதாசாஸ்த்ரம்‌ முதலியவற்றில்‌ 
அறுதியிடப்பட்டிருக்க, அதற்கு மாறாக உயிர்க்கும்‌ பிறவியுள்ளதாகச்‌ 
சொல்லுவது எங்ஙனம்‌? எனில்‌; “'அஸந்றேவ ஸ பவதி...ஸந்த 
மேறம்‌ ததோ விது;'' என்கிற உபநிஷத்வாக்யத்தின்படியும்‌, “அன்று 
நான்‌ பிறந்திலேன்‌'' என்கிற திருமழிசைப்‌ பிரானருளிச்‌ செயலின்‌ 
படியும்‌ உண்டாவதாகச்‌ சொல்லக்‌ குறையில்லை. 


சரிரமேவ மாதாபிதரெள ஜ௩யத:, 
ஸ ஹி விதயாதஸ்‌ தம்‌ ஜயதி தத்‌ ச்‌ ரேஷ்ட : ஜந்ம? 


என்‌ கிற ஆபஸ்தம்பதர்மஸூத்ரமும்‌ உணரத்தக்கது. இந்த 
ஸூத்ரத்தின்‌ பொருளாவது: தாய்‌ தந்தையர்‌ உடலை மட்டுமே 
பிறப்பிக்கின்‌ றனர்‌ ; ஆசார்யனோ வென்னில்‌, ஞானத்தினால்‌ ஆத்மா 
வைப்‌ பிறப்பிக்கின்‌றனன்‌; அப்பிறப்பே சிறந்தது என்கை. ஆசார்ய 
ஹ்ருதயத்தில்‌ (2-35) “வித்யை தாயாகப்‌ பெற்று'” என்கிற சூர்ணை 
யின்‌ வியாக்கியானத்திலே--₹ஸ ஹி வித்யாதஸ்‌ தம்‌ ஐ௩யதி'” 
என்கிறபடியே ஆசார்யன்‌ திருமந்த்ரமுகேக ஸ்வரூப ஜ்ஞானத்தை 
யுண்டாக்கினபோது இவ்வாத்ம ஸத்பாவமாகையாலே வித்யையை 
மாதாவாகக்‌ கொண்டு இவ்வாத்ம வஸ்துவை ஜனிப்பித்து?” என்று 
மணவாளமாமுனிகளருளிச்‌ செய்ததும்‌ இங்கே அநுஸக்தேயம்‌, ஆக 
“அஞ்சிலே யொன்று பெற்ரு”னென்றது--பஞ்சஸம்ஸ்காரங்களில்‌ 
ஒன்றான மந்த்ர ஸம்ஸ்காரத்தினாலே பிறவி பெற்றவனென்ற 
தாயிற்று. தாபஸம்ஸ்காரமான பிறகே மந்த்ர ஸம்ஸ்காரத்திற்கு 
ப்ரஸக்தியாதலால்‌ முதலதான அந்த ஸம்ஸ்காரத்தையே கொள்‌ 
வதும்‌ பொருந்தும்‌. “ தீயிற்‌ பொலிகின்‌ ற செஞ்சுடராழி திகழ்திருச்‌ 


http://acharya.org 


முதல்‌ நூறு 3 33 


சக்கரத்தின்‌ கோயிற்பொறியாலே யொற்றுண்டு நின்று குடிகுடியாட்‌ 
செய்கின்றோம்‌” என்கிறபடியே திருவாழி திருச்சங்கு திருவிலச்சினை 
யினால்‌ பிறவி பெற்றவன்‌, திருமந்திரத்தினால்‌ பிறவி பெற்றவன்‌ 
என்றதாயிற்று. ௩ம்‌ ஆசாரியர்கள்‌ சிஷ்யர்களை ஆசிர்வதிக்கும்‌ 
போது *'திருமந்த்ரத்திலே பிறந்து த்வயத்திலே வளர்ந்து த்வயைக 
நிரதராவீர்‌”என்றுஅநுக்ரஹித்தருள்வதும்‌ இங்குஸ்மரிக்கத்தக்கது 


50. அஞ்சிலே ஒன்றைத்தாவியின்‌ உள்ளுறை 


இப்போது அஞ்சிலேயென்றது அர்த்தபஞ்சகத்திலே யென்ற 
படி. முமுக்ஷுப்படியில்‌ **அறியவேண்டுமர்த்தமெல்லாம்‌ இதுக 
குள்ளே யுண்டு; அதாவது அஞ்சர்த்தம்‌” என்றருளிச்‌ செய்தார்‌.. 
ப்ராப்யஸ்ய ப்ரஹ்மணோ ரூபம்‌ ப்ராப்துச்‌ ௪ ப்ரத்யகாத்மஈ:.. 
ப்ராப்த்யுபாயம்‌ பலம்‌ ப்ராப்தேஸ்‌ ததா ப்ராப்தி விரோதி ௪. வதந்தி 
ஸகலாவேதா : ஸேதிஹாஸபுராணகா ;] என்று பரமாத்ம ஸ்வரூபம்‌, 
ஜீவாத்ம ஸ்வரூபம்‌, உபாயஸ்வரூபம்‌, புருஷார்த்தஸ்வரூபம்‌,. 
விரோதிஸ்வரூபம்‌ ஆகிய இவையைந்தும்‌ அர்த்தபஞ்சகமாக 
பகவச்சாஸ்த்ரத்திலே  விவரிக்கப்பட்டுள்ளது. *மிக்க இறை: 
நிலையும்‌ மெய்யாமுயிர்கிலையும்‌ தக்கமெறியும்‌ தடையாகித்‌ தொக்கி 
யலுமுழ்வினையும்‌ வாழ்வினையுமோதுங்‌ குருகையர்கோன்‌ யாழி 
னிசை வேதத்தியல்‌* என்கிற திருவாய்‌ மொழித்தனியன்‌ பாசுரம்‌ 
அர்த்தபஞ்சகத்தை விவரித்துக்‌ காட்டியிருப்பதோடு திருவாய்‌ 
மொழியாயிரத்திற்கும்‌ இவ்வைந்து பொருள்களே பிரமேயமென்றும்‌ 
காட்டிநின்றது. இவற்றுள்‌ ஒன்றைத்‌ தாவுகையாவது -- அர்த்த 
பஞ்சகத்தில்‌ ஒன்றான விரோதி ஸ்வரூபத்தைக்‌ கடத்தலாம்‌. 
முமுக்ஷுப்படியில்‌ “விரோதிதான்‌ மூன்று; ஸ்வரூப விரோதியும்‌ 
உபாய விரோதியும்‌ ப்ராப்ய விரோதியும்‌!? என்றருளிச்‌ செய்த 
படியும்‌, பட்டர்‌ அஷ்டச்லோகியில்‌, “மந்த்ரப்ரஹ்மணி மத்யமே௩ 
ஈமஸா?? என்கிற இரண்டாம்‌ ச்லோகத்திலே நிரூபித்தருளின படியும்‌ 
அவசியம்‌ களையவேண்டியவையாகத்‌ தேறுகின்ற பிரதிபந்தகங்‌ 
களைக்‌ களைந்து என்றதாயிற்று. அஹங்காரமமகாரஸ்பர்ச மற்ற: 
வராய்‌, ஸ்வரக்ஷணே ஸ்வாந்வயரஹிதராய்‌, எம்பெருமானுடைய [ 
போகத்திற்கு ஹாநியை விளைவியாதவராய்‌ இருக்குமிருப்பைச்‌ 
சொல்லிற்றாயிற்று. 


51... அஞ்சிலே ஒன்று ஆறாக என்றதன்‌ உள்ளுறை 
உபாய பஞ்சகத்திலே ஆசார்யாபிமானமாகிற ஒன்றையே | 
உபாயமாகக்கொண்டு என்றபடி. ஐந்து உபாயங்கள்‌ எவை 
யெனில்‌, கருமயோகம்‌, ஞானயோகம்‌, பக்தியோகம்‌, ப்ரபத்தியோகம்‌, 
ஆசார்யாபிமானம்‌ என்னுமிவையேயாம்‌. இவற்றில்‌ நான்காவது. 
3 
http://acharya.org 


34 அண்ணாஸ்வாமியின்‌ அழுதமொழியாயிரம்‌ 


உபாயமான ப்ரபத்தியில்‌ இருவகையுண்டு ; ஒன்று எம்பெருமானைப்‌ 
பற்றுகை ; மற்றொன்று ஆசார்யனைப்‌ பற்றுகை. இவை தனித்தனி 
உபாயங்களல்ல ; ஒன்றேயாம்‌, ஸ்ரீ வசநபூஷண சரம ப்ரகரணத்தில்‌ 
“ரச்வரனைப்‌ பற்றுகை கையைப்‌ பிடித்துக்‌ காரியம்‌ கொள்ளுமோ 
யாதி; ஆசார்யனைப்‌ பற்றுகை காலைப்‌ பிடித்துக்‌ காரியம்‌ கொள்‌ 
ளுமோபாதி” என்றருளிச்‌ செய்திருப்பதுகொண்டு இது தெளிய 
லாம்‌. அவ்விடத்து. மணவாள மாமுனிகளின்‌ வியாக்கியானத்தில்‌ 
அத்யந்தவைசத்யம்‌ காணலாம்‌, இந்த நாலாவது உபாயத்திற்கு 
மேல்‌ ஐந்தாவது உபாயம்‌ எதுவென்னில்‌, ஆசார்யாபிமான 
மென்பது, ஸ்ரீ வசந பூஷணத்தில்‌ 449- ஆம்‌ சூர்ணை முதல்‌ இது வெகு 
விசதமாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. **ஸ்‌ வாபிமாநத்தாலே ஈச்வராபி 
மாநத்தைக்‌ குலைத்துக்கொண்ட இவனுக்கு ஆசார்யாபிமாநமொழிய 
கதியில்லையென்று பிள்ளை பலகாலுமரு ளிச்செய்யக்‌ கேட்டிருக்கை 
யாயிருக்கும்‌!” என்பது அங்கு தலையான சூர்ணிகை, அவ்விடத்து 
வியாக்கியானத்தில்‌ “பெருவிலையனான ஆபரணத்துக்கு நாயகக்‌ 
கல்‌ போலேயாயிற்று ஸ்ரீ வச௩ பூஷண த்துக்கு இப்‌ ப்ரதேசம்‌ நாயக 
ரத்னமாயிருக்கும்படி, இதனையருளிச்‌ செய்கைக்காக அதிஷ்டிகை 
யிட்டுக்கொண்டு வந்தது. கீழடங்கலும்‌; மேலடங்கலும்‌ இதில்‌ 
நிஷ்டையை ஸ்தாபிக்கிறது'” என்று: மாமுனிகளருளிச்‌. செய்‌ 
திருப்பது. குறிக்கொள்ளத்தக்கது. ஸர்வேச்வரனானவன்‌ “இவன்‌ 
நமக்கு. சேஷபூதன்‌ ; இவனை உஜ்ஜீவிக்கச்‌ செய்வது. நமக்கே 
பொறுப்பு” என்று அபிமானித்திருக்கையாகிற ஈச்வராபிமானத்தை 
இந்த. சேதநன்‌ தன்னுடைய அஹங்காரத்தாலே அழித்துக்‌ 
கொள்ளுகிறான்‌; இப்படி ஈச்வராபிமான த்தை யழித்துக்கொண் 
டாலும்‌ ஆசார்யாபிமானத்தை அழித்துக்கொள்ள முடியாது, 
ஏனென்றால்‌, இவனுடைய துர்க்கதியே பற்றாசாக அங்கீகரித்து 
இவனுடைய உஜ்தீவனத்திற்கு க்ருஷி பண்ணிப்‌ போருமவனான 
ஆசார்யன்‌ “இவன்‌ நம்முடையவன்‌,' என்று அபிமானித்திருக்கு 
மபிமானத்தை ஒருகாலும்‌ விடமுடியாது. பட்டர்‌ ஸ்ரீ ரங்கராஜ 
ஸ்தவ உத்தர சதகத்தில்‌ -- “த்வத்‌ ஸர்வசக்தே ரதிகாஸ்மதாதே : 
கீடஸ்ய சக்திர்‌ பத! ரங்கபந்தோ. யத்‌ த்வத்க்ருபாமப்யதி கோசகார 
ந்யாயாதஸெள ஈச்யதி ஜீவநாசம்‌” என்கிற ச்லோகத்தினால்‌ சேதறன்‌ 
ஈச்வராபிமானத்தைக்‌ குலைத்துக்கொள்ளும்‌ படியைக்‌ காட்டி 
யுள்ளார்‌. ஆசார்யாபிமானம்‌. இப்படி குலைத்துக்‌ கொள்ளக்‌ 
கூடியதன்று. அதுதான்‌ மிகச்‌ சிறந்த உபாயம்‌, ஆக அஞ்சிலே 
॥ ஒன்று-ஐந்து உபாயங்களிலே மிகச்‌ சிறந்ததான ஆசார்யாயி 
மானத்தை, ஆறு ஆகஉபாயமாகக்கொண்டு என்றதாயிற்று. 


http://acharya.org 


முதல்‌ நூறு 35 


52, அஞ்சிலே யொன்று பெற்ற அணங்கு கண்டு 

யரம்‌ வியூஹம்‌ விபவம்‌ அந்தர்யாமி அர்ச்சை என்னும்படியான 
ரம்பெருமானது நிலைகள்‌ ஐந்தினுள்ளே ஒன்றாயிருக்கப்‌ பெற்ற 
அர்ச்சாவதாரத்தைக்‌ காட்டிக்கொடுத்து என்றபடி, *கண்டு! 
என்றது பிறவினையில்‌ வந்த தன்வினை; காணச்செய்து என்று 
பொருளாம்‌. “அணங்கு” என்று தெய்வத்திற்குப்‌ பெயர்‌. பரமபத 
நிலனாயிருக்குமிருப்பாகிய பரத்வமும்‌, திருப்பாற்கடலில்‌ ஸங்கர்‌ 
ஷணாதி ரூபேண வ்யூஹீபவித்து நிற்கும்‌ நிலையாகிய வ்யூஹமும்‌ 
தேச விப்ரக்ருஷ்டமாகையாலே இப்போது மக்குப்‌ பயன்பட 
மாட்டா. மத்ஸய கூர்ம வராஹ ராம க்ருஷ்ணாதி ரூபேண 
அவதரிக்கையாகிற விபவாவதாரம்‌ காலவிப்ரக்ருஷ்ட மாகையாலே. 
இதுவும்‌ இப்போது மக்குப்‌ பயன்பட மாட்ட. “அந்த : 
ப்ரவிஷ்டச்‌ சாஸ்தா ஜநாநாம்‌ ஸர்வாத்மா” இத்யாதிகளிற்‌ சொல்லு 
கிறபடியே உள்ளே ப்ரவேசித்து ஸகல.ப்ரவருத்தி நிவ்ருத்திகளுக்கும்‌ 
நியாமஃகளாயிருக்கு மிருப்பாகிய அந்தர்யாமித்வம்‌ கரண விப்ரக்ருஷ்ட 
மாகையாலே நமக்குப்‌ பயன்பட மாட்டா. *தமருகந்த தெவ்வுருவ 
மவ்வுருவமாய்க்‌ கொண்டு கோவில்களிலும்‌ க்ருஹங்களிலு மெழுக்‌ 
தருளி நிற்கும்‌ நிலையாகிய அர்ச்சாவதாரமொன்றே. இப்போது 
நம்போல்வார்க்கு உபஜீவ்யமாகையாலே இதுதன்னைக்‌ காட்டிக்‌ 
கொடுப்பதே ஆசார்ய க்ருத்யமாயிருக்குமென்க, 


83. அயலாரூரிலஞ்சிலே யொன்று வைத்தான்‌ 


இங்கு “அயலார்‌ என்பதை அவிவக்ஷிகமாக விட்டிடுவது. 
ஊரஞ்சிலே ஒன்றில்‌ வைப்பது ஆசார்ய க்ருத்யம்‌. இம்மண்ணுல 
கம்‌, பாபங்களின்‌ பலாநுபவத்திற்கான நரகலோகம்‌, புண்ய பலாநு 
யவத்திற்கான ஸ்வர்க்கலோகம்‌, ஆத்மாநுபவ ஸ்தானமாகச்‌ 
சொல்லப்படுகிற கைவல்யலோகம்‌. *௩லமந்தமில்லதோர்‌ நாடெ 
ணப்படுகிற பரமபதம்‌ ஆகிய ஐந்து லோகங்களில்‌ ஒன்றான பரம 
பதத்திற்கு ஆளாக்கித்‌ தீருத்திப்‌ பணிகொள்வது ஆசார்ய க்ருத்ய 
மென்க. *ஆதலால்‌ பிறவி வேண்டேன்‌* *இருள்‌ தருமாஞாலத்‌ 
துள்‌ இனிப்‌ பிறவி யான்‌ வேண்டேன்‌* என்கையாலே இம்மண்‌ 
ணுலகம்‌ ஹேயமாயிற்று. ஈகம்‌ ஹேயமென்னுமிடம்‌ உபபாதிக்க 
வேண்டுவதன்று. ஸ்ரீ விஷ்ணு புராணத்திலே-*ஸ்வர்க்கேபி 
பாதபீதஸ்ய க்ஷயிஷ்ணோர்‌ நாஸ்தி நிர்வ்ருதி:* எனப்படுதலால்‌ 
ஸ்வர்க்கமும்‌ ஹேயமாயிற்று. *ஸ்வாத்மாநுபூதிரிதி யா கில 
முக்திருக்தா, ஸர்வம்‌ தத்‌ ஊஷஜல ஜோஷமஹம்‌ ஜுஷேய ஹஸ்த்‌ 
யத்ரிகாத! தவ தாஸ்யமஹா ரஸத்ஞ:* என்ற ஆழ்வான்‌்ஸ்ரீஸூக்திப்‌ 
யடியே கைவல்ய பதவியும்‌ ஹேயமாயிற்று. ப்ரஹ்மாறந்த நிகே 


http://acharya.org 


36 அண்ணாஸ்வாமியின்‌ அமுதமொழியாயிரம்‌ 


தனமான ஸ்தானவிசேஷமொன்றே பரம ப்ராப்ய மாகையாலே. 
அதுதன்னிலே கொண்டு சேர்த்து வைக்க உபதேசாதிகளாலே 
திருத்திப்‌ பணிகொள்ளுமவனாயிற்று ஆசார்யன்‌. ஆக, பஞ்ச 
ஸம்ஸ்காரம்‌ பெறுவித்து, ப்ரதிபந்தகங்களைக்கடத்தி, சரமோபா 
யத்தை உபதேசித்து, அர்ச்சாவதாரத்தைக்‌ காட்டிக்கொடுத்து 
ஸம்ஸாராத்‌ உத்தீர்ணனாக்கும்‌ ஸதாசார்யனுடைய படிகளை இச்‌ 
செய்யுளில வெளியிட்டாராயிற்று....* 


ப்ரீ ராமாநுஜ்‌ சரித்திர ஆராய்ச்சிகள்‌ 
54, முன்னோருடைய நூல்களின்‌ ப்ராமாண்ய விசாரம்‌ 


ஸ்ரீ வைஷ்ணவமத ஸ்தாபநாசாரியரான ஸ்ரீ ராமாநுஜர்காலம்‌ 
இன்றைக்கு ஏறக்குறைய ஆயிரம்‌ வருஷமாகிறது. அப்பேராசிரிய 
ருடைய சரித்திரங்களின்‌ உண்மையை நாம்‌ தெரிந்து கொள்வதும்‌ 
பிரவசனம்‌ செய்வதும்‌ பரிகணிதர்களான முன்னோர்களின்‌ நூல்‌ 
களைப்‌ பின்பற்றியே யாகவேண்டும்‌. ஆழ்வார்களெல்லாருடையவும்‌ 
ஸ்ரீமக்நாதமுனிகள்‌ முதலாக ஈம்பிள்ளைவரையிலுமுள்ள ஆசாரியர்‌ 
களுடையவும்‌ சரித்திரங்களைத்‌ தெரிந்துகொள்ளத்‌ தென்மொழி 
யிலும்‌ வடமொழியிலும்‌ புராதன நூல்கள்‌ பிராமாணிகங்களாகத்‌ 
தொன்றுதொட்டுக்‌ கொள்ளப்பட்டு வருகின்றன. தென்மொழியில்‌ 
“குரு பரம்பராப்‌ பிரபாவம்‌” என்கிற நூல்‌ நம்பிள்ளையின்‌ சிஷ்யரான 
பின்பழகிய பெருமாள்‌ ஜீயரால்‌ அருளிச்‌ செய்யப்பட்டது. இதற்கு 
ஆராயிரப்படி. குருபரம்பராப்ரபாவமென்று ப்ரஸித்தி, பன்னீராயிரப்‌ 
படி குருபரம்பரையென்றும்‌ மூவாயிரப்படி குருபரம்பரையென்றும்‌ 
அச்சிடப்‌ பட்டிருப்பவை மிகப்‌ பிற்பட்டவர்களால்‌ எழுதப்பட்டவை 
யாதலால்‌ அவை பிரமாணங்களாகக்‌ கொள்ளப்பட உரியனவல்ல. 
முன்னம்‌ சொன்ன ஆராயிரப்படி குருபரம்பரா ப்ரபாவமானது 
குருமுகமாகக்‌ கேட்கும்‌ காலக்ஷேப க்ரந்தங்களுள்‌ ஒன்றாகக்‌. 
கொள்ளப்பட்டு இற்றைக்கும்‌ அது காலக்ஷேபக்ரந்தமாகவே விளங்கி 
வருகின்றது, இந்த நூலை ஒருசாரார்‌ அப்ரமாண மென்னக்கூடும்‌.. 
ஒருவகுப்பினரின்‌ கருத்தின்படி இது அப்ரமாணமாகவே யிருந்திடுக. 
ஸ்ரீ ராமாநுஜருடைய கீதாபாஷ்யத்திற்குத்‌ தாத்பர்ய சந்திரிகையுரை 
யெழுதிய ஸ்ரீமந்‌ நிகமாந்தவாசிரியர்‌ (அத்யாயம்‌ 11, ச்லோகம்‌ 27-ல்‌). 
எழுதுகிறார்‌-“*மூன்றாமத்யாயத்தில்‌ யாதவப்ரகாசீயர்கள்‌ ஐந்து 
சுலோகங்களைச்‌ சிலர்‌ படிக்கிறார்களென்று காட்டி வியாக்கியானித்‌ 
திருப்பதாகவும்‌ இங்கும்‌ சில சுலோகங்கள்‌ காண்பதாகவும்‌ எழுதி 
இவற்றினுண்மையைப்‌ பகவானே அறிய வேண்டும்‌? என்று. அந்த. 
சுலோகங்கள்‌ ப்ரக்ஷிப்தங்களென்பதை ஸ்வாமியறிக்து வைத்தும்‌ 


http:/facharya.org 


முதல்‌ நூறு 37 
ட ப்ப ம்னு ட்‌. 


இங்ஙனே யெழுதியிருப்பது குறிக்கொள்ளத்‌ தக்கது, ப்ரக்ஷேப 
மிமன்பது ஸ்ரீ ராமாயண பாரதாதிகளிலுங்கூட. ஏற்பட்டிருப்பதை 
மஹான்கள்‌ நிரூபிக்கிறார்கள்‌, அதனால்‌ மூலக்ரந்தத்தையே அப்ர 
மாணமென்று தள்ளிவிடுவது ஸாஹஸமாகும்‌. ஆறாயிரப்படி 
குருபரம்பராப்ரபாவம்‌ முன்னோர்கள்‌ ஆதரித்ததா தலால்‌ ப்ரமாணமே, 


88. பகவத்‌ ராமாநுஜ சரிதைகளை யறிவிக்கும்நூல்கள்‌ 

ஸ்ரீ ராமாநுஜர்‌ ஸாமான்ய புருஷரல்லர்‌. அக்காலத்திலேயே 
உலகம்‌ நிறைந்த புகழாளரான அவருடைய சரிதைகளை அவருடைய 
காலத்திலேயே பல மஹான்கள்‌. வடமொழியில்‌ சுலோகமாகவும்‌ 
வசனமாகவும்‌ எழுதி வைத்தார்கள்‌. அவற்றுள்‌ இரு மஹான்களின்‌. 
இரண்டு நூல்கள்‌ அக்காள்‌ தொடங்கியே மிகவும்‌ பிரசித்தமாகப்‌ 
பிரசாரத்திலிருந்து வருகின்றன. அவையாவன (1) கருடவாஹன 
பண்டி.கரியற்றிய திவ்ய ஸூரிசரிதகாவ்யமும்‌; (2) ஆந்த்ர பூர்ணார்ய 
ரன்னும்‌ வடுகறம்பி இயற்றிய யதிராஜவைபவமுமாம்‌. இவை 
தெலுங்குலிபியிலும்‌ தேவநாகரலிபியிலும்‌ அச்சே றியு மிருக்கின்‌ றன. 
வடுகநம்பி யியற்றிய யதிராஜ வைபவம்‌ கடைசியாக மைஸூர்‌ ஸ்ரீ 
பரகால மடாதிபதி ஸ்வாமிகளால்‌ பரிசோதிக்கப்பெற்று வெகு 
ரமணியமான முறையில்‌ அந்த (மடத்தின்‌ மூலமாகவே அச்சாகி 
வெளிவந்துள்ளது. 


56. ஸ்ரீராமாநுஜர்‌ மேல்நாட்டுக்கெழுந்தருளின செய்தி 


ஸ்ரீ ராமாநுஜருடைய சரிதையில்‌ வீரசைவனான சோழராஜ 
னுடைய தொந்தரவு ஏற்பட்ட காலத்தில்‌ ஸ்ரீ ராமாநுஜர்‌ வெள்ளை 
சாத்திக்கொண்டு மேல்காட்டுக்‌ கெழுந்தருளின தாகவும்‌, கூரத்தாழ்‌ 
வான்‌ காஷாயமணிந்து கொண்டு ராஜஸபைக்கு எழுந்தருளின 
தாகவும்‌ பிரஸித்தமாக வழங்கிவரும்‌ இதிஹாஸம்‌ அஸங்கதமென்பர்‌ 
சிலர்‌; இந்த வரலாறு பிராமாணிகமே யொழிய ஈவின கல்பிதமன்று 
என்பதைப்‌ புராதனமான அதார்ட்டிகளைக்‌ கொண்டு அறுதி 
யிடலாம்‌. வடுகநம்பி ஸாதித்த யதிராஜ வைபவமென்று மேலே 
ய்ரஸ்தாவிக்கப்பட்ட வடமொழி நூல்‌ 114 சுலோகங்கள்‌ கொண்டது, 
இதைக்‌ கடைசியாக அச்சிட்டிருப்பவர்‌ மைசூர்‌ ஸ்ரீ பரகால 
மடாதிபதி ஸ்வாமிகளென்பதைக்‌ கீழே காட்டினேன்‌. “ஸ்ரீ யதிராஜ 
அந்தரங்க ச்சாத்ர வடுகபூர்ணவிரசிதம்‌ யதிராஜ வைபவம்‌ ஸம்‌ 
பூர்ணம்‌” என்று பரகாலஸ்வாமி தமது திருக்கையாலெழுதி 
முடித்திருக்கிறார்‌. ஆரம்பத்திலும்‌, “ஸ்ரீ ராமாநுஜ யோகீந்த்ர க்ஷீர 
கைங்கர்ய சாலிநரே, ௩மோ வடுக பூர்ணாய மஹநீயகுணாப்தயே” 
என்று வடுக ஈம்பியின்‌ தனியனை வெளியிட்டுள்ளார்‌. இதனால்‌ 


http:/facharya.org 


38 அண்ணாஸ்வாமியின்‌ அமுதமொழியாயிரம்‌ 


ஸாக்ஷாத்‌ ஸ்ரீராமாதுஜர்‌ காலத்திலேயே இந்த யதிராஜ வைபவநூல்‌ 
அவதரித்த தென்பதை ஸ்ரீ பரகால மடம்‌ கல்‌ வெட்டாக்கி வைத்தது. 
இதில்‌ 95, 96 சுலோகங்களாவன : 


*காஷாயத்ருத்‌ கூரபதிஸ்‌ த்ரிதண்டீ 
ப்ராயாந்‌ மஹாபூர்ணயுதஸ்து தத்ர, 
வாத்ஸ்யேச முக்க்யைஸ்‌ ஸஹிதோ யதீச : 
சுக்லாம்பர : ப்ராப திசம்‌. ப்ரதீசீம்‌ 


தத்ர க்வசித்‌ கைச்ச சிஷ்யபூதை : 
காஷாயதண்டாதி ஸமர்ப்பிதம்‌ ஸ 1, 
சாஸ்த்ரோக்த மார்க்கேண புந: ப்ரக்ருஹ்ய 
யதாக்ரமாராத௩ தத்பரோபூத்‌,” 


என்பன. இந்த யதிராஜ வைபவநூல்‌ 100 வருடங்களுக்கு முன்பு ஒரு 
விசை அச்சாகியுள்ளது. அந்தப்‌ பதிப்பில்‌ பல சொற்பிழைகள்‌ 
புகுந்திருந்ததனால்‌ இது ஸ்ரீ ராமாநுஜர்‌ காலத்தில்‌ அவதரித்ததா 
யிருக்குமோவென்று சந்தேகிக்க இடமிருந்ததுபோலும்‌, மிகச்‌ சிறந்த 
வித்வத்வரேண்யரான ஸ்ரீ பரகாலஸ்வாமி ஓலை ஸ்ரீ கோசங்களைக்‌ 
கொண்டு வெகு ஈன்றாக சோதித்து ஸுபரிஷ்‌ க்ருதமாக அச்சிட்டு 
விட்டபடியால்‌ இதில்‌ எவ்விதமான சங்கையும்‌ புக முடியாததாய்‌ விட்‌ 
டது. இப்பதிப்பில்‌ “Printed by H, Srinivasa Raghavacharya at the 
Srinivasa Press Mysore” என்றுள்ள து. இந்த ஸ்ரீரிவாஸராகவாசாரி 
யர்‌ ஸ்வாமியை நான்‌ ஈன்கு அறிவேன்‌. இவர்‌ பல வருடங்கள்‌ பரகால. 
மடத்தில்‌ ஸ்ரீ கார்ய துரந்தரராக இருந்து சில வருடங்களுக்கு முன்பு 
தான்‌ பரமபதமெய்தினார்‌. இவரும்‌ சிறந்த வித்வான்‌. 


57. மூவாயிரப்படியின்‌ ப்ரஸ்தாவம்‌ 


ப்ரஸ்துத யதிராஜ வைபவ நூலைப்பரகால மடம்‌ தனிப்புத்தகமாக 
அச்சிட்டிருக்கவில்லை ; வடகலை ஸம்பிரதாயத்திற்கென்று கொள்ளப்‌ 
பட்டிருக்கிற மூவாயிரப்படி. குருபரம்பராட்ரபாவமென்று ஒன்று. அது 
தீருதிய ப்ரஹ்மதந்த்ர ஸ்வதந்த்ர ஸ்வாமி இயற்றியதாக வடகலை 
ஸம்பிரதாயஸ்தர்களுடையவும்‌ ஸ்ரீ பரகால மடத்தினுடையவும்‌. 
கொள்கை, தருதீய ப்ரஹ்மதந்த்ர ஸ்வாமி ஜெ மடத்தின்‌ மூல 
புருஷருடைய மூன்றாவது பட்டஸ்தராகக்‌ கொள்ளப்படுகிறார்‌. தமக்கு. 
முற்பட்ட ஸ்வாமி, வேதாந்த தேசிகருடைய திருவடிகளில்‌ கேட்ட 
சரித்திரங்களை ஆருயிரப்படியாக ஸாதித்திருந்ததாகவும்‌, இவர்தாம்‌ 
அதைச்‌ சுருக்கி மூவாயிரப்படியாக ஸாதித்ததாகவும்‌ எழுதப்பட்டிருக்‌ 
நின்றது. இந்த முவாயிரப்படிகுருபரம்பராப்ரபாவநூல்‌ வடகலை 
ஸம்பிரதாயஸ்தர்களால்‌ தமிழ்‌ லிபியிலும்‌ தெலுங்கு லிபியிலும்‌ பல 


http://acharya.org 


முதல்‌ நூறு 39 


ET வைகககவகவகை கைகா காமா வ காய 
பதிப்புகள்‌ ஏற்றப்பட்டுள்ளது, கடைசியாகப்‌ பரகால ஸ்வாமியால்‌' 
மடத்திலிருந்து இரண்டாயிரம்‌ ரூபா வரையில்‌ செலவு செய்து மிகச்‌ 
சிறந்த முறையில்‌ அச்சிடுவிக்கப்பட்டது. 204 பக்கங்கள்‌ கொண்டது. 
அதில்‌ தான்‌ மேலே விவரித்த வடுக ஈம்பிபணித்த யதிராஜ வைபவம்‌ 
சேர்க்கப்பட்டுள்ளது. அந்த மூவாயிரப்படி குரு. பரம்பரையிலும்‌ ஸ்ரீ 
ராமாநுஜர்‌ வெள்ளை சாத்துப்படி. விஷயமாகவுள்ள இதிஹாஸத்தைக்‌. 
கரணவேணும்‌. அதில்‌ பக்கம்‌ 88-89-ஸ்‌— 


“கூரத்தாழ்வான்‌ உடையவருடைய த்ரி தண்ட காஷாயாதி 
களைத்‌ தரித்துக்கொண்டு அந்த மநுஷ்யனோடே போக, 
பெரிய ஈம்பியும்‌ கூட்‌ வெழுந்தருளினார்‌. பின்பு. நடாதூராழ்‌. 
வான்‌, முதலியாண்டான்‌. திருக்குருகைப்பிரான்‌, பிள்ளான்‌ 
முதலானவர்கள்‌ தேவரீர்‌ இங்கிருக்க வொண்ணாதென்று 
உடையவருக்கு வெள்ளை சாத்தி மேல்நாட்டுக்‌ கெழுந்தருளப்‌. 
பண்ணிக்கொண்டு போக...” 


என்கிற வாக்யங்கள்‌ விள ங்குகின்‌ றன. 


58. திவ்யஸூரிசரிதகாவ்யமுணர்த்தும்‌ தத்துவம்‌ 


கருடவாஹ பண்டி, தரியற்றியது திவ்யஸ2ரிசரித மஹாகாவ்யம்‌. 
இந்த மஹா பண்டிதரும்‌ வடுக நம்பியைப்‌ போலவே ஸ்ரீ ராமா நுஜரு 
டைய திருவடிகளிலே ஸாக்ஷாத்தாக  ஆச்ரயித்திருந்தவர்‌, 
ஸ்ரீ ரங்கநாதனுக்கு. தந்வந்தரி கைங்கரியத்திலே ஸ்ரீ ராமாநுஜரால்‌ 
நியமிக்கப்‌ பட்டிருந்ததாகத்‌ தாமே சொல்லிக்‌ கொள்ளுகிறார்‌. வர்‌ 
ஆழ்வார்களின்‌ சரிதைகளை யெல்லாமெழுதி ஸ்ரீமக்நாத முனிகள்‌ 
தொடங்கி ஆசாரியர்களின்‌ வைபவங்களை யெழுதி வருகையில்‌ ஸ்ரீ 
ராமா நுஜருடைய வைபவத்தைப்‌ பூர்த்தி செய்யாமல்‌ காவியத்தை 
முடித்திருப்பதனால்‌ ஸ்ரீ ராமாநுஜருடைய திருவவதார ஸமாப்திக்‌ 
குள்ளாகவே இவர்‌ திருநாடு சென்றிருப்பர்‌ போலுமென்று மஹான்‌ 
கள்‌ ஊஹிக்கிறார்கள்‌. அதில்‌ முடிவில்‌ பதினெட்டாம்‌ ஸர்க்கத்தில்‌ 
(ச்லோ. 74.) 
“சோளஸ்ய ச்ருதிகடு சேஷ்டிதம்‌ யதீந்த்ர : ச்ருத்வா அத 


ச்ரிதவிமலாம்பரஸ்‌ ஸ ரங்காத்‌ ஸ்ரீரங்கிந்‌ அவ தவ தாம்‌ 
தர்சாஞ்சேதி உக்த்வா ப்ராஸ்தித விநிவேச்ய கூரநாதம்‌.” 

இதன்‌ பொருள்‌ : சோழனுடைய கடினமான செய்கையை 

எம்பெருமானார்‌ கேள்விப்பட்டு வெள்ளைத்‌ திருப்பரிவட்டம்‌ சாத்திக்‌ 


கொண்டு “அழகிய மணவாளா ! உன்‌ கோயிலையும்‌ தர்சன த்தையும்‌ 


nttp:/facharya.org 


40. அண்ணாஸ்வாமியின்‌ அமுதமொழியாயிரம்‌ 


நீயே காத்தருள்‌” என்று பிரார்த்தித்‌துவிட்டு ஆழ்வானை நிறுத்தி 
விட்டுத்‌ தரம்‌ கோயிலில்‌ நின்றும்‌ புறப்பட்டருளினார்‌ என்பதாம்‌. 


அதற்குமேல்‌ எழுபத்தேழாம்‌ சுலோகத்தில்‌, 
“ஆறைஷித்‌ ந்ருபஸவிதம்‌ மஹரர்ஹபூர்ணம்‌ 
ஸ்ரீ ரங்காத்‌ ஸஹ யதிவேஷ கூரபர்த்ரா.?” ! 


யதிராஜ வேஷம்‌ பூண்ட கூரத்தாழ்வானைப்‌ பெரிய ஈம்பியுடனே 
ராஜஸபையில்‌ கொண்டுசேர்த்தது ராஜஸைன்யம்‌ என்றுரைத்தது. 


59, வெள்ளைசாத்துப்படி வரலாற்றின்‌ நிகமனம்‌ 

ஸ்ரீ ராமாநுஜரோ கூரத்தாழ்வானோ நூல்‌ வரம்பைக்‌ கடவாத 
மஹாசாரியர்களென்பது உலகப்‌ பிரசித்தம்‌, அப்படிப்பட்ட அவதார 
புருஷர்கள்‌ ஒருகால்‌ நூல்வரம்பைக்‌ கடந்து நடந்துகொள்ள நேர்ந்த 
தென்றால்‌ நேர்ந்த ஆபத்தின்‌ கனமன்றோ ஊஹிக்கத்‌ தக்கதாகவுள்‌ 
சது. ஸ்ரீ ராமாயணத்தில்‌ ஆரணிய காண்டத்தில்‌ 48-ம்‌ ஸர்க்கத்தில்‌ 
இராவணன்‌ யதிவேஷம்‌ பூண்டு வந்ததாகச்‌ சொல்லிற்று. அவன்‌ 
வஞ்சக புத்தியோடு வந்தவனாதலால்‌ அஃது உற்றதே. கிஷ்கிந்தா 
காண்டம்‌ மூன்றாவது ஸர்க்கத்தில்‌ ராமலக்ஷ்மணர்களிடம்‌ வந்த 
மாருதி யதிவேடம்‌ பூண்டு வந்ததாகச்‌ சொல்லிற்று, இந்த வேஷம்‌ 
எதற்காகக்‌ கொண்டது. இராவணனுக்குப்‌ போலே வஞ்சக புத்தி 
இவர்க்குச்‌ சிறிது மில்லையே, தம்மைப்‌ பற்றி. உள்ளது உள்ளவாறு. 
சொல்லிக்‌ கொண்டே வந்து பணிந்திருக்கிறார்‌. முதலில்‌ சடபுத்தி 
யுண்டாயிருந்தாலும்‌ அதனால்‌ யதிவேஷம்‌ பூண அவசியமில்லையே 
யென்று வாதிக்கும்‌ சிலர்‌ இது ராமாயணத்தில்‌ ப்ரக்ஷிப்தம்‌ 
என்கிறார்களாம்‌, அன்னவர்களில்பிராமாணிகர்கள்சேரமாட்டார்கள்‌: 


60, ஸ்ரீ ராமாநுஜர்‌ திருமந்திரத்தை வாரியிறைத்த கதை 

ஸ்ரீ ராமாநுஜர்‌ திருக்கோட்டியூரில்‌ மந்த்ரத்தை அதிகாரி 
களுக்கு வாரியிறைத்தாரென்று கொண்டு சிலருடைய பழிப்பு ; இதி 
லும்‌ ஈல்ல தெளிவைப்‌ பிறப்பிக்கிறோம்‌. திருக்கோட்டியூர்‌ நிகழ்ச்சியில்‌ 
யலர்‌ மாறுபடச்‌ சொல்லி வருவதுண்டரதலால்‌ அதைப்பற்றின. 
தெளிவைப்‌ பிறப்பிக்கிறோம்‌. ஸ்ரீ பட்டர்‌ அருளிச்‌ செய்த கோஷ்டீ 
நாத ஸ்துதியான முக்தக ச்லோகங்களில்‌ “'கோஷ்டீ பூர்ண குரூ 
யஸத்திகுசலோ யாம்‌ சச்வதாஸேதிவார்‌” என்பது ஒரு சுலோகம்‌. 
இதனால்‌ ஸ்ரீ ராமாநுஜர்‌ திருக்கோட்டியூர்கம்பி பக்சலில்‌ அர்த்த 
விசேஷம்‌ கேட்கப்‌ பலகால்‌ திருக்கோட்டியூர்க்கு எழுந்தருளினமை 
ஸ்பஷ்டமாகிறது, இங்ஙனே பலகாலெழுந்தருளி மிகமிக அருமை 
யாக நம்பியிடமிருந்து அர்த்த விசேஷங்கள்‌ பெற்றாரென்பதில்‌ 


nttp://acharya.org 


4 


யார்க்கும்‌ விவா தமில்லை, அந்த அர்த்தத்தை ஆசார்ய நியமனத்தைக்‌ 
கடந்து பலபேர்களுக்குச்‌ சொல்லி விட்டாரென்று கொண்டு இது 
அஸங்கதமான வரலாறென்று சிலர்‌ மறுப்பதுண்டு, இங்குத்‌ 
தத்துவத்தைச்‌ சுருக்கமாக வெழுதி முடிக்கிறேன்‌. அடிக்கடி 
ராமாநுஜர்‌ திருக்கோட்டி யூருக்கெழுந்தருள்வது ஈம்பிபக்கலில்‌ அர்த்த 
1 விசேஷம்‌ பெறுவதற்காக என்று தெரிந்து கொண்ட அவ்வூர்‌ 
விலக்ணாதிகாரிகள்‌ சிலர்‌ ஸ்வாமியிடம்‌ விடைகொண்டு ம்பி 
களிடமிருந்து அர்த்தம்‌ கிடைப்பது தேவரீருக்கே இவ்வளவு அருமை 
யாம்போது அடியோங்களுக்குக்‌ கிடைக்க ப்ரஸக்தியே கிடையாது. 
இருகால்‌ தேவரீருக்கு நிதி கிடைத்தால்‌ அடியோங்களை உபேக்ஷித்‌. 
திருளலாகாது,” என்று பிரார்த்தித்துக்‌ கொண்டிருந்தார்கள்‌. 
அன்னவர்களின்‌ ச்ரத்தையையும்‌ அபிநிவேசத்தையும்‌ நோக்கி உகந்‌ 
தருளின ஸ்வாமி நம்பிபக்கலில்‌ தாம்‌ அர்த்தம்‌ பெற்ற பிறகு அவர்‌ 
குலை மட்டும்‌ ஸெளம்ய நாராயணன்‌ ஸன்னிதிமேல்தளத்திலே 
ஏகாந்தமான விடத்திலே கோஷ்டியாக இருக்க வைத்து உபதேசித்‌ 
தீருளினார்‌. ஆசார்ய ஹிருதயத்தில்‌ “தாய்க்கும்‌ மகனுக்கும்‌ தம்பிக்‌ 
மும்‌ இவர்க்கும்‌ இவரடி பணிந்தவர்க்குமே இவையுள்ளது!” என்ற 
I 
| 


(204) சூர்ணையின்‌ வியாக்கியானத்தில்‌ “பலகால்‌ நடந்து துவண்டு 

கேட்ட பரமார்த்தத்தை ஓலக்கமாக வைத்து உபதேசித்தும்‌” 

என்பது மணவாளமாமுனிகளின்‌ ஸ்ரீ ஸூக்தி, ஓலக்கமாக வைத்து 
| உபதேசிக்கை யென்பது கண்டவர்களுக்கும்‌ வாரியிறைப்பதன்று. 

*பத்ரேக்ஷிதோ வா வ்யர்த்தஸ்‌ ஸ்யாத்‌ யத்ருச்சாச்ருத ஏவ வா? 
என்கிற பிரமாணம்‌ ஸ்ரீ ராமாநுஜர்‌ அறியாததன்று ; அவர்‌ வியர்த்த 
_ மான காரியத்தை ஒருகாலும்‌ செய்யார்‌. பணம்‌ காசு பைஸாவாக 
இருந்தால்‌ வீதியில்‌ வாரி யிறைக்கலாம்‌. வருவார்‌ செல்வார்‌ கைக்‌ 
- கொண்டு போகலாம்‌. சிஷ்ய வ்ருத்தி செய்து ஆதாரத்தோடு 
கேட்பார்க்கும்‌ அறியவரிதான அர்த்த விசேஷத்தைத்‌ தெருவில்‌ 
போவார்க்கு வாரியிறைப்பதனால்‌ என்ன பலனாகும்‌? அப்படி 
நடந்தது கிடையாது, 


61. திருக்கோட்டியூரில்‌ உடையவர்‌ வெளியிட்டதென்ன? 
எம்பெருமானார்‌ நம்பி பக்கலில்‌ பெற்றது என்ன ? ச்ரத்தாளுக்‌ 
அரக்கு அவர்‌ உபதேசித்தது என்ன? என்பதை உள்ளபடி தெரிந்து 
கொள்ளாதவர்கள்‌ “திருமந்திரத்தைச்‌ சொல்லி விட்டார்‌” என்பர்‌ 
கள்‌. தெலுங்கு காடுகளில்‌ “ராமாநுஜுலு கோபுரமெக்கி திருமந்த்ரம்‌ 
செப்பினாரா” என்பதுண்டு. இதற்கெல்லாம்‌ நாம்‌ ப்ராமாண்யம்‌ 
கொடுப்பவர்களல்லோம்‌. கோபுரத்தில்‌ யாதொன்றும்‌ ௩டந்ததில்லை; 
. நிருமந்த்ரம்‌ செப்பினதுமில்லை. பொதுவாக ரஹஸ்யார்த்தம்‌ என்‌ 
கிற விவகைஷயில்‌ திருமந்த்ரம்‌ என்று சொல்லுவதானால்‌ அதை 
யுக்தமென்று கொள்ளலாம்‌. 


http://acharya.org 


42 அண்ணாஸ்வாமியின்‌ அமுதமொழியாயிரம்‌ 


rrr 


62. ஸ்ரீ ராமானுஜருடைய ஸந்ந்யாஸகாரணம்‌ 

ஸ்ரீ ராமாநுஜருடைய தேவியார்மேல்‌ சில குற்றங்குறைகள்‌ 
காணப்பட்டதனால்‌ ஆச்ரம ஸ்வீகாரம்‌. செய்து கொள்ளலாயிற்‌ 
றென்று வைபவ நூல்களிலுள்ளது. அந்த.குற்றங்கள்‌ இன்னின்‌ 
னவை வென்றும்‌ நிரூபிக்கப்பட்டுள்ளன.. ஸ்வாமி ஸ்வாசார்யரான 
பெரிய நம்பிகளை ஸகுடும்பமாகக்‌ காஞ்சீ புரத்தி ல்‌ தமது 
திருமாளிகையி லெழுந்தருளப்பண்ணி வைத்து மிக்க பாரிப்புடன்‌ 
அர்த்த விசேஷங்கள்‌ கேட்டுக்‌ கொண்டிருக்கையில்‌ கிணற்றங்கரை 
யில்‌ தாம்புச்‌ சண்டையிட டுப்‌ பெரியநம்பிதேவியாரை வெறுத்துரைத்‌ 
தது காரணமாக ஈம்பிகள்‌ ஸ்ரீ ராமா நுஜரோடு சொல்லாமலே தேவி 
யாருடன்‌ ஊருக்கு மீண்டெழுந்தருளும்படியான து முதற்குற்றம்‌. 
திருக்கச்சிநம்பிகளிடத்தில்‌ போனகஞ்செய்த சேடம்‌ ஸ்வீகரிக்க 
வேணுமென்று ஸ்வாமி குதூஹலங்கொண்டிருக்கையில்‌ அதை 
நிறைவேற வொட்டாமல்‌ செய்தது இரண்டாங்‌ குற்றம்‌. பசித்து 
வந்த வொரு ஸ்ரீ வைஷ்ணவர்க்கு ப்ரஸாதமிட நியமித்தருள, 
அவர்க்கு இல்லை யென்று சொல்லி, தன்‌ உற்றாருறவினர்க்கு இட்டது 
மூன்றாவது குற்றம்‌. இங்ஙனே மற்றுஞ்சில குற்றங்களுமிருக்கும்‌. 
இவற்றுக்காக ஸ்ரீ ராமாநுஜருடைய திருவுள்ளம்‌. புண்பட்டது; 
இதில்‌ சிலர்‌ குத்ஸித வாதங்கள்‌ செய்வது பிசகு, ஸந்ற்யாஸத்திற்கு 
ஹேது வைராக்யம்‌. வைராக்யத்திற்கு ஹேதுக்கள்‌ பல பல. 
ஸ்ரீ ராமாநுஜ தேவியாரிடத்தில்‌ சர்யாதோஷம்‌ யாரும்‌ எழுதியிருக்க. 
வில்லை, ஸ்வாமி திருவுள்ளத்திற்குப்‌ பாங்கல்லாதபடி. நடந்து 
கொண்டதுதான்‌ குற்றம்‌. அதுவே வைராக்யஹேதுவாயிற்று, 


63, ஸ்ரீ பாஷ்யாவதரணத்தில்‌ ஆழ்வானுடைய உதவி 


ஸ்வாமி ராமா நுஜர்க்கு முற்பட்டவரும்‌ மஹாஜ்ஞான நிதியுமான 
ஆளவந்தார்‌ ஸ்ரீ பாஷ்யமருளிச்‌ செய்யத்‌ திருவுள்ளங்‌ கொண்டிருந்‌ 
தும்‌ போதாய௩ வ்ருத்தி க்ரந்தத்தைக்‌ கடாக்ஷித்து விட்டு எழுத 
வேணுமென்கிற விருப்பமிருந்தது. ஆனால்‌ அவருடைய வாழ்நாளில்‌ 
அந்த விருப்பம்‌ நிறைவேறப்‌ பெற்றிலது. காச்மீரத்தில்‌ ஸரஸ்வதீ 
பண்டாரத்திலிருந்த அந்த வ்ருத்தியை ஸேவிக்க ஸ்ரீ ராமாநுஜர்‌ 
கூரத்தாழ்வானுடன்‌ அந்த தேசத்திற்‌ கெழுந்தருளி மஹதாப்ரயா. 
ஸே௩ ஸ்ரீ கோசத்தைப்‌ பெற்று அரைகுறையாகவே ஸ்வாமி கடா 
க்ஷிக்க முடிந்தது. கூரத்தாழ்வான்‌. இரவும்‌ பகலுமாக வாசித்துப்‌ 
பூர்த்திசெய்திருந்தார்‌. ஸ்ரீ கோசம்‌ திடீரென்று வாங்கி உள்ளே 
சேமிக்கப்பட்டுவிட்டது. அப்போது பூர்த்தியாக ஸேவிக்க ப்ராப்த. 
மாகவில்லையே யென்று ஸ்வாமி திருவுள்ளம்கொந்திருந்தார்‌. கூரத்‌ 
தாழ்வான்‌ வ்ருத்தியைத்‌ தரித்துக்‌ கொண்டிருப்பதறிந்து உள்ளம்‌. 


http://acharya.org 


ய முதல்‌ நூறு 43 
ட 
யூரித்தார்‌. பிறகு ஸ்வஸ்தானம்‌ சேர்ந்து ஸ்ரீ பாஷ்ய மிட்டருளத்‌. 
தொடங்கும்போது ஆழ்வானைப்‌ பட்டோலை கொள்ளும்படி நியமித்து 
“மீர்‌ வ்ருத்தி கரந்தத்தைப்‌ பூர்த்தியாகப்‌ பார்த்தவராகையாலே 
நரன்‌ சொல்லி வருவது எங்கேனும்‌ தவறுதலாக உமக்குத்‌ தோன்றி 
னால்‌ அங்கு உத்போ தனம்‌ செய்யவேணும்‌” என்று கோரினார்ஸ்வாமி. 
ஆனால்‌ ஆழ்வான்‌ அதற்கு இசையவில்லை. திருத்திக்‌ கொடுக்கவு 
மில்லை, திருத்திக்கொடுத்திருந்தால்‌ அது ஆசார்யாஜ்ஞாநுவர்த்‌. 
கனத்தில்‌ சேருமேயன்‌ றி அபசாரமாக வழியில்லை. ஸ்வாமி திருமாலை 
யாண்டானிடம்‌ திருவாய்மொழிப்‌ பொருள்‌ கேட்டபோது திருத்திக்‌ 
கொடுத்தது அபலபிக்கமுடியாதபடியுள்ளது. உபபத்திகாட்டினபடி 
அது. அதைப்பற்றின விளக்கம்‌ மேலே ஆகும்‌. 


64. ஆழ்வான்‌ பரமபதிக்கையில்‌ உடை யவர்‌ சோகித்தது 

பெரியாழ்வார்‌ திருமொழியில்‌ (8-8-4) “ஒரு மகள்‌ தன்னை 
யுடையேன்‌ உலகம்‌ நிறைந்த புகழால்‌, திருமகள்‌ போல வளர்த்தேன்‌. 
செங்கண்மால்‌ தான்‌ கொண்டு போனான்‌” என்ற பாசுரத்தின்‌ 
வியாக்கியானத்தில்‌ அருளிச்‌ செய்திருப்பதாவது, “ஆழ்வான்‌ 
திருநாட்டுக்‌ கெழுந்தருளினபோ. து உடையவர்‌ விச்லேஷம்‌ பொறுக்க. 
மாட்டாமல்‌, *ஒருமகள்‌ தன்னையுடையேன்‌' என்றும்‌ “உலகம்‌ நிறைந்த. 
புகழால்‌ திருமகள்‌ போல வளர்த்தேன்‌! என்றும்‌ “செங்கண்மால்‌: 
தான்‌ கொண்டு போனான்‌' என்றும்‌ அருளிச்‌ செய்தாரென்று 
ய்ரஸித்தமிறே”' என்று. இப்பாசுரத்தை யருளிச்செய்தாரென்னாதே 
பாசுரத்தை மூன்று கண்டமாகப்‌ பிரித்து என்றும்‌, என்றும்‌, என்றும்‌ 
அருளிச்‌ செய்தாரென்றிருப்பதன்‌ மருமமுணரவேணும்‌; பாசுரத்தைப்‌ 
[ப்ர்த்தியாகச்‌ சொல்லமாட்டாமல்‌ இடையிடையே நிறுத்தி விக்கினா 
ரென்பது! காட்டப்பட்டது, ஆழ்வான்‌ பரமபதித்த செய்தியை 
முழுபரம்பராப்ரபாவாதிகளில்‌ ஸேவிக்கும்போது இற்றைக்கும்‌ கல்‌ 
நெஞ்சினரும்‌ கண்ணீர்‌ பெருக நிற்கின்றார்கள்‌. மொழியைக்‌ கடக்‌ 
மும்‌ பெரும்புகழாளரான ஆழ்வானுடைய வியோகத்திலே எம்பெரு 
மானார்‌ எத்தனை விரக்தாக்ரேஸரரா யிருந்தாலும்‌ சைதந்ய கார்ய 
(பின்‌ றிக்கே யொழிய. எப்படி முடியும்‌: ' *ஸமுத்ர இவ கரம்பீர்யே* 
என்னப்பட்ட சக்ரவர்த்தி திருமகனாரும்‌ ஸீதாவியோகத்திலே பட்ட 
பாடுகளை யெழுதிவைத்த வான்மீகி முனிவர்‌ ஒரு மஹா கவியினால்‌ 
“வல்மீகஜந்ம முநிரேவ கடோரசேதா :” என்று பழிக்கப்பட்டார்‌. 
"வைக்லப்யம்‌ மம தாவத்‌ ஈத்ருச மஹோ ஸ்நரேஹாத்‌ அரண்‌ யெள 
அஹ” என்று சகுந்தலைக்காக கண்வர்‌ அழுதபடியன்றிது, இதில்‌ 
 வர்சாகப்‌ பேசுமவர்கள்‌ அவைஷ்ணவர்கள்‌. 


http:/facharya.org 


4 அண்ணாஸ்வாமியின்‌ அமுதமொழியாயிரம்‌ 


TT 


65. ஸ்ரீ ராமாநுஜர்‌ தீர்த்தக்குடம்சுமந்தது 

“சதுச்சாஸ்த்ர பண்டிதரான ராமாநுஜர்‌ தேவப்பெருமாளுக்குத்‌ 
தண்ணீர்க்குடம்‌ சுமந்து வந்தாரென்றால்‌ இது நம்பத்தகுமா?* 
என்கிறார்‌ சிலர்‌. ஸ்வாமி தேசிகன்‌ யதிராஜ ஸப்ததியில்‌ “தத்தம்‌ 
யேஈ தயாஸுதாம்புநிதிநா பீத்வா விசுத்தம்‌ பய: காலே. ர 
கரிசைலக்ருஷ்ணஜலத: காங்க்ஷாதிகம்‌ வர்ஷதி?? என்கிற சுலோ 
கத்தில்‌ இவ்விதிஹாஸத்தைப்‌ பொறித்து வைத்தார்‌. இது பூர்வா 
சார்ய ஸம்பிரதாய நூல்களிலிருந்தும்‌ கர்ண பரம்பரையாகவும்‌. 
தேசிகனால்‌ கிரஹிக்கப்பட்டதென்பதில்‌ ஐயுறவேண்டா. 


66. யாதவப்ரகாசர்‌ உடையவரடிபணிந்தது 


யாதவப்ரகாசர்‌ பிறகு ஸ்வாமி திருவடிகளில்‌ ஆச்ரயித்து 
உய்ந்தாரென்கிற இதிஹாஸமும்‌ ஸப்ததியில்‌ “ஸ்வபலாத்‌ உத்த்ருத 
யாதவப்ரகாச:” என்பதனால்‌ பொறிக்கப்பட்டது. இதை ஸ்ரீ வைஷ்ண 
வர்களுங்கூட அனேகர்‌ இசைவதில்லை. இதுவும்‌ தேசிகனால்‌ 
பூர்வாசார்ய நூல்களிலிருந்தே கொள்ளப்பட்டது. 


67. உடையவர்க்குத்‌ திருப்பாவை ஜீயரென்கிற திருநாமம்‌ 


ஸ்வாமி ராமாநுஜர்‌ கிடாம்பியாச்சானைப்‌ பாசகராகக்‌ கொள்வ 
தற்குமுன்பு பிக்ஷை செய்தருளுங்‌ காலத்தில்‌ திருப்பாவை யநுஸர்‌ 
தானம்‌ செய்து போந்தபடியினால்‌ திருப்பாவை ஜீயரென்று திருநாமம்‌ 
பெற்றாரென்கிற ஐதிஹ்யத்தை யதிராஜ. ஸப்ததியிலேயே “லிப்ஸே 
லக்ஷ்மண யோகிந: பதயுகம்‌” என்கிற சுலோகத்தில்‌ பூர்வார்த்தத்தி 
விட்ட திருவடி விசேஷணத்தினாலும்‌, உத்தரார்த்தத்திலிட்ட பூமி 
விசேஷண த்தினாலும்‌ வெகு அற்புதமாகக்‌ காட்டியருளினார்‌. இதன்‌ 
விவரணம்‌ மற்றோரிடத்தில்‌ விரிவாகக்‌ காணலாகும்‌. 


68... ஸரீராமாநுஜ ஸம்பந்த ஸம்பந்திகளுக்கும்‌ முக்தி 


ஸ்ரீ ராமாநுஜருடைய ஸம்பந்த ஸம்பந்த ஸம்பந்திகளுக்கெல்லாம்‌ 
[ஸாக்ஷாத்பரம்பரா விபாகமின்‌ றிக்கே ] முக்தி ப்ராப்தியுண்டென்னு 
மர்த்தத்தை தேசிகன்‌ தத்வடீகையில்‌ “விரத விவித பூதவ்ராத 
ரக்ஷை கதீக்ஷே” என்‌ றவிடத்து வியாக்கியானத்தில்‌, ஸாமாக்யமாக 
வும்‌, ந்யாஸதிலகத்தில்‌ '“உக்த்யாதகஞ்ஜய...ச்ருத்வா வரம்‌ ததநு 
பந்த மதாவலிப்தே நித்யம்‌ ப்ரஸீத பகவந்‌ மயி ரங்கநாத!” என்கிற 
சுலோகத்திலும்‌ ஸ்பஷ்டமாகவும்‌ பொறித்துவைத்தார்‌. 


http:/facharya.org 


முதல்‌ நூறு 45 


69. எம்பெருமானார்க்கு ஆசார்யர்கள்‌ பலர்‌ 


ஸ்ரீ ராமாநுஜர்‌ திருமாலை யாண்டான்‌ பாடே திருவாய்மொழிப்‌ 
பொருள்‌ கேட்டாரென்றும்‌, திருக்கோட்டியூர்‌ ஈம்பி பக்கலிலே ரஹஸ்‌ 
யார்த்தங்கள்‌ சிக்ஷித்தாரென்றும்‌, ஆளவந்தாராழ்வார்‌. ஸ்ரீபாதத்‌ 
திலே அருளிச்‌ செயலும்‌ ஈல்வார்த்தைகளும்‌ அதிகரித்தா 
ரென்றும்‌ திருமலை ஈம்பி பக்கலிலே ஸ்ரீ ராமாயணம்‌ கேட்டாரென்றும்‌ 
குருபரம்பரா ஸாரத்திலே தேசிகன்‌ எழுதி வைத்திருப்பதுகொண்டு 
மறியலாம்‌, இதில்‌ ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு விவாதமில்லை. 


70: ஸ்ரீ ராமாநுஜர்‌ தம்மை ஏகலவ்யகை ஸாதித்தது 

திருமாலையாண்டான்‌ திருவடிகளில்‌ பகவத்விஷய மதிகரிக்கும்‌. 
நாளிலே ஸ்வாமி ராமாநுஜர்‌ பலபல விடங்களில்‌ இப்படி அர்த்த 
மானாலோவென்று ஸாதித்துத்‌ தாம்‌ வேறுவிதமாக நிர்வஹிப்ப 
ரென்றும்‌, அப்போது ஆண்டான்‌ “இது விச்வாமித்ர ஸ்ருஷ்டி; 
ஆளவந்தாரருளிச்செய்ய நான்‌ கேட்டதில்லை! என்று ஸாதிப்ப 
ரென்றும்‌, அப்போது ஸ்வாமி ராமாநுஜர்‌ £த்ரோணாசார்யருக்கு: 
ஏகலவ்யன்போலே ஆளவந்தார்க்கு நான்‌? என்று அருளிச்செய்வ' 
ரென்றும்‌ பூர்வாசார்ய ஸம்பிரதாய நூல்களிலுள்ள து, இதைச்‌ சில 
ஹவணவர்கள்‌ ஏற்றுக்கொள்ளாததோடு ஏசுவதுமுண்டு, இவ்வை 
திஹ்யத்தை தேசிகன்‌ கீதா பாஷ்யோபக்ரமத்திலுள்ள *யத்பதாம்‌ 
போருஹ* ச்லோக வியாக்யானத்தில்‌ “த்ரோணாசார்யஸ்ய ஏகலவ்ய 
இவ யாமுநாசார்யஸ்ய அஹம்‌-இத்யபிப்ராயேண த்யா௩ சப்த :” 
என்‌.று ஸ்பஷ்டமாக எழுதிவைத்தார்‌. 


71. ஈடுமுப்பத்தாறாயிரப்படி விவரணமொன்று 
திருவாய்மொழியில்‌ *கேசவன்‌ தமரில்‌ *விட்டிலங்கு செஞ்சோதி 
யென்கிற பாசுரத்தின்‌ ஈடு முப்பத்தாறாயிரப்படி அவதாரிகையில்‌. 
காணும்‌ ஸ்ரீஸூக்திகளிவை- 


“திருமாலையாண்டானோடே எம்பெருமானார்‌ திருவாய்மொழி 
கேட்டருளுகிறநாளிலே பாட்டுக்கள்தோறும்‌ சில வார்த்தை 
களருளிச்‌ செய்து இது அர்த்தமானாலோ வென்றால்‌ *இது 
விச்வாமித்ரஸ்ருஷ்டி; ஆளவந்தாரருளிச்‌ செய்யக்‌ கேட்‌. 
டறியேன்‌” என்று பணிக்குமா மாண்டான்‌. ஆண்டான்‌ 
“இப்பாட்டுக்கு விச்வாமித்ர ஸ்ருஷ்டி வேண்டாவா 
யிருந்ததீ!? என்ன, இப்பாட்டுக்குத்‌ தன்‌ அவயவ ஸெளங்‌ 
தர்யத்தாலே என்னைத்‌ தனக்காக்கினான்‌ என்றருளிச்‌ 
செய்தருளினாராம்‌. அதுவுங்கிடக்க பட்டரருளிச்‌ செய்வ: 


nttp://acharya.org 


46 அண்ணாஸ்வாமியின்‌ அமுதமொழியாயிரம்‌ 


தொன்றுண்டு; “ஆழ்வாரையும்‌. ஆழ்வார்‌ பரிகரத்தையும்‌ 
விஷயீகரித்து அத்தாலே திருமேனியிற்‌ பிறந்த ஒளஜ்ஜ்‌ 
வல்யத்தைச்‌ சொல்லுகிற து”...... ஆக இவை ஈட்டு 
ஸ்ரீஸூக்திகள்‌. 


இந்த ஸ்ரீஸூக்திகளின்‌ தாற்பரியம்‌ ஸாமான்ய ஜனங்கள்‌ அவகா 
ஹித்துக்‌ கொள்ள முடியாதாதலால்‌ நம்முடைய திவ்யார்த்த 
தீபிகையுரையில்‌ மிகத்‌ தெளிவாக விவரித்துரைக்கப்பட்டுள்ள து. 
அது நிற்க, 


72. கபந்தரகைஷயின்‌ அவலகஷணம்‌ 


மேலே குறித்த ஈட்டு ஸ்ரீஸஃக்திகளைப்பற்றி நூதன தேசிக 
நாமதாரியொருவர்‌ கபந்தரகைஷையில்‌ எழுதியிருப்பவை பாரீர்‌, 


“இங்கோர்‌ ஐதிஹ்ய மீட்டிலுள்ள து; திருமாலையாண்டான்‌ 
பக்கல்‌ எம்பெருமானார்‌ திருவாய்‌ மொழியின்‌ பொருளைக்‌ 
கேட்டு வரும்போது பாட்டுக்கள்‌ தோறுமே இது அர்த்த 
மானாலோ ? என்றவாறு விண்ணப்பம்‌ செய்வராம்‌ ; 
அவரும்‌ *இது விச்வாலித்ரஸ்ருஷ்டி, ஆளவந்தாரருளிச்‌ 
செய்யக்‌ கேட்டறியேன்‌? என்பராம்‌. அவ்வாண்டான்‌. 
இங்கே *இப்பாட்டுக்கு விச்வாமித்ரஸ்ருஷ்டி வேண்டுவ 
தில்லை போலும்‌” என்றாராம்‌. தன்‌ ஸெளந்தர்யத்தாலே 
ஆழ்வாரைத்‌ தனக்காக்கினது இங்கு கூறப்படுமென்று 
அங்கே அருளிச்‌ செய்தது: இதில்‌ ஆளவந்தார்‌ அரு 
ளினதும்‌ எம்பெருமானார்‌ அருளினதும்‌ ஒன்றே யாயிற்‌ 
றென்பர்‌ சிலர்‌ ; எம்பெருமான்‌ மேவுந்‌ தன்மையாக்கின 
தைக்‌ கண்டு மகிழ்ந்து ஏத்துகிறாரென்று ஆளவந்தார்‌ 
அருளினதாகவும்‌, மேவச்‌ செய்தது ஸெளந்தர்யத்தாலே 
யென்பதற்கு இப்பாசரமென்று எம்‌பெருமானார்‌ அருளின 
தாகவும்‌ சிலர்‌ கொள்வர்‌. எந்த. அழகைக்‌ கெண்டு மேவச்‌ 
செய்தானோ அவ்‌ அழகை யெடுத்‌துரைக்கிறாரென்றால்‌ எல்‌ 
லாம்‌ சொன்னதாம்‌. ஆக எல்லா மொன்றே. இங்கே 
விச்வாமித்ர ஸ்ருஷ்டி. எம்பெருமானாரை விட்டு பட்டரிடம்‌ 
நின்றது. ஆண்டான்‌ எழுந்தருளியிருக்தால்‌ அருளி 
யிருப்பர்‌."'...என்பன. (இவை கபந்தரகைஷக்‌ கடுமொழிகள்‌ ) 
இந்த வாக்ய ராசியில்‌ “என்பர்‌ சிலர்‌ ; சிலர்‌ கொள்வர்‌” என்பவற்றில்‌ 
விவக்ஷிதமானதை அவராவது அறிந்து" கொண்டிருப்பரா? என்‌ 
பதை விவேகிகள்‌ தரம்‌ உணர வேணும்‌. *ஸ்வயமபிலிகிதம்‌ ஸ்வயம்‌. 
ஈஜாராதிக்கு இதுதான்‌ ப்ரதமலக்ஷ்யம்‌. இது எப்படியாவது கிடக்‌. 


http://acharya.org 


47 


டும்‌. “இங்கே விச்வாமித்ரஸ்ருஷ்டி எம்பெருமானாரை விட்டு 
வட்டரிடம்‌ நின்றது,” என்ற வார்த்தை விரலுக்குத்‌ தகாத வீக்க 
மெணத்‌ தகும்‌. மேலே “ஆண்டான்‌ எழுந்தருளி யிருந்தால்‌ அருளி 
பிருப்பர்‌”' என்றதற்குத்தான்‌ என்ன அர்த்தமோ? எம்பெருமானார்‌ 
ிருமாலையாண்டான்‌ பக்கலில்‌ திருவாய்மொழி கேட்டதில்லை யென்‌ 
கிராரா இவர்‌? அல்லது, திருவாய்மொழிப்‌ பொருள்‌ கேட்கும்போது 
(து விச்வாமித்ர ஸ்ருஷ்டி யென்று ஆண்டான்‌ சொல்லும்படியாக 
நடந்ததில்லை யென்கிறாரா? எதுவும்‌ சொல்லப்‌ போகாதிவர்க்கு. 
திருமாலையாண்டான்‌ . பக்கலிலே திருவாய்மொழி கேட்டதை 
வேதாந்தவாசிரியர்‌ தமது குருபரம்பராஸாரத்தில்‌ பொறித்து வைத்‌ 
திருக்கையாலே அது சொல்லப்‌ போகாது. ஆண்டான்‌ விச்வாமித்ர 
ஸ்ருஷ்டி. யென்னும்படியாக வொன்றும்‌ நடந்ததில்லை யென்னில்‌, 
இதுவும்‌ வேதாந்தாசார்ய ஸூக்தி விசேஷமறியாமையினா லத்தனை. 
அந்த ஸூக்தி விசேஷமாவது. கீதாபாஷ்ய தாத்பர்ய சந்திரிகை 
எமாதிக்குமவர்‌ *யத்பதாம்போருஹ ச்லோகத்தை விவரிக்குமிடத்‌ 
தப்‌. பணித்திருப்பதைக்‌ கீழே காட்டினோம்‌. '*த்ரோணாசார்யஸ்ய 
ஏகலவ்ய இவாஹம்‌” இத்யாதி. அது ஜதிஹ்யத்தையுட்கொண்டது. 


73. திருமாலையாண்டானைதிஹ்யம்‌ 


பின்பழகிய பெருமாளருளிச்‌ செய்த ஆறாயிரப்படி, குருபரம்பரா 
ப்ரபாவத்தில்‌ எம்பெருமானார்‌ திருமாலையாண்டான்‌ பக்கலிலே 
திருவாய்மொழி கேட்கிற செய்தியை எழுதி வருமிடத்து, 
“பின்னையும்‌ திருவாய்மொழி தொடங்கி ஈடவாரிற்கச்‌ 
செய்தே மீண்டும்‌ ஓர்‌ அர்த்த ப்ரஸ்தாவத்திலே ஆண்டான்‌ 
ப்ரதிபாதித்த அர்த்தங்கேட்டு “ஆளவந்தார்‌. இப்படி 
யருளிச்‌ செய்யார்‌? என்று உடையவர்‌ விண்ணப்பஞ்‌ 
செய்ய, ஆண்டானும்‌ “நீர்‌ ஆளவந்தாரைக்‌ கண்ணிலும்‌ 
காணாதிருக்க, இப்படியருளிச்‌ செய்யாரென்கை யாவதென்‌?” 
என்று கேட்டருள, உடையவரும்‌, “நான்‌ ஆளவந்தாருக்கு. 
ஏகலவ்யனன்றோ” என்று விண்ணப்பஞ்செய்ய ஆண்டா 
னும்‌ “திருக்கோட்டியூர்‌ நம்பி ஈமக்கு உரைத்தது ஒத்திருந்‌ 
தது; இதுவும்‌ ஒரு திருவவதாரம்‌; ஆளவந்தார்‌ பக்கல்‌ 
கேளாத அர்த்தமெல்லாம்‌ இங்கே கேட்கப்பெற்றோம்‌' 
என்று இவரைத்‌ தெண்டனிட்டருளினார்‌.” 
என்‌ றருளிச்‌ செய்யப்பட்டுள்ளது. இதுவும்‌ ஒரு காலகேஷப க்ரந்த 
 மாகையாலே தேசிகன்‌ தாம்‌ இதை குருமுகமாக க்ரஹித்தோ 
ஆப்தோபதேசத்தாலறிந்தோ “இது விச்வஸரீயமான ஐதிஹ்ய 
மன்று உலகுக்கு உணர்த்த வேண்டியே இதை ஸம்ஸ்க்ருதத்தி. 
hitp://acharya.org 


48 அண்ணாஸ்வாமியின்‌ அமுதமொழியாயிரம்‌ 


லெழுதிவைத்தார்‌.  விச்வாமித்ர ஸ்ருஷ்டி. ப்ரஸ்தாவ முண்டாகா 
திருந்தால்‌ “ஏகலவ்யோஹம்‌? என்று. ஸ்வாமி ஸாதிக்க ப்ரஸக்தியே 
யில்லையாம்‌, ஆக கபந்தரகைஷயில்‌ எழுதியிருப்பது வெறுக்கத்தக்க 
தென்று முடிந்தது. தமிழோடு ஸம்ஸ்க்ருதத்தோடு வாசியற 
எல்லாவற்றிலும்‌ இவருடையது விபரீத வுணர்ச்சியே யென்பதற்கு 
நாம்‌ காட்டியுள்ள ஸாக்ியங்கள்‌ அபரிமிதம்‌, 


74. திருமுடி ஸம்பந்தமும்‌ திருவடி ஸம்பந்தமும்‌ 

ஸ்ரீ ராமாநுஜர்க்கு முற்பட்ட ஆசாரியர்கள்‌ அவருடைய 
திருமுடி ஸம்பந்தத்தினாலும்‌, பிற்பட்ட ஆசாரியர்கள்‌ அவருடைய 
திருவடி ஸம்பந்தத்தினாலும்‌ உத்தீர்ணரானார்கள்‌ என்கிற ஐதிஹ்யம்‌ 
பூர்வாசார்ய ஸம்பிரதாய நூல்களிலுள்ளது. இதை ஏகதேசிகள்‌ 
அஸங்கதமென்று சொல்லி வருகிறார்கள்‌. தேசிகன்‌ இவ்வைதிஹ்‌ 
யத்தை நியாயபரிசுத்தியின்‌ உபக்ரமத்திலிட்ட “பத்யுஸ்‌ ஸம்ய 
மிநாம்‌ ப்ரணம்ய சரணெள தத்பாத கோடீரயோஸ்‌ ஸம்பந்தே 
ஸமித்யமாறவிபவார்‌......? என்கிற சுலோகத்தில்‌ பொறித்து 
வைத்தார்‌. இதையறியாதவர்கள்‌ தங்களுடைய குயுக்திகளினால்‌. 
இதைப்‌ பழிக்கின்‌றனர்‌. அடுத்தபடி காண்மின்‌. 


75. கூரத்தில்‌ நடந்ததோர்‌ இதிஹாஸம்‌ 
காஞ்சீபுரியில்‌ ஸ்ரீ உ. வே, அய்யா. க்ருஷ்ணஸாமி தாதாசாரிய 
ரென்பவரை [வைகுண்டவாஸியை ]ப்‌ பலருமறிவர்‌. இவர்‌ ஸம்ப்ர 
தாய நிஷ்ணாதர்‌. இவர்‌ ஒரு ஸமயம்‌ கூரத்தாழ்வான்‌ திரு௩க்ஷத்‌ 
ரோத்ஸவம்‌ ஸேவிக்கத்‌ திருவவதார ஸ்தலமான *கூரத்‌'திற்குச்‌ சென்‌ 
றிநந்தார்‌. அங்குள்ள ஸ்வாமிகள்‌ இவருடைய வருகைக்கு உகந்து 
ஏதாவது உபற்யாஸம்‌ ஸாதிக்க வேணுமென்று வேண்டிக்‌ கொண் 
டார்களாம்‌. அங்கே பல ப்ரகரணங்களில்‌ “*அர்வாஞ்சோ யத்பத 
ஸரஸிஜத்வந்த்வ மாச்ரித்ய, பூர்வே மூர்த்நா யஸ்யாற்வயமுபகதா 
தேசிகா முக்திமாபு ; ஸோயம்‌ ராமாநுஜமுநிரபி ஸ்வீயமுக்திம்‌ கரஸ்‌ 
தூம்‌ யத்ஸம்பந்தாத்‌ அமநுத கதம்‌ வர்ண்யதே கூரநாத !” என்கிற. 
ச்லோக ரத்னம்‌ (பட்டர்‌ அருளிச்‌ செய்தது) அநுஸந்திக்கப்பட்டு 
வருகிறது. அதைக்‌ கேட்டிருந்த இந்த தாதாசாரியர்‌ அதைத்‌ தம்‌ 
முடைய உபற்யாஸத்திற்கு விஷயமாகக்‌ கொண்டு, 
“இந்த ச்லோகத்தில்‌ சொல்லுவதென்னவென்றால்‌ எம்‌ 
பெருமானாருடைய திருமுடி ஸம்பந்தத்தினால்‌ முற்பட்ட. 
ஆசாரியர்கள்‌ உஜ்ஜீவித்தார்களென்றும்‌, பிற்பட்ட ஆசார்‌ 
யர்கள்‌ அவருடைய திருவடி ஸம்பந்தத்தினால்‌ உஜ்ஜீவித்‌ 
தார்களென்றும்‌ சொல்லுகிறது. இது தப்பான ஐதிஹ்யத்‌. 


http://acharya.org 


முதல்‌ நூறு 49 


தைக்கொண்டு கல்பிக்கப்பட்ட சுலோகமே யொழிய 
புராதனச்லோகமன்று. பிற்பட்டவர்களுக்கு பாஷ்யகார 
ருடைய திருவடி ஸம்பந்தத்தினால்‌ மோக்ஷமென்றால்‌ இது 
பொருந்தும்‌. இதில்‌ ஆக்ஷேபமுதிக்க வழியில்லை, முற்‌ 
பட்டவர்களுக்குத்‌ திருமுடி ஸம்பந்தத்தினால்‌ மோக்ஷமுண்‌ 
டாயிற்றென்றால்‌ இது அறந்விதமான வார்த்தையல்லவா ? 
இது எப்படி பொருந்தும்‌ ? ஸ்ரீமக்காத முனிகள்‌, உய்யக்‌ 
கொண்டார்‌, மணக்கால்‌ நம்பி போல்வார்தானே பாஷ்ய 
காரர்க்கு முற்பட்டவர்கள்‌. அவர்கள்‌ என்றைக்கோ பரம 
பதம்‌ போய்ச்‌ சேர்க்தவர்களன்றோ? அவர்கள்‌ காலத்தில்‌ 
பாஷ்யகாரர்‌ அவதரித்திருந்தாலன்றோ இவருடைய திருமுடி 
ஸம்பந்தம்‌ அவர்களுக்கு நேர்ந்ததென்று சொல்ல இட 
முண்டு; இவருடைய அவதாரமே ந௩டந்திலாத ஸமயத்‌ 
தில்‌ இவருடைய திருமுடி ஸம்பந்தம்‌ அவர்களுக்கு எப்படி 
ப்ராப்தமாகக்‌ கூடும்‌? இது ஸர்வாத்மகா அஸம்பாவித 
மான வார்த்தை. நீங்கள்‌ இங்கே சொல்லி வருகிற 
சுலோகம்‌ தப்பான ஐதிஹ்யத்தையே உட்கொண்டது, 
இதை அநுஸந்திப்பது இனி வேண்டாவென்று வேண்டு. 
கிறேன்‌.” 


என்று அரைமணி காலம்‌ உபக்யஸித்து அங்குள்ள யதாச்ருத 
க்ராஹிகளான ஸ்ரீ வைஷ்ணவர்களின்‌ மனத்தை மிகவும்‌ குழப்பி 
விட்டார்‌. இது காலை 11 மணிக்கு அங்கு நடந்தது, அங்குள்ளார்‌. 
உடனே அடியேனுக்குச்‌ செய்தி தெரிவித்து உடனே இவ்விடம்‌ 
வந்து சேரவேணு மென்று கோரினார்கள்‌. விஷயத்தையும்‌ தெரி 
வித்திருந்தார்கள்‌. உடனே நான்‌ நியாய பரிசுத்தி ்ரீகோசத்துடன்‌. 
புறப்பட்டு மாலை 4 மணிக்கு. அவ்விடம்‌ சென்று சேர்ந்தேன்‌. 
நியாய பரிசுத்தியில்‌ தேசிகன்‌ எம்பெருமானாரைப்‌ பற்றிப்‌ பணித்த 
மங்கள ச்லோகத்தில்‌ [பத்யுஸ்‌ ஸம்யமிநாம்‌ ப்ரணம்ய சரணெள 
தத்பரதகோடீரயோஸ்‌ ஸம்பந்தே ஸமித்யமா௩விபவாந்‌ தந்யாந்‌ 
ததாந்யாந்‌ குரூந்‌] என்றுள்ளது. இதன்‌ பொருளாவது, ஸம்ய 
மிநாம்‌ பத்யு: சரணெள ப்ரணம்ய-; தத்பாத கோமீரயோ : 
ஸம்பந்தே-—அந்த எம்பெருமானாருடைய திருவடி யென்ன திருமுடி. 
யென்ன இவற்றினுடைய ஸம்பந்தத்தினால்‌, ஸமித்யமா௩விபவார்‌- 
பெருமை பெற்றவர்களாய்‌, தந்யாங்‌-க்ருதார்த்தர்களான, குரூந்‌ 
ப்ரணம்ய--ஆசாரியர்களை வணங்கியும்‌...... ந்யாயபரிசுத்தி யென்‌ 
கிற இந்த க்ரந்தம்‌ செய்யப்படுகிறது என்கை. இதில்‌ “தத்பாத 
கோடீரயோஸ்‌ ஸம்பந்தேந” என்றது உயிரான வார்த்தை. 
கோடீரமென்று திருமுடிக்குப்‌ பெயர்‌. பிற்பட்டவர்களுக்குத்‌ 
திருவடி ஸம்பந்தம்‌ போல முற்பட்டவர்களுக்குத்‌ திருமுடி ஸம்‌ 
க்‌ 


nttp://acharya.org 


50 அண்ணாஸ்வாமியின்‌ அழுதமொழியாயிரம்‌ 


பந்தம்‌ உத்தாரகமென்று இதனால்‌ நன்கு காட்டப்பட்டதாயிற்று. 
இந்த ச்லோகமானது *அர்வாஞ்சோ யத்பதஸரஸிஜ த்வந்த்வ 
மாச்ரித்ய” என்கிற ஆழ்வான்‌ தனியனை யடியொற்றியே தேசிகன்‌ 
பணித்தது. “யச்சோபயோஸ்‌ ஸமோ தோஷ: பரிஹாரோபி வா 
ஸம” இத்யாதி என்று பரக்கவுபந்யஸித்தேன்‌, அவர்‌ இவை 
முழுதும்‌ கேட்டு இதற்குமேல்‌ ஒன்றும்‌ சொல்ல வழியில்லாமையாலே 
“இப்படியன்றோ விஷயஞ்‌ சொல்லவேணும்‌' என்று கொண்டாடி 
விட்டு அப்போது ஸாரமாகவும்‌ ரஸமாகவும்‌ சில வார்த்தை 
சொன்னார்‌; “ஒரு. க்ஷணத்தில்‌ தேசிகனுடைய ஸ்ரீஸ9கதியைக்‌ 
கொண்டே என்னை வாய்மாளப்‌ பண்ணின ஏற்றம்‌ இந்த அண்ணா 
ஸ்வாமி யொருவர்க்குத்தான்‌ ஏற்கும்‌. மற்ற பேர்கள்‌ ஏதாவது 
கதை சொல்லிக்கொண்டிருப்பார்களேயொழிய இப்படி ச்ருங்க 
க்ராஹிகயா ப்ரமாணமெடுத்துக்காட்ட, அதிலும்‌ தேசிக ஸூக்தி 
யையே யெடுத்துக்காட்ட சக்தரல்லர்‌. எங்கடவர்கள்‌ எதையும்‌ 
ஆழ்ந்து பாராமல்‌. “£விததைதிஹ்ய ஸஹஸ்ரவர்ணரேற” என்று 
உபாலம்பம்‌ செய்து போனார்கள்‌. வாயெடுத்ததற்கெல்லாம்‌ பின்‌ 
புள்ளாரான எங்கடவர்கள்‌ அதையே சொல்லி வருகிறார்கள்‌. 
நானும்‌ தப்பான ஐதிஹ்யமென்றே கருதிப்‌, பல பேசிவிட்டேன்‌, 
ஆழ்வானே க்ஷமித்தருளவேணும்‌”” என்று முடித்தார்‌. 


76. திருமழிசைப்பிரானைதிஹ்யப்ராமாண்யம்‌ 


நாற்பதைம்பது வருடங்களுக்கு முன்பிருந்தவொரு வித்வான்‌ 
காஞ்சீபுரத்தில்‌ ஸ்ரீயதோக்தகாரி யெம்பெருமான்‌ தையில்‌ மகத்‌ 
தன்று கண்டருளும்‌ பைந்நாகம்‌ பாய்சுருட்டி யுத்ஸவத்தைப்‌ 
பழித்துக்‌ கொண்டிருந்தார்‌. அசல மூர்த்தியான அர்ச்சாவதாரப்‌ 
பெருமாள்‌ திருமழிசைப்பிரானைப்‌ பின்சென்று தானும்‌ எழுந்து 
போனாரென்றும்‌, அவர்‌ மீண்டவாறே தானும்‌ மீண்டாரென்றும்‌ 
கதை சொல்லுவதும்‌, அதை ஒரு உத்ஸவமாக டடத்திக்காட்டுவதும்‌ 
பரிஹாஸ்யமென்று பழித்துக்கொண்டிருந்தார்‌. தேசிகர்‌ ஸாதித்த 
வேகாஸேது ஸ்தோத்ரமென்கிற ஸ்ரீயதோக்தகாரி ஸ்தோ தரத்தில்‌ 
ஆறாம்‌ சுலோகத்தில்‌ இவ்வைதிஹ்யம்‌ வெகு ஸமத்காரமாக 
அநுஸந்திக்கப்‌ பட்டுள்ளது காணும்‌ என்று காட்டியும்கூட 
““அஸங்கதமான ஐதிஹ்யத்தை யார்‌ எழுதிவைத்தால்‌ தானென்ன ? 
அசலமூர்த்தி எப்படி வெளிக்கிளம்ப முடியுமென்பதை ஆலோசி 
யாமல்‌ யார்‌ எழுதிவைத்தாலென்ன ?” என்று சொல்லிக்கொண்டே. 
வர்த்ய காலத்தைக்‌ கழித்தார்‌. அவர்‌ தொலையட்டும்‌ ; இவ்வைதிஹ்‌ 
யத்தை தேசிகன்‌ பொறித்து வைத்திருக்குமமகைக்‌ காணீர்‌ ; 
“ப்ரத்யாதிசந்தி பவஸஞ்சரணம்‌ ப்ரஜாநாம்‌ பக்தாநுகந்துரிஹ யஸ்ய 
கதாகதாநி” என்பது. இதன்‌ கருத்தாவது, யதோக்தகாரி யெம்‌ 


nttp://acharya.org 


முதல்‌ நூறு 51 


பிபருமான்‌ பக்தனைப்‌ பின்சென்று, போவதும்‌ வருவதுமான 
ஸஞ்சாரம்‌ செய்தருளினபடியை யநுஸந்தித்தால்‌ அஸ்மதாதி 
களுக்கு ஸம்ஸார காந்தாரத்தில்‌ போவதுவருவதாக நேரும்‌ 
எமஞ்சாரம்‌ தொலையுமென்கை. மஹா மேதாவிகளான பூருவர்‌ 
களுக்குத்‌ தோன்றாத அநுபபத்திகளன்றோ இக்காலத்து விமர்சகர்‌ 
களுக்குத்‌ தோன்றுகின்‌ றன. 


77. திருமங்கையாழ்வாரைதிஹ்யப்ராமாண்யம்‌ 

ஐம்பது வருடங்களுக்குமுன்‌ திருவள்ளூரில்‌ வாழ்ந்த திவான்‌ 
பஹதூர்‌ 7. . ரங்காசாரியரென்னும்‌ பெரியார்‌ வேதாந்த தீபி 
கைக்கு ஆசிரியராயிருந்த காலத்தில்‌ சில நவீன ஆராய்ச்சிகளில்‌ 
இறங்கி, ஸ்ரீவைஷ்ணவ ஸம்பிரதாயத்தில்‌ வழங்கும்‌. ஐதிஹ்யங்‌ 
க ஆராயப்‌ புகுந்து விப்ரதிபத்திகள்‌ செய்யத்‌ தொடங்கினார்‌ ; முந்‌ 
அறமுன்னம்‌ திருமங்கையாழ்வார்‌ சரித்திரத்தை விமர்சிக்கப்‌ புகுந்து 
அவ்வாழ்வார்‌ நாகப்பட்டினத்தில்‌ ஸுவர்ணமயமாயிருந்த றைஜ 
பெளத்த விக்ரஹங்களை ஹரித்துக்‌ கொண்டுவந்து ஸ்ரீ ரங்க பிராகார 
மண்டபாதி நிர்மாண கைங்கர்யத்தில்‌ உபயோகித்தார்‌ என்று 
குருபரம்பராப்ரபாவத்தில்‌ எழுதப்பட்டுள்ள சரித்திரத்தை யெடுத்துக்‌ 
கொண்டு “இது மிகவும்‌ அநீதியான வரலாறு ; ப்ராமாணிகர்களாய்‌ 
யோக்யர்களாய்ப்‌ பரம பக்தர்களான ஆழ்வார்கள்‌. இப்படி அநீதி 
யான செயல்களைச்‌ செய்தார்களென்று எழுதிவைப்பது நமது பரம 
பாவனமான மதத்திற்கு இழுக்காகும்‌' என்று விபுலமாக எழுதி 
வேதாந்ததீபிகையில்‌ பிரசுரமும்‌ செய்துவிட்டார்‌. அப்போது அதைக்‌ 
கண்ட நாம்‌ “ஒரு ப்ரதிஷ்டிதரான மஹான்‌ இப்படி ஸஹஸா எழுதி 
விட்டாரே!” என்று மிக வருந்தி அவருக்கு .அந்தரங்கமாக வொரு 
விண்ணப்ப மெழுதலானோம்‌ (அதாவது) “வெறுந்‌ தமிழ்‌ வசன 
நூல்களில்‌ மட்டும்‌ காணும்‌ ஐதிஹ்யங்களில்‌ தேவரீர்கள்‌ எவ்வித. 
மாக ஆராய்ச்சி செய்தாலும்‌ செய்க. கூரத்தாழ்வான்‌, பட்டர்‌, 
வேதாந்த தேசிகன்‌ போன்ற பூருவாசாரியர்களின்‌ ச்லோகபத்தங்‌ 
களாய்‌ ஸர்வ ஸம்ப்ரதிபந்நங்களான திவ்யஸூக்திகளினால்‌ நிர்விவா 
தமாக ஏற்படுகிற ஐதிஹ்யங்களிலும்‌ விவாதப்படுவ தும்‌, ஹாஹா 
காரம்‌ செய்வதும்‌ தேவரீரைப்‌ போன்ற ஆஸ்திகர்களுக்குத்‌ தகுமா 2 
பட்டர்‌ ஸ்ரீ ரங்கராஜ ஸ்தவத்தில்‌, *ஜிதபரஹ்ய ஜிநாதிமணி ப்ரதிமா 
அபி வைதிகயந்நிவ ரங்கபுரே, மணிமண்டப வப்ரகணாந்‌ விததே 
பரகால கவி: ப்ரணமேமஹி தாக்‌* என்கிற ச்லோக ரத்நத்தில்‌ 
ரிஸ்ஸ்தேஹேமாகப்‌ பொறித்து வைத்த திருமங்கையாழ்வார்‌ சரித்‌ 
திரத்தை தேவரீர்‌ அநியாயக்‌ கதையென்று எழுதிவிட்டால்‌ இதை 
நீ வைஷ்ணவ வுலகம்‌ ஏற்குமா? அந்த ச்லோகம்‌ பிற்காலத்தவர்‌ 

ரல்‌ கல்பிக்கப்பட்டு பட்டர்‌ ஸ்ரீ ஸூக்திமத்யே புகுத்தப்பட்ட 


http://acharya.org 


52 அண்ணாஸ்வாமியின்‌ அமுதமொழியாயிரம்‌ 
rT 
தென்று தேவரீர்‌ திருவுள்ளமா 2: இவ்வளவு கம்பீரமான ச்லோகம்‌ 
பட்டர்‌ தவிர வேறொரு வ்யக்தியால்‌ நிருமிக்க முடியுமா? ஏறக்குறைய 
ஆயிரம்‌ வருஷங்களுக்கு முன்பு அவதரித்த இந்த ச்லோகத்தைக்‌ 
காற்கடைக்கொண்டு, நெஞ்சில்‌ தோன்றினதை எழுதி வெளியிட்டு 
விடுவது யுக்தமாகுமா ₹......” இத்யாதிகள்‌ விஜ்ஞாபனம்‌ செய்திருக்‌ 
தேன்‌. உண்மையில்‌ அவர்‌ பரமாஸ்திகராகையாலே அந்த பட்டர்‌ 
ஸ்ரீஸூக்தியிலே அத்யந்த ப்ராவண்யங்கொண்டு தாம்‌ அவஸரப்பட்டு 
எழுதினதற்கு மஹத்தான அநுதாபமுங்‌ கொண்டு எனக்கு பதில்‌ 
எழுதினார்‌--“ஸ்காலித்யே ஸாஸிதாரம்‌”” என்ற முறையை தேவரீர்‌ 
கைக்கொண்டு சிக்ஷித்ததற்கு மிகவும்‌ க்ருதஜ்ஞனாகிறேன்‌ இத்யாதி. 
நேரிலும்‌ காஞ்சிக்கு வந்து நன்றி பாராட்டினார்‌. 


இங்ஙனே பல ஐதிஹ்யங்கள்‌ ௩ம்‌ பூர்வாசார்யர்களின்‌ ச்லோக 
ரூபங்களான ஸ்ரீ ஸூக்திகளில்‌ திகழ்கின்‌ றன. அவற்றைப்‌ பாரா 
மலே பலர்‌ அந்த ஐதிஹ்யம்‌ தவறு; இந்த ஐதிஹ்யம்‌ புளுகு; 
என்றிப்படி ப்ரஸங்க மேடைகளிற்‌ பேசப்‌ புறப்பட்டுவிடுகிறார்கள்‌ , 
எழுதியும்‌ வைக்கிறார்கள்‌. 


கலியனுக்கும்‌ கண்ணனுக்கும்‌ 12 வகைகளாலொற்றுமை 
78. ஸூர்யத்வாத்‌ 


[ஸூர்யத்வாத்‌] ஸ்ரீ விஷ்ணு புராணத்தில்‌ கண்ணபிரானுடைய 
'திருவவதாரத்தைக்‌ கூறுகின்ற பராசரமஹரிஷி கண்ணனவதரித்தா 
னென்று சொல்லவில்லை ; *ததோகிலஜஐக த்பத்மபோதாய அச்யுதபா 
நுநா, தேவகீபூர்வஸந்த்யாயாம்‌ ஆவிர்ப்பூதம்‌ மஹா த்மநா* 
என்கிற ச்லோகம்‌ க்ருஷ்ணாவதாரத்தைக்‌ கூறுமது. இதில்‌, தேவகி 
யாகிற பூர்வஸந்தியையிலே க்ருஷ்ணஸூரியன்‌ ஆவிர்ப்பவித்தான்‌ 
என்றது. இதனால்‌ க்ருஷ்ணன்‌ ஸுூர்யனென்னுமிடம்‌ ஸித்தித்தது. 
கலியனும்‌ ஸூர்யனாகவே பேசப்பட்டிருப்பதை “கலயாமி கலித்‌ 
வம்ஸம்‌ கவிம்‌ லோகதிவாகரம்‌” என்கிற அவருடைய ஸ்துதிபத்யத்‌ 
தினால்‌ உணரலாம்‌, ஆக இருவரும்‌ ஸூர்யர்களென்னு மத்தாலே 
ஸாம்யம்‌. 


79. ஸூசிதத்வாத்‌ 

[ஸூசிதத்வாத்‌] ஸூசிப்பிக்கப்பட்டபடியாலே என்பது இதன்‌ 
பொருள்‌. கண்ணனுடைய அவதாரமும்‌ கலியனுடைய அவதாரமும்‌: 
இவர்கள்‌ அவதரிப்பதற்கு வெகுநாள்‌ முன்னமே ஸசஃசிப்பிக்கப்‌' 
பட்டிருந்தது. எங்ஙனே யென்னில்‌ ; கண்ணனுடைய திருத்தாயா 
ரான தேவகிப்பிராட்டி கம்ஸனுக்கு உடன்பிறந்தவள்‌ அக்கம்ஸன்‌- 
தேவகிக்கு. மிகச்‌ சிறப்பாக விவாஹமஹோத்ஸவத்தை நடத்தி 


http://acharya.org 


வத்துப்‌ பரமப்ரீதியுடன்‌ தம்பதிகளை ரதத்தில்‌ வீற்றிருக்கச்‌ செய்து 

அதனைத்‌ தானே ஓட்டிக்கொண்டு போகையில்‌ ஆகாசவாணி 
யொன்று செவிப்பட்டது! “இத்‌ தேவகியின்‌ எட்டாவது குழந்தை 
யினால்‌ உனக்கு ம்ருத்யு விளையும்‌' என்று, அந்த வாக்கு அப்படியே 
பலித்தது. இதனால்‌ ஸ்ரீ கிருஷ்ணபகவானுடைய திருவவதாரம்‌ 
முன்னமே ஸுசிதமாயிற்றென்பது விளங்கிற்று. இது போலவே 
கிருமங்கையாழ்வாருடைய திருவவதாரமும்‌ முன்னமே ஸூசிதமாகி 
யுள்ளது. திருவாய்மொழியில்‌ (5-௨-1) “'கலியுங்‌ கெடும்‌ கண்டு 
கொண்மின்‌” என்கிற பாசுரத்தை ஆகாசவாணி யென்றே கொள்க. 
நவரறாமல்‌ பலிப்பது ஆகாசவாணி. இந்தப்‌ பாசுரமும்‌ தவருமல்‌ 
பலித்திருக்கின்‌றது. ஆசார்யஹ்ருதயத்தில்‌ “கலியுங்‌ கெடும்‌ போலே 
ஸுசிதம்‌'” என்றவிடத்து வியாக்கியான த்தில்‌ மணவாளமாமுனிகள்‌ 
“இவர்‌ தாம்‌ மயர்வற மதிநலம்‌ பெற்றவராகையாலே “கலியுங்‌ 
கெடும்‌' என்று-திருமங்கையாழ்வார்‌, உடையவர்போல்வார்‌ அவ 
தரித்துக்‌ கலியுகஸ்வபாவமும்‌ கழியுமென்று மேல்‌ வரும்‌ அம்சத்தை 
தர்சித்து அருளிச்செய்தாப்போலே” என்று திருவாய்மலர்ந்தருளி 
யுள்ள திவ்யஸ உக்தி இங்கே அநுஸந்தேயம்‌, கண்ணன்‌ கம்ஸவதம்‌ 
செய்தவன்‌ ; இவ்வாழ்வார்‌ கலிபுருஷவதம்‌ செய்தவர்‌. 
80. அபஹ்ருதிகரணாத்‌ 

[அபஹ்ருதிகரணாத்‌] கண்ணன்‌ கள்வனென்று ப்ரஸித்தி 
பெற்றதுபோல இவ்வாழ்வாரும்‌ கள்ளரென்று ப்ரஸித்திபெற்றவர்‌. 
“வெண்ணெய்‌ களவுசெய்தான்‌, பெண்களைக்‌ களவுசெய்தான்‌! என்று 
ஸ்ரீ க்ருஷ்ண சரித்திரங்களிலே வாசிக்கிறோம்‌. இவருடைய சரித்திரத்‌ 
திலும்‌ திருவரங்கம்‌ பெரியகோயிலில்‌ கோபுர ப்ராகார மண்டபாதி 
நிர்மாணத்திற்காகப்‌ பலபல களவுகள்‌ செய்த செய்திகளை வாசிக்‌ 
கின்றோம்‌. ஆக இத்தகைய கள்வத்தினாலும்‌ ஸாம்யம்‌. 
81: கோகுலோத்தாரகத்வாத்‌ 

[கோகுலோத்தாரகத்வாத்‌] *£ஆயர்பாடிக்கணிவிளக்கே' என்‌ 
றும்‌, “'ஆயர்குலத்தினில்‌ தோன்று மணிவிளக்கை” ' என்றும்‌ 
சொல்லுகிறபடியே கண்ணன்‌ திருவாய்ப்பாடியில்‌ திருவவதரித்துக்‌ 
கோகுலத்தை உத்தரிப்பித்தமை பிரஸித்தம்‌, இவ்வாழ்வாரும்‌ 
கோகுலோத்தாரணம்‌ செய்ததுண்டு; எங்ஙனே யென்னில்‌; *ந்ருபசு;” 
என்று ஆளவந்தாரும்‌, “வ்ருத்த்யா பசுர்‌ ஈரவபு:” என்று மணவாள 
மாமுனிகளும்‌ அருளிச்செய்தபடி நாமெல்லாரும்‌ பசுக்களேயன்றோ. 
“ஜ்ஞாநறேற ஹீந : பசுபிஸ்‌ ஸமா௩ :”” என்றும்‌ ப்ரஸித்தமாகவுள்ள து. 
ஞானமும்‌ நன்னடத்தையும்‌ ஒன்றுமின்றிக்கே யிருப்பதனால்‌ 
கோக்களாயிருக்கின்ற நம்முடைய குலத்திலே ஆழ்வார்‌ வந்து 
அவதரித்து உத்தாரகராயினர்‌. 


http:/facharya.org 


54 அண்ணாஸ்வாமியின்‌ அமுதமொழியாயிரம்‌ 


82. பத்தத்வாத்‌ 


[பத்தத்வாத்‌] கண்ணன்‌ “மத்துறு கடை வெண்ணெய்‌ 
களவினிலுரவிடையாப்‌ புண்டு? என்றும்‌ கண்ணிக்‌ குறுங்கயிற்றால்‌ 
கட்டுண்டான்‌?” என்றும்‌ சொல்லுகிறபடியே கட்டுண்டமை ப்ரஸித்‌ 
தம்‌. இவ்வாழ்வாரும்‌, பகவதாராதனத்திற்காட்டிலும்‌ பரமபாவன 
மான பாகவதாராதனத்தில்‌ ஊன்றியிருந்த காலத்தில்‌ தாம்‌ அரசனுக்‌ 
குச்‌ செலுத்தவேண்டிய பகுதிப்பொருளுமுட்படச்‌ செல்வம்‌ முமுதை 
யும்‌ செலவிட்டுவர, அச்செய்தியைச்‌ சிலர்‌ சொல்லக்கேட்ட கொற்ற 
வன்‌ கோபங்‌ கொண்டு। இவரை ஒரு தேவாலயத்தில்‌ சிறைவைக்கச்‌ 
செய்தனனென்பது இவ்வாழ்வாருடைய சரித்திரத்தில்‌ பிரஸித்தம்‌. 
ஆக, கட்டுண்டமையினால்‌ இருவர்க்கும்‌ ஸாம்யம்‌. 


83; சாஸ்த்ரதத்வாத்‌ 


[சாஸ்த்ரதத்வாத்‌] சே தநர்களுக்கு உஜ்தீவகோபாயமான சாஸ்‌ 
திரத்தைக்‌ கொடுத்ததனாலே என்று பொருள்‌. கண்ணபிரான்‌ 


அறிவினால்‌ குறைவில்லா அகல்ஞாலத்தவரறிய, கெறியெல்லா 


மெடுத்துரைத்த நிறைஞானத்‌ தொருமூர்த்தி'? என்கிறபடியே ஸக 
லார்த்தப்ரகாசகமாய்‌ ஸகலசேதரோஜ்ஜீவாஸா தனமான கீதா சாஸ்த்‌ 
ரத்தை யருளிச்செய்தான்‌. திருமங்கையாழ்வாரும்‌ ““நெஞ்சுக்கிருள்‌ 
கடி.தீபம்‌ அடங்காநெடும்பிறவி நஞ்சுக்கு நல்லவமுதம்‌, தமிழ. 
நன்னூல்‌ துறைகளஞ்சுக்கிலக்கிய மாரணசாரம்‌, பரசமயப்பஞ்சுக்‌ 
கனலின்‌ பொறி பரகாலன்‌ பனுவல்களே” என்கிறபடியே கீதா 
சாஸ்த்ரத்திற்காட்டிலும்‌ பரமோத்க்ருஷ்டமான திவ்யப்ரபந்த மஹா 
சாஸ்த்ரத்தை யுபகரித்தருளினார்‌. கண்ணன்‌ தந்த சாஸ்திரத்தை 
**தீதோப நிஷத்து” என்னுமாபோலே இதையும்‌ “பொங்கு புகழ்‌ 
மங்கையர்கோனீந்த மறையாயிரம்‌”” என்பர்கள்‌. ' ஆக, சாஸ்த்ர 
ப்ரதாநத்தாலே இருவர்க்கும்‌ ஸாம்யம்‌ பொருந்தும்‌. 


84; படுஜநஸஹயோகாத்‌ 


[படுஜஸஹயோகாத்‌] கண்ணபிரான்‌ “ தன்னேராயிரம்‌ பிள்ளை 
களோடு தளர்கடையிட்டுவருவான்‌?' என்கிறபடியே *“கொந்தள 
மாக்கிப்‌ பரக்கழித்துக்‌ குறும்பு செய்வானோர்மசகனான தான்‌ செய்யும்‌ 
தீமைகளுக்குத்‌ துணைவராகப்‌ பல சதுரர்களை உடன்‌ கொண்டிருந்‌ 
தான்‌. திருமங்கையாழ்வாரும்‌, நீர்மேல்‌ நடப்பான்‌, நிழலிலொ துங்கு 
வான்‌, தாளூதுவான்‌, தோலாவழக்கன்‌ முதலான சதுரர்களைத்‌ 
தமது செய்கைகளுக்குத்‌ துணைவராகக்‌ கொண்டிருந்தார்‌. 


nttp://acharya.org 


முதல்‌ நூறு 55 


85, லக்ஷமீபதித்வாத்‌ 


[லக்மீபதித்வாத்‌] கண்ணபிரான்‌ ஸாக்ஷாத்‌ நாராயணமூர்த்தி 
யாதலால்‌ லக்ஷ்மீபதியாவன்‌. திருமங்கையாழ்வாரும்‌ லக்ஷமீபதி 
யாவர்‌. எங்ஙனே யென்னில்‌ : இவர்‌ வளர்ந்து வருகையில்‌ அற்‌ 
மாட்டில்‌ அண்ணன்கோயில்‌ என்று வழங்குகின்‌ ற திருவெள்ளக்குள 
மென்னு௩்‌ திருப்பதியில்‌ மிகச்‌ சிறந்ததொரு தாமரைப்‌ பொய்கையில்‌ 
ீதவலோகத்து அப்ஸர ஸ்த்ரீகள்‌ பலர்‌ வந்து ஜலக்ரிடைசெய்து 
செல்ல, அவர்களுள்‌ திருமாமகளென்பாள்‌ தன்‌ இச்சையால்‌ தெய்வ 
வடிவத்தைவிட்டு மானுடவடிவங்கொண்டு தனியே குழுதமலர்‌ 
கொய்து நின்றாளாக, அங்கு அநுஷ்டாஈத்திற்காக வந்த ஒரு 
வைஷ்ணவ வைத்யன்‌ அவளைக்‌ கண்டு செய்தி விசாரிக்க, அவள்‌ 
என்னோடு கூடவந்த மாதர்கள்‌ என்னைவிட்டுப்‌ போய்விட்டார்கள்‌, 
தனியிருந்து அலைகின்ற என்னை நீர்‌ பாதுகாத்தருளவேணும்‌” என்று 
வேண்டிக்கொள்ள, மலடனான அம்மருத்துவன்‌ மகிழ்ச்சியோடு 
அதற்கு உடன்பட்டு அம்மகளைத்‌ தன்‌ மாளிகைக்கு அழைத்துப்‌ 
போய்‌ மனையாள்‌ வசம்‌. ஒப்பித்து, குமுதமலர்‌ கொண்டு நின்றது 
காரணமாகச்‌, குமுதவல்லியென்று அப்பெண்ணுக்கு நாமமிட்டு 
வளர்த்து வருகையில்‌ அக்கன்னிகைக்கு விவாஹத்துக்குரிய, பிரா 
யம்‌ வந்தவளவிலே அவளை வளர்க்கிற அந்த. வைத்தியனுக்கு 
“மஹா குணவதியான இப்‌ பெண்ணுக்கு ஏற்ற கணவன்‌ உலகத்தி 
லுளனோ' என்ற கவலையுண்டாக, அப்பொழுது அவளுடைய ரூப 
லாவண்ய ஸெளந்தரியங்களையும்‌ குணாதிசயங்களையும்‌ சாரர்கள்‌ 
திருமங்கை மன்னனிடம்‌ கொண்டாடிக்‌ கூற, உடனே அவர்‌ அங்கு 
வந்து அந்த வைத்தியனிருக்கும்‌ வீட்டிலே புக்கு அவனோடு ஸம்பா 
ஷை செய்து அப்பெண்ணின்‌ வரலாற்றை வினாவி அதைத்‌ தந்தை. 
யார்வாயில்‌ அறிந்த வளவில்‌ இவளை எனக்குத்‌ தாரைவார்த்துக்‌ 
கொடுக்கவேணும்‌” என்று அவரை வணங்கிக்கேட்டார்‌, அப்போது 
குமுதவல்லி குறுக்கிட்டு **திருவிலச்சினை திருமண்காப்பு முதலிய 
பஞ்ச ஸம்ஸ்காரமுடைய ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர்க்கேயன்றிப்‌ பிறர்க்கு 
வாழ்க்கைப்பட மாட்டேன்‌” என்று தன்‌ உறுதியைத்‌ தெரிவித்தாள்‌. 
அதுகேட்ட திருமங்கை மன்னன்‌ உடன்‌ திருநறையூர்க்குச்‌ சென்று 
அங்கு எழுந்தருளியுள்ள நம்பி என்னு மெம்பெருமானுடைய திருமுன்‌ 
பேஙின்று பிரார்த்தித்து அப்பிரானிடத்தில்‌ திருவிலச்சினை பெற்றுப்‌ 
பன்னிரண்டு திருமண்‌ காப்புகளும்‌ சாத்திக்‌ கொண்டு விவாஹார்த்த' 
மாக விரைவில்‌ வந்துசேரக்‌ கண்டு மீண்டும்‌ குமுதவல்லி “நீர்‌ 
ஓராண்டளவும்‌ நித்தியமாக ஆயிரத்தெட்டு ஸ்ரீ வைஷ்ணவர்களை 
அமுதுசெய்வித்து அவர்களுடைய ஸ்ரீ பாத தீர்த்தத்தையும்‌ போன 
கஞ்‌ செய்த சேஷத்தையும்‌ உட்கொண்டாலன்றி உம்மை நான்‌ 


http:/facharya.org 


56 அண்ணாஸ்வாமியின்‌ அமுதமொழியாயிரம்‌ 


ர 
பாணிக்கிரஹணஞ்‌ செய்து கொள்ளமாட்டேன்‌” என்ன, அவளிடத்‌ 
தில்‌ கொண்ட ஆசையின்‌ கனத்தால்‌ அவர்‌ இவ்வரிய விரதத்தைச்‌ 
செய்து முடிப்பதற்கும்‌ உடன்பட்டு அங்ஙனமே செய்வதாகச்‌ சபதஞ்‌ 
செய்து கொடுக்க, அதன்பின்‌ இருவர்க்கும்‌ திருமணம்‌ நடை 
பெற்றது. லக்ஷமீபதித்வமானது பசுவானுக்கு அஸாதாரணமா 
யிருந்தாலும்‌ லக்ஷ்மியின்‌ பெயரைத்‌ தரித்திருந்த குமுதவல்லித்‌ 
தாயாருக்குப்‌ பதியென்னுங்‌ காரண த்தினால்‌ ஆழ்வாரும்‌ லக்ஷ்மிபதி 
யாயினர்‌. ஸ்ரீ வைஷ்ணவலக்ஷ்மிக்குப்‌ பதியென்றுங்‌ கொள்ளலாம்‌. 


86: நீலத்வாத்‌ 

[நீலத்வாத்‌] கண்ணபிரான்‌ “தண்ணனென்னுங்‌ கருந்தெய்வம்‌” 
என்றும்‌ “கானகமெல்லாக்‌ திரிந்து உன்‌ கரிய திருமேனிவாட”” 
என்றும்‌ சொல்லுகிறபடியே நீலநிறத்தழகார்ந்தவன்‌. திருமங்கை 
யாழ்வாரோவென்னில்‌ நீலனென்னுந்‌ திருநாமமுடையவர்‌. இராமா 
னுச நூற்றந்தாதியில்‌ “தண்டமிழ்‌ செய்த நீலன்‌ தனக்கு” என்னு 
மிடத்தில்‌ நீலனென்ற. சொல்லால்‌. 'திருமங்கையாழ்வாரே விவக்ஷித 
ரென்பதறிக. குருபரம்பராப்ரபாவத்திலு முள்ளதேயிது. 


87: நீதிமார்க்கச்யுதிமதிபஜநாத்‌ 
[£ீதிமார்க்கச்யுதிமதிபஜநாத்‌] கண்ணபிரானுடைய சரித்திரங்‌ 
களை நோக்குமிடத்து “மச்சொடுமாளிகையேறி மாதர்கள்‌ தம்மிடம்‌ 
புக்குக்‌ கச்சொடுபட்டைக்‌ கிழித்துக்‌ காம்பு துகிலவை கீறி நிச்சலுந்‌ 
தீமைகள்‌ செய்வாய்‌! என்றும்‌ “பிறர்‌ மக்களை மையன்மை செய்து 
தோளாலிட்டவரோடு திளைத்து 8 சொல்லப்படாதன செய்தாய்‌” 
என்றுமுள்ள பாசுரங்களின்படி. கொடிய கடிய சேஷ்டி. தங்களைச்‌ 
செய்த விவன்‌ நீதிறெறியில்‌ நின்றும்‌ ஈழுவினவனல்லவா ? என்று 
நினைப்பதற்கு இலக்காயிருப்பன்‌ கண்ணபிரான்‌. திருமங்கையாழ்‌ 
வாரும்‌ அப்படியேயன்றோ, இத்‌ (தன்மையினால்‌ ஒரு ஸாம்யம்‌. நீதி 
நெறியில்‌ ஈழுவின தாக நினைக்கலாமத்தனையன்‌ றி உண்மையில்‌ 
இருவரும்‌ நீதிறெறிவமுவா தவர்களே. நமது ச்லோகத்தில்‌ “நீதி 
மார்க்கச்யுதிமதிபஜநாத்‌” என்றது *ச்யுதிமதிவிஷயத்வாத்‌' என்றபடி. 
கண்ணபிரானுடைய நீதிரெறிவழுவாமையை வேதாந்த தேசிகன்‌ 
யாதவாப்யுதயத்தில்‌ (4-64) “விமோஹகே வல்லவகேஹிரீநாம்‌ 
நப்ரஹ்மசர்யம்‌ பிபிதே ததீயம்‌, ஸம்பத்ஸ்யதே பாலகஜீவர௩ம்‌ தத்‌ 
ஸத்யேக யேறைவ ஸதாம்‌ 'ஸமசக்ஷம்‌” என்னும்‌ ச்லோகத்தினால்‌ தெளி 
வித்தார்‌. அதாவது, பாரதப்போரில்‌ அச்வத்தாமா பிரயோகித்த 
அபாண்டவாஸ்த்ரத்தினால்‌ உத்தரையின்‌ கருப்பிண்டம்‌ கரிக்கட்டை 
யாக, அப்போது கண்ணபிரான்‌ *யதி மே ப்ரஹ்மசர்யம்‌ ஸ்யாத்‌ ஸத்‌ 
யஞ்ச மயி திஷ்டதி, அவ்யாஹதம்‌ 'மமைச்வர்யம்‌ தேற ஜீவது பாலக?!” 


http://acharya.org 


முதல்‌ நூறு 57 


(நான்‌ ப்ரஹ்மசர்யமும்‌ ஸத்யமும்‌ வழுவா தவனாயிருந்தேனாகில்‌ இது 
உயிர்பெற்றெழுக) என்று பலருமறிய ப்ரதிஜ்ஞை செய்து நிறை 
பவேற்றப்பெற்ற கதையினால்‌ கண்ணன்‌ நீதிநெறிவமுவாதவனென்‌. 
பது விளங்கிற்று, திருமங்கையாழ்வார்‌ நீதிறெறிவமுவா தவரென்‌ 
பதை பட்டர்‌ ஸ்ரீ ரங்கராஜஸ்‌தவதத்தில்‌ “£ஜிதபாஹ்யஜிநா தி மணிப்ர 
திமா அபி வைதிகயந்நிவ ரங்கபுரே, மணிமண்டபவப்ரகணாக்‌ வித$த. 
பரகாலகவி: ப்ரணமேமஹி தாக்‌” என்னும்‌ ச்லோகரத்ஈத்தினால்‌ வெளி 
யிட்டருளினர்‌. 
88. அந்ததச்ச அவதாராத்‌ 
[அந்ததச்ச அவதாராத்‌] பகவானது விபவாவதாரங்களில்‌ 
க்ருஷ்ணாவதாரமே முடிவானது. கல்கியவதாரம்‌ பவிஷ்யத்தென்‌ 
கிறார்கள்‌. அது வந்தபோது பார்த்துக்கொள்வோம்‌. இதுகாறும்‌ 
முடிந்துள்ள அவதாரம்‌ க்‌ ௬ுஷ்ணாவதாரமே. திருமங்கையாழ்வாரும்‌ 
ஆழ்வார்களுக்குள்‌ கடைப்பட்டவர்‌. “பொய்கையார்‌ பூதத்தார்‌ 
பேயார்‌ புகழ்‌ மழிசையையனருள் மாறன்‌ சேரலர்கோன்‌, துய்யபட்ட 
நாதன்‌ அன்பர்தாள்தூளி நற்பாணன்‌ *நன்கலியன்‌', ஈதிவர்தோற்‌ 
றத்து அடைவாமிங்கு” என்ற உபதேசரத்தினமாலைப்‌ பாசுரமுங்‌ 
காண்க. ஆக இருவரும்‌ சரமாவதாரபூதர்‌ என்பதனால்‌ ஸாம்யம்‌ 
பெற்றனர்‌. 
89; சத்ருத்வம்ஸோத்படத்வாத்‌ 
[சத்ருத்வம்ஸோத்படத்வாத்‌] கண்ணபிரான்‌ '*தேனுகன்‌ பிலம்‌ 
பன்‌ காளியனென்னும்‌ தீப்பப்பூடுகளடங்கவுழக்கி” என்றும்‌ “மலை 
புரைதோள்‌ மன்னவரும்‌ மாரதரும்‌ மற்றும்‌ பலர்‌ குலைய, நூ.ற்றுவரும்‌ 
பட்டழிய” என்றும்‌ சொல்லுகிறபடியே பகைவர்களையெல்லாம்‌ 
வேரோடு களைந்கொழிப்பதில்‌ பேர்‌ பெற்றவன்‌. ஆழ்வாரும்‌ “அருள்‌ 
மாரி அரட்டமுக்கி அடையார்‌ சீயம்‌” என்றும்‌ '*ஒற்றலர்‌ தங்களை 
வெல்லு மாடல்மாவலவன்‌ கலிகன்றி” என்றும்‌ தாமே யருளிச்‌ செய்த 
படியே புறமதத்தவர்களாகிற பகைவர்களைக்‌ களைக்தொழித்து 
இதனாலேயே பரகாலனென்று பேர்பெற்றவர்‌. ஆக இப்பன்னிரண்டு 
படிகளாலே கண்ணனுக்கும்‌ கலியனுக்கும்‌ ஒற்றுமை நிர்வஹிக்கப்‌ 
பட்ட தாயிற்று. இந்த 12 அர்த்தங்களைக்‌ காட்டுவதொரு சுலோகம்‌-- 
ஸூர்யத்வாத்‌ ஸூசிதத்வாத்‌ அபஹ்ருதிகரணாத்‌ 
. கோகுலோத்தாரகத்வாத்‌ 
பத்தத்வாத்‌ சாஸ்த்ரதத்வாத்படுஜஸஹயோகாச்ச 
லக்ஷ்மீபதித்வாத்‌ 
நீலத்வாத்‌ நீதிமார்க்கச்யுதி மதிபஜநாத்‌ அந்ததச்சாவதாராத்‌ 
சத்ருத்வம்ஸோத்படத்வாத்‌ கலிரிபுமுநிராட்‌ க்ருஷ்ணதுல்யோ 
விபாதி. 


http:/facharya.org 


58 அண்ணாஸ்வாமியின்‌ அமுதமொழியாயிரம்‌ 


90. கோதாஸ்துதி அவதரித்த வரலாறு 


கோதாஸ்துதியில்‌ இரண்டாம்சுலோகத்தின்‌ முடிவில்‌ 
(*மெளநத்ருஹோ முகரயந்தி குணாஸ்‌ த்வதீயா:”? என்றவிடத்து 
ஓர்‌ ஐதிஹ்யம்‌ பெரியார்‌ கூறுவதுண்டு, இந்த ஸ்துதிநூல்‌ தேசி 
கனால்‌ ஸ்ரீவில்லிபுத்தூரிலேயிருந்து அருளிச்‌ செய்யப்பட்ட து. 
ஸ்வாமி அங்கு த்ரயோதசியன்று எழுந்தருளி ஒரு வீதியில்‌ ஒரு 
திருமாளிகையில்‌ தங்கியிருந்தார்‌. அன்று ஆண்டாளுடைய திரு 
வீதிப்புறப்பாடு நடந்து கொண்டிருக்கிறது. . இவர்‌ எழுந்தருளி 
யிருக்கும்‌ வீதியில்‌ அன்று ஆண்டாள்‌ எழுந்தருளுகிற முறை 
இல்லை, அன்று மஹா ப்ர3தாஷமாகையால்‌ மெளநவ்ரதத்தை 
ஸங்கல்பித்துக்‌ கொண்டு திருமாளிகையிலேயே யெழுந்தருளியிருக்‌ 
கையில்‌, ஆண்டாளெழுந்தருள வேண்டிய திருவீதியில்‌ ஏதோ 
அதுபபத்தி விளைய, திடீரென்று இந்த வீதியில்‌ எழுந்தருள 
நேர்ந்துவிட்டது. அப்போது இவர்‌ மஹாப்ரதோஷ ப்ரயுக்தமான 
மெளநவ்ரதத்தை ஸஹஸா விஸர்ஜநம்‌ செய்தருளி இந்த ஸ்துதியை 
விஜ்ஞாபிக்க  உபக்ரமித்தாராயிற்று, அதை யே “ஸஹஸைவ 
கோதே ! மெளரத்ருஹோ முகரயந்தி குணாஸ்‌ த்வதீயா :” என்கிற 
அதனால்‌ ஸூசிப்பித்தருளின படி: 


91, கோதாஸ்துதியில்‌ காணும்‌ கவித்திறமை 


இவ்விஷயத்திற்கு இந்த ஸ்துதியில்‌ பெரும்பாலும்‌ எல்லா 
சுலோகங்களுமே லக்ஷ்யமாகக்‌ கூடுமானாலும்‌ சில சுலோகங்களைக்‌ 
கொண்டு  இதனையநுபவிப்போம்‌. (“சோணாதரேபி குசயோரபி 
துங்கபத்ரா) என்கிற ஆறாவது சுலோகம்‌, (த்வந்மெளலிதாமநி) 
என்கிற பதினாறாவது சுலோகம்‌ ஆகிய இவ்விரண்டையும்‌ முக்கிய 
மாகக்‌ கொள்வோம்‌. “சோணாதரேபி'”? என்கிற சுலோகத்தில்‌ 
சோணா, துங்கபத்ரா, ஸரஸ்வதி, விரஜா, கோதாவரி, நர்மதா 
என்கிற ஆறு மஹா நதிகளின்‌ பெயர்கள்‌ பொருளுக்குப்‌ பொருந்த 
அவலீலையாகத்‌ தொடுக்கப்பட்டிருப்பது ஓர்‌ அற்புதம்‌: அதற்கு 
மேல்‌, அபிசப்தத்தை ஐந்து விசை பிரயோகித்திருக்கு மழகை நோக்‌ 
கும்போது சோணாஅபி துங்கபத்ரா, துங்கபத்ரா அபி ஸரஸ்வதி 
ஸரஸ்வத்யபி விரஜா; விரஜா அபி கோதா (கோதாவரி): கோதா 
அபி நர்மதா! என்றிங்வனே அனேக வாக்ய விந்யாஸம்‌ 
ஸ்வாமி திருவுள்ளத்தில்‌ விவக்ஷிதமென்று தெரியவருகின்‌ றது. 

இதர கவிகள்‌ மஹாப்ரயாஸப்‌ பட்டாலும்‌ இங்ஙனே 
கவனம்‌ செய்யகில்லார்‌. இனி  த்வர்மெளலிதாமநி விபோச்‌ 
சிரஸா க்ருஹீதே” என்கிற சுலோகத்தில்‌ ஒரு விலக்ஷணமான 


http://acharya.org 


வாத்ய முழக்கத்தை ஸ்வாமி ப்ரஸ்தாவித்‌ தருளுகிறார்‌. 
ம ப்ரஸ்தாவத்திற்குச்‌ சேர இந்த சுலோகத்தில்‌ பிரயோகிக்கப்பட்‌ 
ராண ஈப்தங்கள்‌ யாவும்‌ மங்கள மயமாகவே அமைந்திருக்குமழகு 
வேணும்‌. உலகில்‌ விவாஹ காலங்களில்‌ பூச்சூடுதல்‌, குழாங்‌ 
யுண்ணுதல்‌, ஸந்தோஷங்களையதநுபவித்தல்‌, மங்கலவொலி 
மங்குதல்‌, இனிய வுணவுகளை யுட்கொள்ளுதல்‌, மங்கல வாத்தி 
யங்கள்‌ பல முழங்குதல்‌ முதலியன நிகழ்வது முறைமை, இவை 
யததனையும்‌ இந்த ச்லோகத்தில்‌ சொல்தொடை நயத்தில்‌ அமைந்‌ 
ரிருக்கின்‌றன. **மெளலிதாமரி சிரஸா க்ருஹீதே” என்பதனால்‌ 
(ச்ரூடுதல்‌ பேசப்பட்டது. ஸபீதி யென்பதனால்‌ கூடியுண்ணுதல்‌ 
உறப்பட்டது. ப்ரமோத சப்தத்தினால்‌. ஸந்தோஷமநுபவித்தல்‌ 
நெரிவிக்கப்பட்டது.”” '“மஞ்ஜுஸ்வநா.?” என்பதனால்‌ மங்கல 
ரிலாலி மல்குதல்‌ மொழியப்பட்‌ டது.” “£ மதுலிஹ:”” என்பதனால்‌. 

ணிய உணவு அருந்துதல்‌ இயம்பப்பட்டது. ஈற்றடியினால்‌ 
மங்கல வாத்திய முழக்கம்‌ தெரிவிக்கப்பட்ட து. ஸ்வாமியினுடைய 
வச்யவாக்த்வப்ரபாவமிது,, 


92. கோதா ஸ்துதியில்‌ வேதத்தின்‌ பரிமளம்‌ 


“வல்மீகதச்‌ ச்ரவணத:?' என்கிற ஏழாவது ச்லோகம்‌ வேத. 
று மணம்‌ கமழ நின்றது. “தைத்திரீய யஜுர்ப்ராஹ்மண த்தில்‌, 
“ச்ரோத்ரம்‌ ஹ்யேதத்‌ ப்ருதிவ்யா: யத்வல்மீக;!" என்று ஓதப்பட்‌ 
ள்ளது. இதன்‌ பொருளாவது: நிலத்தில்‌ தென்படும்‌ புற்றுனது 
 பூமிதேவியின்‌ காது என்பதாம்‌, ஆண்டாள்‌. பூமிப்பிராட்டியின்‌ 
அம்சமா தலால்‌ அவள்‌ பூமியென்றே கொள்ளத்‌ தகுதியுடையவள்‌ ; 
கவே புற்று இவளுடைய காதாக ஆயிற்று. புற்றில்‌ நின்றும்‌ 
தொன்றிய வால்மீகி முனிவர்‌ ஆண்டாளுடைய காதில்‌ நின்றும்‌ 
தொன்‌ றினவரென்று சொல்வதற்கு உப்பத்தி எற்பட்டுவிட்டது. 
இங்ஙனம்‌ உமது காதில்‌ நின்றும்‌ தோன்றிய ஒருவர்‌, கவியரசர்‌ 
என்று உலகமெங்கும்‌ புகழ்‌ பெற்றிருப்பதும்‌, அவருடைய பிரபந்த. 
மாகிய ஸ்ரீராமாயணம்‌ மதுரமென்று புகழ்பெற்றிருப்பதும்‌ அபல 
பிக்க வொண்ணாத விஷயங்களாகும்‌, உலகத்தில்‌ ஒருவருடைய 
தில்‌ நின்று உண்டான வஸ்துவுக்கு. இவ்வளவு அதிசயம்‌ 
ந்படுவது அப்ரஸித்தம்‌. உம்முடைய காதின்‌ பெருமையோ 
விலக்ஷணமாயுள்ள து. காதினுடைய பெருமையே இது 
திருவாக்கின்‌ பெருமையைப்பற்றிப்‌ பேசத்தரனாவ 
2 உமது திருவாயோ அரவிந்தம்‌; அரவிந்தத்தில்‌' மகரந்தம்‌ 
ஸ்ரவிப்பது ஸஹஜமேயாதலால்‌, மகரந்தம்‌ போன்ற திவ்ய ப்ரபந்‌ 
ங்களானவை உமது திருவாக்கில்‌ நின்றும்‌ தோன்‌ றின வென்பதில்‌ 
ரியப்பு ஒன்றுமில்லைகிடீர்‌. ஸ்ரீராமாயணத்திற்கு ஏற்பட்டிருக்கும்‌ 


htip://acharya.org 


60. அண்ணாஸ்வாமியின்‌ அமுதமொழியாயிரம்‌ 


இட்து ப அலம்‌ பணித்‌ வல்‌ அவதள வள த கதய அடத வ பல வடகலை அகலப்‌ 
போக்யதையைப்பற்றிச்‌ சிறிது வியக்க வேண்டுமேயல்லது உம்‌ 
முடைய திவ்ய ப்ரபந்தங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற போக்யதை 
யைப்பற்றிச்‌ சிறிதும்‌ வியக்கவேண்டிய பரஸக்தி யில்லை என்பது 
உள்ளுறை. இதனால்‌; வால்மீகி கோகிலத்தின்‌ சொற்களினும்‌ 
கிளிமொழிக்‌ கோதையின்‌ சொற்களே பரம மதுரங்கள்‌ என்பது 
பெறுவிக்கப்பட்டது. ஆசிரியரின்‌ இந்த நிரூபணத்திற்கு வேத 
பாண்டித்தியமே உதவி செய்தது... 


93. ஆழ்வார்களிற்‌ காட்டிலும்‌ ஆண்டாளுக்கேற்றம்‌ 
“டூபாக்தும்‌ தவ ப்ரியதமம்‌ பவதீவ கோதே ” என்கிற எட்டா 
வது சுலோகம்‌ ஆண்டாள்தான்‌ ஆழ்வார்களுக்கும்‌ வழிகாட்டியா 
யிருந்தவளென்று தெரிவிக்கின்றது. இந்த ச்லோகத்தின்‌ கருத்‌ 
தாவது: ஆண்டாளே! உம்முடைய திருத்தகப்பன்மார்களான 
பெரியாழ்வார்‌ முதலிய ஆழ்வார்கள்‌ உமது வல்லபரான பெருமாளை 
நீர்‌ அநுபவிப்பது போலவே தாங்களும்‌ அநுபவிக்க விரும்பித்‌ 
தங்களுடைய பக்தியை அதநுராகசைலியிலே மாற்றிப்‌ பேசா நின்ற 
வர்களாய்ம்‌ பல வகைப்பட்ட ஸம்ச்லேஷ விச்லேஷப்‌ பாசுரங்‌ 
களினால்‌ தமது திருவுள்ளத்தை ச்ருங்கார ரஸாநுபவசாலியாக 
ஆக்கிக்‌ கொள்ளுகிறார்கள்‌ என்பதாம்‌. ஆண்டாள்‌ இயற்கையாகப்‌ 
பெண்ணாய்ப்‌ பிறந்தவள்‌; புருஷனைப்‌ புருஷர்கள்‌ அநுபவிப்பதிற்‌ 
காட்டிலும்‌ பெண்டிர்கள்‌ அநுபவிப்பது பாங்குடைத்தாதலால்‌ 
யுருஷோத்தமனான பெருமாளை ஸ்த்ரிரத்னமான ஆண்டாளனுப 
விப்பது பாங்காக அமைந்தது. அமையவே, இவளுடைய திவய 
ப்ரபந்தத்தில்‌ ''ஊனிடையாழி சங்குத்தமற்கென்று உன்னித்‌ 
தெழுந்த வென்தடமுலைகள்‌”' என்றும்‌, “டுகாங்கைமேல்‌ குங்கு 
மத்தின்‌ குழம்பழியப்‌ புகுந்தொருநாள்‌, தங்குமேல்‌ என்னாவி தங்கு 
மென்றுரையீரே” என்றும்‌ “கொள்ளும்‌ பயனெொன்‌ நில்லாத. 
கொங்கை தன்னைக்‌ கிழங்கோடும்‌, அள்ளிப்பறித்‌ திட்டவன்‌ மார்பி 
லெறிந்து என்னழலைத்‌ தீர்வேனே” என்றும்‌ “கொம்மை முலைக 
ளிடர்தீரக்கோவிந்தற்கோர்குற்றேவல்‌” என்றும்‌ உள்ள பாசுரங்கள்‌ 
பொருத்தமாகவும்‌ ஸஹ்ருதய ஹ்ருதயங்கமமாகவும்‌ விளங்கின. இங்‌ 
ஙனம்‌ ஆண்டாளைப்‌ போலவே புருஷோ த்தமனை நாமும்‌ அநுபவிக்க 
வேணும்‌ என்று ஆசைகொண்ட ஆழ்வார்கள்‌ என்‌ செய்தார்களென்‌ 
னில்‌, பரமபுருஷ விஷயத்திலே தங்களுக்குண்டான பக்தியை நாயக 
விஷயத்தில்‌ மாயகிகளுக்குண்டாகும்‌ அநுராகத்தின்‌ ஸமாதியிலே 
அமைத்து, தாங்களும்‌ ஸ்த்ரிபாவனை கொண்டவர்களாகி எம்பெரு 
மானோடு ஸம்ச்லேஷிப்பதும்‌ விச்லேஷிப்பதுமான நிலைமையையும்‌ 
எய்தி, அந்த ஸம்ச்லேஷவிச்லேஷங்களுக்கு அநுரூபமான பாசுரங்‌ 
களையும்‌ பேசி, இங்ஙனே தங்களுடைய ஹ்ருதயத்தையும்‌ ச்ருங்கா 


http://acharya.org 


மக தாமாக ஆக்கிக்கொண்டார்கள்‌ என்றதாயிற்று. இத்தால்‌, 
அறுகாரரீதியிலே அமைந்த ஆழ்வார்களின்‌ பகவதநுபவத்திற்‌ 
காட்டிலும்‌, தன்‌ இயற்கைக்கு இணங்கினதாகவே அமைந்த 
 ஆண்டாளுடைய பகவதநுபவம்‌ ரஸவத்தரம்‌ என்பது பெறப்படும்‌. 


94, “குரவஸ்‌ த்வதீயா:” என்றதன்‌ விளக்கம்‌ 


மேலே காட்டின சுலோகத்திலுள்ள “குரு” சப்தம்‌ பித்ருபர்‌' 
யாயம்‌, “பெரியாழ்வார்‌ பெற்றெடுத்த பெண்‌ பிள்ளை வாழியே!”” 
என்று நாடோறும்‌ ஸ்ரீவைஷ்ணவவுலகம்‌ ஸேவிக்கிற வாழித்‌ 
திருநாமத்தின்படி ஆண்டாள்‌ பெரியாழ்வார்‌ திருமகளென்று 
பரஸித்தி பெற்று இருந்தாலும்‌ ஆழ்வார்கள்‌ பதின்மருக்கும்‌ 
இவள்‌ ஒரு திருமகள்‌ என்பது பூருவாசாரியர்களின்‌ 
முருமிடறான திருவுள்ளம்‌. அதையடியொற்றியே ஸ்வாமி இங்கு 
குரவ: தவதீயா:” என்றருளிச்‌ செய்தபடி, மணவாள 
மாமுனிகளும்‌ உபதேச ரத்தினமாலையில்‌ “**அஞ்சுகுடிக்கொரு. 
சந்ததி*' என்றருளிச்‌ செய்கிறாராண்டாளை; அஞ்சுகுடி யென்ற. 
விதற்கு இரண்டு வகையான பொருள்‌ ஏற்கும்‌; பொய்கையாழ்‌ 
வார்‌ தொடங்கிப்‌ பெரியாழ்வாரளவுமுள்ள ஆழ்வார்களைக்‌ கணக்‌ 
கிட்டால்‌ அவ்வாழ்வார்களின்‌ குடி ஐந்து என விளங்கும்‌. எங்ஙனே 
யென்னில்‌, பொய்கை, பூதம்‌, பேயாழ்வார்‌ மூவரும்‌ சேர்ந்து முதலாழ்‌ 
வார்களென்று ஒரு ஸமுதாயமாக வழங்கப்‌ பெறுதலால்‌ அம்மூவருஞ்‌ 
செர்ந்து ஒரு குடி; திருமழிசைப்பிரான்‌, நம்மாழ்வார்‌, குலசேகராழ்‌ 
வார்‌, பெரியாழ்வார்‌ ஆகிய நால்வரும்‌ நான்கு குடி. ஆகவே அஞ்சு 
குடி. யென்பது ஆண்டாளுக்கு முன்னே திருவவதரித்த ஆழ்வார்‌ 
களனைவரையும்‌ சொல்லிற்றாகி அவர்கட்கெல்லாம்‌ ஒரு சந்ததியாகத்‌ 
தோன்றியவள்‌ ஆண்டாள்‌ என்றதாக ஒரு நிர்வாஹம்‌. இனி மற்‌. 
றொரு நிர்வாஹமாவது-*“அஞ்சுகுடி”” யென்பதை அஞ்சுகின்ற குடி. 
எனக்கொண்டு ஆழ்வார்கள்‌ பதின்மரையும்‌ விவக்ஷிக்கிறபடி; எம்‌ 
பெருமானுக்கு என்‌ வருகிறதோவென்று அஞ்சுகின்‌ ற தன்மை பெரி 
யாழ்வார்க்கு மிகவும்‌ விசேக்ஷித்து இருப்பினும்‌ ஆழ்வார்கள்‌ பதின்‌ 
மர்க்கும்‌ அந்த அச்சம்‌ ஸாதாரணமாகவுண்டு. இது “மங்களாசாச௪ 
ணத்தில்‌ மற்றுள்ள வாழ்வார்கள்‌ தங்கள்‌ ஆர்வத்தளவு தானன்றி”” 
என்ற உபதேசரக்தினமாலைப்‌ பாசுரத்தினாலேயே நன்கு காட்டப்‌ 
பட்டது, பெரியாழ்வார்க்குப்போலே பொங்கும்‌ பரிவு மற்றை. 
மீயார்க்கு இல்லை யெனினும்‌, மங்களாசாசன த்தில்‌ ஆர்வம்‌(அதாவது 
அஞ்சுகின்ற தன்மை) அனைவர்க்குமுண்டு என விளங்குதலால்‌, 
“அஞ்சுகுடி”” யென்ற சொல்லால்‌ ஆழ்வார்களனைவரையும்‌ கொள்‌ 
வது பொருத்தமுடையதேயாகும்‌. ஆகவே பதின்மர்க்கும்‌ ஆண்‌ 


http:/facharya.org 


62 அண்ணாஸ்வாமியின்‌ அமுதமொழியாயிரம்‌ 


த டபயயயயயியயயயயயயவவைகவைகை 
மாள்‌ புதல்வி யென்றதாயிற்று. ஆக, “ீகுரவஸ தவதீயா?!* 
என்றவிது ஆழ்வார்கள்‌ பதின்மரையுமே சொல்லிற்றாகும்‌. சில 
ஆழ்வார்களுக்கு “பக்திம்‌ நிஜாம்‌ ப்ரணயபாவாயா க்ருணந்த்‌:” 
என்ற அம்சம்‌ இல்லையானாலும்‌ ஈச்சத்ரிந்யாய"த்தாலே அவர்களையுங்‌ 
கூட்டிக்‌ கூறக்‌ குறையில்லை யென்க. 


95, ஆண்டாளுடைய திருக்குழலின்‌ மேன்மை 


கோதா ஸ்துதியில்‌ சூடிக்கொடுத்த சுடர்க்கொடியின்‌ திருக்குழற்‌ 
பெருமையைப்‌ பல சுலோகங்களிற்‌ பேசியிருந்தாலும்‌ ““தாதஸ்துதே 
மதுபித: ஸ்துதிலேசவச்யாத்‌” என்கிற பத்தாவது சுலோகம்‌ மிக 
மேம்பட்டது. இந்த ச்லோகத்தின்‌ கருத்தாவது: ஆண்டாளே ! 
உம்முடைய திருத்தகப்பனாராகிய பட்டர்பிரான்‌, ஸ்வல்ப ஸ்தோத்‌ 
திரத்திற்கு வசப்படக்‌ கூடியவனான எம்பெருமானிடத்தில்‌ நின்றும்‌ 
செவிக்கினிய செஞ்சொற்களை நாற்றுக்கணக்காகப்‌ பாடின மற்‌ 
றையாழ்வார்களாலே முன்பு அடையப்படாததான பெரியாழ்‌ 
வாரென்னும்‌ சிறப்புப்பெயரை, நீர்‌ சூடிக்‌ களைந்த மாலையை ஸமர்ப்‌ 
பித்ததனால்‌ அடைந்தார்‌ என்பதாகும்‌. ஆழ்வார்களுக்குள்ளே 
ஆண்டாளுடைய திருத்தகப்பனரான பட்டர்பிரான்‌ பெரியாழ்‌ 
வாரென்று வழங்கப்படா நின்றார்‌, இவ்வாழ்வார்க்கு எந்த அம்சத்‌ 
தினால்‌ பெருமை என்று ஆராயவேணும்‌. மற்றுள்ள ஆழ்வார்‌ 
களுக்கு முன்னே வந்துதித்தவர்களான முதலாழ்வார்களும்‌ திரு 
மழிசைப்பிரான்‌ நம்மாழ்வார்‌ முதலானவர்களும்‌ இவரைக்‌ காட்டிலும்‌ 
திருக்ஷத்திரத்தில்‌ பெரியவர்களா தலால்‌ வயதினால்‌ பெருமை 
இவர்க்கு சொல்லவொண்ணாது. இனி எண்ணிக்கையில்‌ அதிகமான 
பாசுரங்களை அருளிச்‌ செய்வதனாலாம்‌ பெருமையாவது சொல்லத்‌ 
தகுமோ வென்று பார்க்கில்‌, அவ்விஷயத்தில்‌ நம்மாழ்வாரும்‌ திரு 
மங்கையாழ்வாருமே பெருமை பெற்றவர்களாவர்‌, ஆகவே, எக்‌ 
காரணத்தினால்‌ இப்‌ பட்டர்பிரானுக்குப்‌ பெரியாழ்வாரென்‌ பெயர்‌ 
வழங்கலாயிற்றென்று உணரவேண்டுவது அவசியமாயிற்று: 
ஆண்டாள்‌ சூடிக்களைந்த பூமாலையைஇவ்வாழ்வார்‌ எம்பெரு 
மானுக்கு நாடோறும்‌ ஸமர்ப்பித்து வந்ததனால்‌ மிகவும்‌ திருவுள்ள 
முவந்த எம்பெருமான்‌ இவர்க்குப்‌ பெரியாழ்வார்‌ என்று விருது 
உண்டாகும்படி அருள்புரிந்தனன்‌--என்கிறது இந்த ச்லோகத்தில்‌. 
96. மேலெடுத்த சுலோகத்தில்‌ பாட பரிஷ்காரம்‌ 

இந்த ச்லோகத்தில்‌ இரண்டாவது பாதத்தை -*கர்ணாம்ருதை: 
ஸ்துதிசதை!”' என்று வ்யஸ்தமாக ஓதிவருகிறார்கள்‌. இது புராதன 
யாடமன்று. “கர்ணாம்ருதஸ்‌துதிசதை;”' என்று ஸமஸ்தமாகவே 

http://acharya.org 


முதல்‌ நூறு 63 


சிரியர்பணித்தது. அது பஹுவ்ரீஹி கர்ப்பமான பதமென்பதை 
ராமல்‌. இங்கு கர்மதாரய ஸமாஸ மென்றெண்ணி ஸ்மஸ்தமா 
ப்பதிற்‌ காட்டிலும்‌  வ்யஸ்தமாயிருப்பதே - யுக்ததரமென்‌ 
மண்ணி 'கர்ணாம்ருதை: ஸ்துதிசதை:” என்று திருத்தி விட்‌ 
ரர்கள்‌. நம்முடைய தேசிக க்ரந்தமாலா ஸ்தோத்ராவளீ விபாகப்‌ 
பதிப்பிலும்‌ அப்பாடத்தையே நிவேசித்திருக்கிறோம்‌. ஆனால்‌ அது 
ஆசிரியருகந்தபாடமன்று என்பதை நம்முடைய கோதாஸ்துதி 
வியாக்கியானத்தில்‌ நிரூபணம்‌ செய்திருக்கிறோம்‌. இங்கு 
ஹாரமாகத்‌ தெரிவிக்கிறோம்‌. **கர்ணாம்ருதாநி ஸ்துதிசதாறி 
பியஷாம்‌ தே-கர்ணாம்ருதஸ்துதி சதா: தை: என்று விக்ரஹமாகக்‌ 
கடவது. கர்ணாம்ருதமான ஸ்துதிசதங்களைப்‌ பாடின மற்றையாழ்‌ 
வார்களாலும்‌ (நம்மாழ்வாராலுங்கூட”) அடையப்படாததான அநுக்‌ 
ரஹத்தை இவ்வாழ்வார்‌ பெற்றார்‌ என்பது இங்கு விவக்ஷிதம்‌. 
*இன்கவிபாடும்‌ பரமகவிகளென்று சிறப்பித்துக்‌ கூறப்பட்ட முத. 
லாழ்வார்களுக்கும்‌* *பாலேய்தமிழரிசை காரர்பத்தர்பரவுமாயிரம்‌* 
தொண்டர்க்‌ கமுதுண்ணச்‌ சொன்மாலைகள்‌ சொன்னேன்‌” என்றும்‌ 
சொல்லுகிறபடியே கர்ணாம்ருதஸ்துதி ததிகளைப்பாடின ஈம்மாழ்‌ 
வார்க்கும்‌, மற்றும்‌ இத்தகையரான திருமழிசைப்பிரானுக்கும்‌ குல. 
சேகரப்‌ பெருமாளுக்கும்‌ கிடைக்காததான அநுக்ரஹத்தை ஆண்‌ 
பாள்‌ சூடிக்களைந்த மாலையை யுபஹரித்ததுகாரணமாக இவ்வாழ்‌. 
வார்‌ பெற்றார்‌ என்பதுதான்‌ இன்சுவைமிக்க பொருள்‌. இப்பொரு, 
ராக்கு வ்யஸ்த பாடம்‌ சேராது; ஸமஸ்தமானபாடமே சேரும்‌. 


அது அஸங்கதம்‌, பெரியாழ்வார்‌ திருமொழியில்‌ 
மின்ன னைய நுண்ணிடையார்‌ விரிகுழல்மேல்‌ 
நுழைந்த வண்டு இன்னிசைக்கும்‌ வில்லிபுத்தூரினிதமர்ந்தாய்‌!* 
ன்கிற பாசுரத்தில்‌ ஸூசிதமான இதிஹாஸம்‌ முற்பட்டதே 
யாழியப்‌ பிற்பட்டதன்று. 


7. கோதா ஸ்துதியில்‌ விரோதாபாஸம்‌ அமைந்திருத்தல்‌ 
ஆலங்காரிகர்கள்‌ விரோதாபாஸ மென்றொரு அலங்காரம்‌ 
ஹுவர்கள்‌. சதுரர்களான கவிகளின்‌ வாக்கில்‌ இது நன்கு இடம்‌ 
றும்‌. கீழே விவரித்த “சோணாதரேபி” என்கிற சுலோகத்திலும்‌ 
மிரோதாபாஸம்‌ காணா நின்‌ றதெனினும்‌ “திக்தக்ஷிணாபி? என்கிற 
(தினோராவது சுலோகம்‌ மிகவினிது. மேலெழப்‌ பார்க்குமிடத்து 
பிராதமூள்ளதுபோல்‌ தோன்றி, ஆழ்ந்து பார்க்குமிடத்து 
nttp://acharya.org 


64 அண்ணால்வாமியின்‌ அமுதமொழியாயிரம்‌ 


டட படமா வி த அதல்‌ கடு 
விரோதம்‌ காணாதபடி பேசுவதே விரோதாபாஸ லக்ஷ்யம்‌. இந்த. 
சுலோகம்‌ அங்ஙனே அமைந்துள்ளது. ஆண்டாள்‌ திருவவதரித்தது 
ஸரீவில்லிபுத்தூரில்‌. அவ்வூர்‌ உள்ளது தென்‌ திசையில்‌. அது 
தென்திசையா யிருக்கச்‌ செய்தேயும்‌ வடதிசையாக விருக்கின்ற. 
தென்று விரோதாபாஸாலங்காரம்‌ தோன்ற ஒரு சமத்காரமாக 
அருளிச்‌ செய்கிறார்‌. “உத்தரா?” என்கிற. வடசொல்‌ வட திசையைச்‌ 
சொல்வது போலவே, “சிறந்தது” என்னும்‌ பொருளையும்‌ சொல்வ 
தாதலால்‌ முந்தின பொருளைக்கொண்டு விரோதோத்பாவரமும்‌ , 
பிந்தின பொருளினால்‌, அதற்குப்‌ பரிஹாரமும்‌ உய்த்துணரத்‌ 
தத்தது, ஆண்டாளுடைய திருவவதாரத்தினால்‌ தென்திசை 
மிகவும்‌ சிறந்ததாயிற்று என்றவாறு, அந்தச்‌ சிறப்பை ஸம்ர்த்‌ 
தித்து உத்தரார்த்தம்‌ அருளிச்‌ செய்கிருர்‌--*யத்ரைவ” என்று. 
தொடங்கி, “குடதிசை முடியை வைத்துக்‌ குணதிசை பாதம்‌ 
நீட்டி வடதிசை பின்பு காட்டித்‌ தென்திசையிலங்கை நோக்கி!” 
என்றும்‌ “மன்னுடைய விபீடணற்காய்‌ மதிளிலங்கைத்‌ திசை 
நோக்கி மலர்கண்‌ வைத்த” என்றும்‌ சொல்லுகிறபடியே பெரிய 
பெருமாள்‌ தென்திசை நோக்கிப்‌ பள்ளிகொண்டிருப்பதான த 
விபீஷணாழ்வானைக்‌ கடாக்ஷிப்பதற்காக என்று புராண வரலாறு 
இருந்தாலும்‌, ஆண்டாளுடைய 'திருவவதாரஸ்‌ தலமாகிய ஸ்ரீவில்லி. 
புத்தூரில்‌ அபிநிவேசத்தினால்தான்‌ அத்திசையை நோக்கியிருக்‌ 
கின்றாரென்று கொள்வது சிறக்கும்‌ என்று இங்கு ஆசிரியர்‌ 
திருவுள்ளம்‌ போலும்‌... 


98. கோதாஸ்துதியில்‌ விலக்ஷணமான உல்லேகமொன்று 


எப்ராயேணதேவி ! பவதீவ்யபதேச யோகாத்‌'” என்கிற 
பன்னிரண்டாம்‌. சுலோகத்திலே அற்புதமான உல்லேகமுள்ள து. 
பஞ்சவடியில்‌ இராவணன்‌ பிராட்டியை அபஹரித்துக்கொண்டு 
போகும்போது “ஹம்ஸ: காரண்ட வாகீர்ணாம்‌ வந்தே கோதாவரிம்‌ 
நதீம்‌, க்ஷிப்ரம்‌ ராமாய சம்ஸ்‌ த்வம்‌ ஸீதாம்‌ ஹரதி ராவண!” என்று 
கோதாவரியை நோக்கி “என்னை இராவணன்‌ கவர்ந்து சென்ற 
தாகப்‌ பெருமாளிடம்‌ அறிவிப்பாயாக! என்று வேண்டிக்கொண் 
டாள்‌; அங்ஙனம்‌ வேண்டிக்கொள்ளாவிடி.னும்‌ பெருமாள்‌ பக்கலில்‌ 
அறிவிக்க வேண்டிய முறைமை யிருந்தும்‌, வேண்டிக்கொண்ட. 
பின்பும்‌ அறிவியாதே யொழிந்தது. இது இராவணன்‌ பக்கலில்‌ 
அச்சத்தாலேயாம்‌. யமுனை கம்ஸனுடைய மாளிகையின்கீழே 
பெருகா நின்றதாகையாலே தீயபுந்திக்‌ கஞ்சனுக்கு அஞ்சவேண்டி 
யிருந்தும்‌ அஞ்சாதே “யமுநாம்‌ ௪ அதிகம்பீராம்‌ நாநாவர்த்தஜஷா 
குலாம்‌ வஸுதேவோ வஹர்க்ருஷ்ணம்‌ ஜாநுமாத்ரேதகோ யயெள? 
என்னும்படி முழங்காலளவாகத்‌ தன்னை வற்றிக்‌ கொடுத்தது. 


htp://acharya.org 


முதல்‌ நூறு 65 


ஆதலால்‌ அது * தூய பெருநீர்‌ யமுனை * என்று கோதை குலாவிக்‌. 
கூறப்பெற்றது. அங்ஙனம்‌ கிஞ்சித்கரிக்கும்படியான பாக்கியத்தை 
கோதாவரி இழந்தமையால்‌ அபரிசுத்தியே இதற்கு உண்டரயிற்று. 
அரத அசுத்தி தொலைந்து தரய்மை பெறுதற்காக. அந்தக்‌ கோதா 
வரி தவம்‌ யுரிந்ததாகவும்‌, தவத்தினால்‌ ப்ரஸக்ஈமான தேவதை. 
ஒப்புயர்வற்ற தூய்மையை வரமாக ௮ 'நுக்ரஹித்ததாகவும்‌ புராண 
வரலாறு உள்ளது. அவ்வளவு தூய்மை அதற்கு உண்டானதற்கு. 
உண்மையில்‌ யாது காரணமென்னில்‌ “கோதா? என்கிற திருகாமத்‌. 
தைத்‌ தன்னுடைய நாமத்தில்‌ ஏகதேசமாக வஹிக்கச்‌ பெற்றிருப்‌ 
பதுவே காரணமாகும்‌ என்று ஸ்வாமி சமத்காரம்‌ பொலிய உத்ப்‌ 
ரக்ஷிக்கிறபடி.. 


99, கோதாஸ்துதியில்‌ சாஸ்த்ரார்த்தஸந்தர்‌ சனம்‌ 


“ரங்கேச்வரஸ்ய தவச ப்ரணயா நுபந்தா த்‌: என்னுமிருபத்‌. 
தோராம்‌ சுலோகத்தில்‌ ஒரு விலக்ஷணமான சாஸ்த்ரார்த்தம்‌ அவ 
ஸீலையாகக்‌ காட்டப்படுகிறது. இந்த சுலோகத்திற்‌ சொல்லப்‌ 
படுவதாவது: விவாஹ காலங்களில்‌ தம்பதிகளுக்கு மாலை மாற்றுதல்‌ 
நடைபெறும்‌ முறைமையின்படியே ஆண்டாளுடைய திருக்கல்யா 
ணத்திலும்‌ நடைபெறக்‌ குறையில்லையே; அக்காலத்தில்‌ குழாங்‌ 
கூடிக்‌ கண்டுகளிக்கப்‌ பலர்‌ திரள்வர்களே, அந்தத்‌ திரளில்‌ ரஸி 
கராயிருப்பார்‌ வாளா விருக்ககில்லாமல்‌ தம்தம்‌ நெஞ்சில்‌ தோற்றிய 
வாறு சொல்லுவர்கள்‌. இராமனுக்கும்‌ ஸிதைக்கும்‌ திருமணம்‌ 
நடந்த காலத்தில்‌ “நம்பியைக்‌ காண ஈங்கைக்கு ஆயிரநயனம்‌ 
வேண்டும்‌” என்று சிலர்‌ கூறின தாகவும்‌, “கொம்பிணைக்‌ காணும்‌ 
தோறும்‌ குரிசிற்கு மன்னதேயாம்‌!” என்று சிலர்‌ கூறின தாகவும்‌ 
கம்பர்‌ பேசினாரன்றோ, அப்படியே இங்கும்‌ எம்பெருமானைத்‌. தாழ்த்தி 
ஆண்டாளை உயர்த்திப்‌ பேசுவாரும்‌, ஆண்டாளைத தாழ்த்தி எம்‌ 
பெருமானை உயர்த்திப்‌ பேசுவாரும்‌, இருவரும்‌ ஏற்றத்‌ தாழ்வின்‌ 
நியே ஸமமாகவே விளங்குகின்றனர்‌ என்று பேசுவாருமாய்‌ 
இங்ஙனே பேச்சுக்கள்‌ அதிகரித்துப்‌ பேரொலி யுண்டாயிற்று 
என்பதாம்‌. எம்பெருமானையும்‌ பிராட்டீயையும்‌ அதுபவிக்கின்ற. 
ஆசாரியர்கள்‌ மேற்குறித்த மூவகையான பேச்சுக்களையும்‌. தமது. 
திவ்யக்ரந்தங்களிற்‌ பேசியுள்ளார்கள்‌. எம்பெருமானுக்கு சேஷித்வ 
மும்‌ பிராட்டிக்கு சேஷத்வமும்‌, அப்படியே எம்பெருமானுக்கு ஸகல 
ஐகத்பதித்வப்ரயுக்தமான ஏற்றமும்‌, பிராட்டிக்கு பத்நீத்வப்ரயுக்த 
மான தாழ்வும்‌ அபலபிக்க வொண்ணாதவை. ஆகவிப்படி சாஸ்த்‌ 
ரியமான ஏற்றத்தாழ்வு இருக்கச்‌ செய்தேயும்‌, ஒரு அபிமாந விசே 
ஒூத்தினால்‌ “ஜ்ஞாநீது ஆத்மைவ மே மதம்‌?” என்று எம்பெருமானும்‌ 
சொல்லி வைத்த கணக்கிலே, பிராட்டியை உயர்த்தியும்‌ எம்பெரு 

க்‌. 


http:/facharya.org 


66 அண்ணாஸ்வாமியின்‌ அமுதமொழியாயிரம்‌ 


உட டப ப ப ப்ப்டபியவவய பவனி வலய ையயவையககைய ம்‌ 
மானைத்‌ தாழ்த்தியும்‌--இருவரையும்‌ ஸமதுலையிலே வைத்தும்‌ 
ஆசார்யர்கள்‌ ரஸமயமாக அருளிச்‌ செய்வதுண்டு. பட்டர்‌ 
ஸ்ரீகுணரத்௩ கோசத்தில்‌ எத்ரியம்‌ த்வத்தோப்யுச்சைர்‌ வயமிஹ 
பணாம:” என்றும்‌, “தவ ஸ்பர்சாதீசம்‌ ஸ்ப்ருசதி கமலே. மங்கலபதம்‌'* 
என்றும்‌ அருளிச்‌ செய்தவை ப்ரஸித்தம்‌. எம்பெருமானும்‌ மோகேஷோ 
பாயம்‌, பிராட்டியும்‌ மோசேஷோபாயம்‌ என்று ஸமமாகச்‌ சிலர்‌ சொல்‌ 
லுவதும்‌ ப்ரஸித்தம்‌. இப்புடைகளிலே ஆண்டாள்‌. திருக்கல்யா 
ணத்திலும்‌ ரஸிகர்களுள்‌ பிரியமான பேச்சு பலவிதமாக நிகழ்கின்ற. 
தாம்‌. “இப்பெருமானுக்கு எங்களுடைய ஆண்டாள்‌ தேவியாக 
வாய்க்காவிடில்‌ இவனுடைய புருஷோத்தமத்வம்‌ காசுக்கு உத 
வுமோ?” என்று பெண்‌ வகுப்பினர்‌ பேசுவர்‌; உங்களுடைய 
ஆண்டாளுக்கு எங்கள்‌ பெருமான்‌ மணாவாளனாக வாய்க்காவிடில்‌ 
*கோங்கலரும்‌ பொழில்‌ மாலிருஞ்சோலையிற்‌ கொன்றைகள்‌ மேல்‌ 
தூங்கு பொன்‌ மாலைகளோடுடனாய்‌ நின்று தரங்குகின்றேன்‌' 
என்று இவள்‌ தானே சொல்லிக்கொண்டபடி இவள்‌ உபயோக 
மற்றவளாக ஆய்விடுவளன்றோ” என்று பேசுவர்‌ மணமகன்‌ வகுப்‌ 
பினர்‌. இரு வகுப்பிலும்‌ சேராத தடஸ்தர்கள்‌ “ஏற்றத்‌ தாழ்வு பேசு 
வகில்‌ நமக்கென்ன யோக்கியதை?” என்று கொண்டு இருவரையும்‌ 
பற்றி ஸமமாகப்‌ புகழ்ந்து பேசுவர்கள்‌; ஆனால்‌ ஸமமாகப்‌ பேசுகிற 
வார்த்தை எடுபடாது, ஏற்றத்‌ தாழ்வான வார்த்தையில்‌ கக்ஷி ப்ரதி 
கக்ஷிகள்‌ விரைவில்‌ மலிந்து பெரிய இரைச்சலாக ஆய்விடும்‌. அது 
“த்ரிலோகீம்‌ வாசாலயந்தி'' என்பதனால்‌ காட்டப்பட்டது, தம்பதி 
களுள்‌ ஒரு வ்யக்தியினிடத்திலும்‌ சிறிதும்‌ விரோத மின்றியே 
இவை விநோத வார்த்தைகளே என்பதை “ரிகா?” என்ற அழகிய 
சொல்லால்‌ ஸூசிப்பித்தருளினார்‌. இதில்‌ காட்டிய ங்யூராதிகத்வ 
ஸமத்வங்கள்‌' மூன்றும்‌. சாஸ்த்ரார்த்தங்களே யென்க. 
100, கோதாஸ்துதியில்‌ அதிலலித வாக்விந்யாஸம்‌ 

“பதாநாம்‌ ஸெளப்ராத்ராத்‌. அநிமிஷநிஷேவ்யம்‌ ச்ரவணயோ;”* 
என்று பட்டரருளிச்‌ செய்தபடி செவிக்கினிய செஞ்சொல்‌ வாய்த்‌ 
திருப்பது மிகப்‌ பெரிய விசேஷம்‌. இந்த ஸ்துதியில்‌ எல்லா ச்லோகங்‌ 
களுமே செவிக்கினியவை யெனினும்‌. 

“சதமகமணிநீலா சாருகல்ஹாரஹஸ்தா, 

ஸ்.த௩பர நமிதாங்கீ ஸாந்த்ரவா த்ஸல்யஸிந்து:. 
அலகவிநிஹிதாபிஸ்‌ ஸ்ரக்பிராக்ருஷ்டநாதா 
விலஸது ஹ்ருதி கோதா விஷ்ணுசித்தாத்மஜா ௩£”? 

என்கிற இருபத்தெட்டாம்‌ சுலோகம்‌ மிகவும்‌ செவிக்கினிது. ன்‌ 

அண்ணாஸ்வாமியின்‌ அமுதமொழியாயிரத்தில்‌ 

முதல்‌ நூறு முற்றிற்று. 


http:/facharya.org 


ஹீ: 
அண்ணாஸ்வாமியின்‌ அமுதமொழியாயிரத்தில்‌ 
இரண்டாவது நூறு 
[நீ லோகாசார்யஸம்ப்ரதாய ஸாரார்த்தங்கள்‌] 
101, ராமாநுஜ தர்சனத்‌ திறவுகோல்‌ 
விசிஷ்டாத்வைத ஸித்தாந்தத்திற்கு ஒரு திறவுகோலும்‌, லோகா 
சார்ய ஸித்தாந்தத்திற்கு ஒரு திறவுகோலும்‌ முக்கியமாகத்‌ தெரிந்து 
கொள்ளத்தக்கவை. “*சரீராத்மபாவம்‌!'? என்பது விசிஷ்டாத்வைத 
ஸித்தாந்தத்‌ திறவுகோல்‌ “ஸர்வேச்வரன்‌ ஸகல சேதநா சேதஈங்‌ 
களையும்‌ சரீரமாகக்‌ கொண்டவன்‌” என்கிற உண்மையைச்‌ செவ்வனே 
தெரிந்துகொள்ளும்‌ வேதாந்திக்கு ஸகல உபநிஷத்‌ வாக்யங்களும்‌ 
எளிதாக அந்வயித்துவிடும்‌. ஒன்றிலும்‌ ஒரு அவத்யமும்‌ தோன்ற. 
மாட்டாது--என்பது சீரியதோர்‌ கொள்கை. இதை ஈன்கு தெரிந்து 
கொண்ட வித்வான்‌ முன்னிலையில்‌ எந்த மதாந்தரஸ்தனும்‌ பங்க 
மடைந்தே தீர்வன்‌ என்கிறார்‌ ஸ்ரீ வேதாந்ததேசிகன்‌... “யத்யேதம்‌ 
யதிஸார்வபெளமகதிகம்‌”' இத்யாதியான ஸ்ரீமத்‌ ரஹஸ்யத்ரயஸார 
சீலோகத்தினால்‌. அதைப்‌ பெரியாரிடம்‌ கேட்டுணர்வது. 
102. லோகாசார்ய ஸித்தாந்தத்‌ திறவுகோல்‌ 
அதுபோல, “எந்த விதத்திலும்‌ எம்பெருமானுடைய பெருமையி 
லேயே முழுரோக்கு” என்பதே லோகாசார்ய ஸித்தாந்கத்தின்‌ ஸாரம்‌ 
என்று தெரிக்துகொள்ளவேண்டும்‌. இதுவே இந்த ஸம்பிரதாயத்‌ 
திற்குத்‌ திறவுகோல்‌. இதர ஸம்ப்ரதாயத்தில்‌ சேத௩கருமங்களுக்கே 
ஆதிக்யம்‌' தெரியவரும்‌. இந்த ஸம்ப்ரதாயத்தில்‌ அப்படியன்‌ றிக்கே 
ஸர்வேச்வரணுடைய க்ருஷிக்கேஸர்வாக்மமா ஆதிக்யம்‌ காணும்‌ 
இதனை ஈன்கு தெளிவிக்கின்றேன்‌. இந்த, ஸம்ப்ரதாயஸ்தர்கள்‌ 
“ஒருதடவை நமஸ்காரம்‌” செய்வதென்றும்‌ பிறர்‌ “பலதடவை 
நமஸ்காரம்‌”? செய்வதென்றும்‌ காண்கின்றது. பகவானை ௩மஸ்கரிப்ப 
தென்பது மிகச்‌ சிறந்ததொரு காரியமே. இதனை ஒருதடவைக்குப்‌ 
லதடவையாகச்‌ செய்தால்‌ நல்லதல்லவென்று' யாரேனும்‌ நினைக்க 
வபுமோ ? நமஸ்கரிப்பவனுடைய கரணக்ராமமும்‌ கருதார்த்தமாய்‌, 
ரிக்கப்படுபவனான எம்பெருமானுடைய திருவுள்ளமும்‌ ஸாப்ர 


Ah 


முடி. “தற்கு உறுப்பான காரியமன்றோ இது. அப்படியிருக்க, 

மஸ்கஃ கான்‌ நமஸ்காரம்‌ செய்ய வேணுமென்று ஒரு விரதமாகக்‌ 

ஸந்கமாவ, வேண்டிய அவசியம்‌ என்ன? என்று ஒவ்வொரு 

முருதடவைட ந சங்கை தோன்றும்‌. 

கொண்டிருக்க. “ஜில்‌ ists 

விவேகிக்கும்‌ இந்‌, தனைத்‌ திருவுள்ளம்‌ 

103. நமஸ்காரத்‌, "ர்த்தால்‌ நாம்‌ எத்தனை தடவை நமஸ்கரித்‌ 
நமஸ்கார விஷய, ஈமானைப்‌ பார்த்தால்‌ ஒரு தடவை நமஸ்‌ 


கேண்மின்‌. ௩ம்மைப்‌ பா. 
நாலும்‌ போராது. எம்பெரு 


http:/facharya.org 


8 இண்ணாஸ்வாமியின்‌ அமுதமொழியாயிரம்‌ 


ர ச ய பம அ அய ப அவையாவன யாய வயையாவானையாயைய யானா 
கரிப்பதும்‌ மிகையாகும்‌. அப்பெருமான்‌ கீதை முதலியவற்றில்‌ 
தன்னை அல்ப ஸந்துஷ்டனாகச்‌ சொல்லிக்கொள்ளுகிறான்‌. “பத்ரம்‌ 
புஷ்பம்‌ பலம்‌ தோயம்‌!” இத்யாதிகள்‌ அவனுடைய அமுத மொழி 
களாகக்‌ காண்கின்றன. தேவதாந்தரங்கள்‌ மிகவும்‌ சிரமப்பட்டு 
ஆராதிக்கப்படவேண்டியவை யென்றும்‌, எம்பெருமான்‌ ஆரா 
தனைக்கு மிக எளியன்‌ என்றும்‌ பிரஸித்தம்‌. ஆழ்வார்கள்‌ அவனு 
டைய பெருமையைப்‌ பேசுமிடத்து தொழுது மாமலர்‌ நீர்சுடர்‌ 
தூபங்கொண்டு எழுதுமென்னுமிது மிகையாதலின்‌” என்றும்‌, 
“டுதாழக்‌ கருதுவதே துணிவது தே” என்றும்‌ இப்‌ புடைகளிலே 
அருளிச்செய்கிறார்கள்‌. ' 


104, பூயிஷ்டாம்‌ தே நமஉக்திம்‌ விதேம 


இந்த உபஙிஷத்‌ வாக்யத்திற்கு “தே பூயிஷ்டாம்‌ நமஉக்திம்‌ 
விதேம” என்று அக்வயம்‌ காட்டி '௩ம: என்று வாயினாற்‌ சொல்லுவ 
தும்‌ எம்பெருமான்‌ திருவுள்ளத்தாலே மிகக்‌ கனத்ததாகும்‌' என்று 
௩ம்‌ பூருவர்கள்‌ அர்த்தம்‌ செய்தருளுகிறார்கள்‌. பட்டர்‌ **அஞ்ஜலிபரம்‌ 
வஹதே” என்கிறார்‌. நாம்‌ ஒரு அஞ்சலி செய்துவிட்டாலும்‌ அது 
அத்தலைக்குப்‌ பெரிய பளுவாகத்‌ தோன்றுமென்பதை நன்கு காட்டு 
கின்றார்‌. ஆகவே ஆராதனைக்கு. எளியனான எம்பெருமான்‌ முன்னிலை 
யில்‌ நாம்‌ பலகால்‌ விழுந்தெழுந்தால்‌ அவன்‌ திருவுள்ளம்‌ என்னா. 
குமோ? நம்மையும்‌ தேவதாந்தரங்களைப்போலேகினை த்துவிட்‌ டார்கள்‌ 
போலும்‌ !' என்று அவன்‌ திருவுள்ளம்‌ புண்படலாகுமோ என்னவோ 
வென்று அஞ்சி, “ஆராதனைக்‌ கெளியன்‌? என்கிற அவனுடைய 
பெருமைக்குக்‌ குறைவு வாராதபடி. நடந்து கொள்வோமென்றே 
நமஸ்காரத்தில்‌ ஆவ்ருத்தி ஸஹிக்கப்படவில்லை. 


105, நம்முடைய முக்கியமான குறிக்கோள்‌ 


நாம்‌ சேதநராகப்‌ பிறந்திருக்கிற வாசிக்கு ஏதோ சைதக்ய கார்ய 
மாக ஸ்வல்பம்‌ செய்யக்‌ கடமைப்பட்டிருக்கிறோம்‌ ; இது கார்யகரமே 
யன்று; அவன்‌ திருவுள்ளத்திலிரக்கமே கார்யகரம்‌; அது நம்முடைய 
ஆகிஞ்சர்யமும்‌ அறர்யகதித்வமுமடியாக விளையக்கூடியது; ஆகிஞ்‌ 
சற்யத்துக்கு எதிராக அதிக ப்ரவ்ருத்திகளைக்‌ காட்டினோமாகில்‌ நாம்‌ 
ஏதோ உபாயா, 'நுஷ்டாறம்‌ செய்கிறோமாகத்‌ திருவுள்ளம்பற்றி 
எம்பெருமான்‌ கைவாங்கி நிற்க நேரும்‌ ; அப்படி அவன்‌ உதாஸீநனா 
கைக்கு நாம்‌ அவகாசம்‌ கொடுக்கலாகாது என்பதே முக்கியமான 
குறிக்கோள்‌. 

htip://acharya.org 


இரண்டாவது நூறு 


106. கருவிலே ஊறின அத்யவஸாயம்‌ 

உபாயாநுஷ்டானங்கள்‌ செய்யும்படி அவனே சாஸ்த்ரங்களில. 
விதித்திருக்கும்போது அவற்றை யதேஷ்டமாக நாம்‌ செய்தா 
லென்ன? செய்யவேண்டியதுதானே என்று பிறர்‌ நினைக்கலாம்‌. 
தென்னாசார்யர்கள்‌ அங்ஙனம்‌ நினைப்பவர்களல்லர்‌, “*நெறிகாட்டி, 
ரீக்குதியோ?” என்று நம்மாழ்வார்‌ அருளிச்செய்தபடி, தன்னைவிட்டு 
நீக்குவதற்காக (நம்மை ஈன்கு சோதிப்பதற்காக) அவன்‌ காட்டின 
வழிகளிலே நாம்‌ கிடந்து துவளலாகாது ; “காம்பறத்தலைசிரைத்து 
உன்‌ கடைத்தலை யிருந்து வாழுஞ்‌ சோம்பரை யுகத்திபோலும்‌. 
ஆழ்புனலரங்கத்தானே” என்று தொண்டரடிப்பொடியாழ்வாரருளிச்‌ 
செய்தபடி. திண்ணிதான அத்யவஸாயங்‌ கொண்டிருப்பதே 
உற்றது--என்கிற உறுதி தென்னாசார்யர்களின்‌ கருவிலேயே 
ஊறிக்கிடப்பதாகும்‌. 


107, 108. நம்பிள்ளை ஸூக்திகளிரண்டு 
நம்பிள்ளையினுடைய திவ்ய ஸூக்திகளிலே இரண்டு ஸக்திகளை: 
இங்கெடுத்துக்காட்டி. இவ்விஷயத்தை நெஞ்சில்‌ பதிய வைக்கின்‌ 
பிறன்‌.(1)திருவாய்மொழியில்‌' *பத்துடையடியவர்க்‌ கெளியவன்‌ பிறர்‌. 
ளுக்கு “அரிய வித்தகன்‌” என்ற விடத்து ஈட்டில்‌--*ஈம்முடைய 
ர்கள்‌ எம்பெருமானையே உபாயமாகப்‌ பற்றாநிற்க, அல்லாதார்‌ 
(சேத க்ரியாகலாபங்களைப்‌ பற்றுகிறாப்போலேயிறே துர்யோத 
ன்‌ நிலை? என்றுள்ளது. இதனால்‌ நம்முடையவர்கள்படியும்‌ அல்லா 
ஈர்படியும்‌ அறியத்தக்கது, (2) மேலே அந்தப்‌ பதிகத்திற்கு அடுத்த 
திகத்திலே (1-4-7) “என்‌ பிழைத்தாள்‌ திருவடியின்‌ தகவினுக்கு!! 
ன்ற விடத்து ஈட்டில்‌--*தேவரீர்‌ க்ருபைக்குத்‌ தண்ணீர்த்‌ துரும்‌ 
ஈக ஏதேனும்‌ ப்ரத௯ஷிண ஈமஸ்காராதிகள்‌ பண்ணிற்றுண்டோ 
வன்று நம்பிள்ளை யருளிச்செய்யும்படி?' என்றுள்ளது. இந்த 
ர்‌ வேணும்‌, எம்பெருமானிட த்தில்‌ 


. “நாங்கள்‌ ஏதேனும்‌ ப்ரதக்ஷிண ஈமஸ்காராதிகள்‌ செய்து 
டதாக எண்ணி உபேச்ஷித்திருக்கிறீரா வென்று கேளுங்கோள்‌” 
ன்பதாக நம்பிள்ளை விவரணம்‌ செய்தருளுகிறார்‌. இதனால்‌ ப்ர 
[ஸா ஈமஸ்காராதிகள்‌ செய்வது எம்பெருமானுடைய க்ருபைக்கு 
'திபந்தகம்‌ என்‌. று ஸ்பஷ்டமாக விளங்குகின்றது. இப்படி யருளிச்‌ 
ய்திருக்கிற நம்பிள்ளை பகவத்ஸந்கிதியில்‌ ப்ர தக்ஷிண ஈமஸ்காராதி 
ர்‌ செய்திருக்கமாட்டாரா? செய்திலர்‌என்றால்‌ இதை யாரேனும்‌ 
முடியுமா? அது சாஸ்த்ரார்த்தநதானாகுமா? எதற்காக இங்ஙனே 
htip://acharya.org 


70 அண்ணாஸ்வாமியின்‌ அமுதமொழியாயிரம்‌ 

நம்பிள்ளை யருளிச்செய்தார்‌ 2 என்று. விவேகிகள்‌ விமர்சிக்கவேண்டு 
மன்றோ? விமர்சித்தால்‌, அதிசுப்ரவ்ருத்தி அவத்யமென்றதாகத்‌ 
தேறு மத்தனை போக்கி ப்ரதக்ஷிண நமஸ்காரங்கள்‌ செய்வது பால 
மென்றதாகாது. 


109. “தான்பின்னும்நேரோதனவொன்று நேர்ந்தான்‌” 
சிறிய திருமடலில்‌, “செங்குறிஞ்சித்‌ தாரார்‌ நறுமாலைச்‌ சாத்தற்‌ 
குத்‌ தான்‌ பின்னும்‌ கேராதனவொன்று நேர்க்தாள்‌”' என்றவிடத்துப்‌ 
பொயவாச்சான்‌ பிள்ளையின்‌ வியாக்கியான ஸ்ரீஸலக்தியையும்‌ 
சேர்த்து முன்னேகாட்டிய நம்பிள்ளை ஸ்ரீஸூக்திக்கு அர்த்தம்‌ 
செய்யுமளவில்‌ தென்னாசார்யர்களின்‌ திருவுள்ளம்‌ நன்கு. புலப்படும்‌. 
உபாயகோடியில்‌ எள்ளளவும்‌ அற்வயியாமல்‌ ஸ்வரூபத்தளவிலே. 
நிற்கும்படி சில செய்வதே உற்றது; எதையேனும்‌ அதிகப்படியாகச்‌ 
செய்தால்‌ அது உபாயகோடியிலே அக்வயித்து ஆகிஞ்சற்யத்தைக்‌. 
குலைத்து எம்பெருமானுடைய திருவருளுக்கு இடையூறாக நிற்குங்‌ 
கொல்‌! என்கிற அதிசங்கை இவர்களுக்கு உள்ளதென்னுமிடம்‌ 
விளங்காகின்‌ றது. எந்த விஷயத்திலும்‌ சாஸ்த்ரங்கள்‌ ஒரு வழியையே 
காட்டமாட்டா! பல வழிகளையும்‌ காட்டி. நிற்கும்‌. ஒவ்வொரு 
அதிகாரிகள்‌ ஓவ்வொரு வழியைப்‌ பற்றி நிற்பது ஸஹஜம்‌, 


110, ஸக்ருத்ப்ரமைத்தில்‌ தோன்றும்‌ ஒரு சங்கை 

கீழே விவரித்தபடி லோகாசார்யஸம்ப்ரதாயஸ்தர்கள்‌ ஒரு தடவை 
நமஸ்கரிப்ப தென்றுள்ள து: “பலமுறை நமஸ்காரம்‌ செய்வதனால்‌ 
ய்ரத்யவாய முண்டோ? பகவத்‌ பாகவத விஷயங்களில்‌ ஒரு 
தடவைக்குப்‌ பல தடவையாக ஈமஸ்கரிப்பதனால்‌ ஸ்வரூபம்‌ நிறம்‌ 
பெறுமே யல்லது. கெட்டுப்போய்‌ விடாதே: ஆகவே ஒரு. தடவையே 
நமஸ்கரிக்க: வேணுமென்று ஒரு நிபந்தனை கொள்ளவேண்டுமோ ? 
பல தடவை ஈமஸ்கரிக்கக்கூடாதென்றுசாஸ்த்ரம்‌ மறுத்திருப்பதாகத்‌. 
தெரியவில்லையே. தேஹத்தில்‌ சக்தியற்றவர்கள்‌ ஒரு தடவையோ 
அரை தடவையோ ஈமஸ்கரிக்கட்டும்‌ ; சக்தியும்‌ உத்ஸாஹமுமுள்ள' 
வர்கள்‌ பலமுறை ஈமஸ்கரித்தால்‌ அதைக்‌ குற்றமாகக்‌ கொள்ளும்படி. 
ஒரு ஸம்ப்ரதாயம்‌ இருக்கத்தகுமோ உ என்‌ றிங்ஙனேயொரு சங்கை 
தோன்றக்‌ கூடியதுண்டு. 


111, தோன்றின சங்கைக்குப்‌ பரிஹாரம்‌ 

இதில்‌ ஈம்‌ ஆசாரியர்களின்‌ 'இருவுள்ளத்தை விளங்கவுரைக்கி 
ரோம்‌ கேண்மின்‌. எந்த விஷயத்திலும்‌ சாஸ்த்ரங்களின்‌ போக்கு 
பலவகைப்பட்டிருக்கும்‌, “மறைப்பாற்‌ கடலைத்‌ திருமாவின்‌ மந்தரத்‌ 


காற்‌ கடைந்து” என்னு! ரல்‌ ஞூற்கடல்களை நன்கு கடைந்து. 


இரண்டாவது நூறு 71 


நுண்பொருள்களைக்‌ கடைப்பிடித்துப்‌ பரமாசாரியர்கள்‌ காட்டி. 
யருளின அனுஷ்டானமே பரம சாஸ்த்ரம்‌. ஸக்ருத்‌ ப்ரணாம விஷயத்‌. 
நில்‌ என்ன நுண்பொருள்‌ காணலாகும்‌ ? என்னில்‌; கேண்மின்‌. 
நமஸ்காரத்தின்‌ ப்ரயோஜனம்‌ என்ன? என்பதை முந்துற முன்னம்‌. 
விமர்சிப்போம்‌, **ஈந்த்ருநந்தவ்யயாவோயம்‌ ந ப்ரயோஜாபூர்வக :, 
நீசோச்சயோஸ்‌ ஸ்வபாவோயம்‌ ருந்த்ருநந்தவ்யதாத்மக:”' - என்று. 
அஹிர்ப்புத்ந்யஸம்ஹிதையிலுள்ள வசனத்தை தேசிகன்‌ முதலானார்‌ 
களும்‌ எடுத்துக்‌ காட்டியுள்ளார்கள்‌. பெரியாரைக்‌ கண்டால்‌ சிறியார்‌, 
தங்களுடைய சிறுமைக்கும்‌ எதிர்த்தலையின்‌ பெருமைக்கும்‌ ப்ரதர்சக 
மாக நமஸ்காரம்‌ செய்யவேணு மென்றது, வேறொரு ப்ரயோஜு௩மும்‌ 
இதற்கில்லை யென்றும்‌ சொல்லிற்று, ஒருகால்‌ தொழுத மாத்திரத்தி 
மால்‌ ஸ்வநிகர்ஷமும்‌ பரோத்கர்ஷமும்‌ ப்ரதர்சிதமாயிற்று, பலகால்‌ 
தொழவேணு மென்கிற நிர்ப்பந்தத்திற்கு ப்ரஸக்தியில்லை. 


112. சாஸ்த்ரவசனங்களின்‌ விமர்சம்‌ 


சாஸ்த்ரங்களில்‌, ஒற்றைக்‌ கையால்‌ நமஸ்கரிப்பது அபசாரம்‌, 
ஒரு ப்ரதக்ஷிணம்‌ பண்ணுகை அபசாரம்‌ என்று சொல்லியிருப்பது 
போல ஒருமுறை ஈமஸ்கரிப்பது அபசாரம்‌ என்று சொல்லப்பட. 
வில்லை, “ஏகே பாணிநா யஸ்‌ து ப்ரணமேதி புருஷோத்தமம்‌, 
ந்யாய்யஸ்‌ தஸ்ய கரச்சேத இதி வேதவிதோ விது!” என்றும்‌, 
**ஏகஹஸ்தப்ரணாமச்ச ஏகஞ்சாபி ப்ரதக்ஷிணம்‌” என்றும்‌ இத்தகைய 
ப்ரமாணங்களையே ஸ்தோத்ர பாஷ்யாதிகளில்‌ ஸ்ரீ தேசிகாதிகள்‌ 
உ. தாஹரிக்கக்‌ காண்கிறோம்‌. ஏகப்ரணாமத்தை நிஷேதிக்கும்‌ வசனம்‌ 
காண்பரிது. அப்படியொரு வசனம்‌ கிடைத்தால்‌ அது தேவதாந்தர 
விஷயமாயிருக்கும்‌. 


113. ஸ்ரீ வைகுண்டகத்யஸூத்தியின்‌ பொருள்‌ 
எம்பெருமானார்‌ ஸ்ரீவைகுண்ட கத்யத்தில்‌ “ப்ரணம்ய உத்தா 
யோத்தாய பு; புக :ப்ரணம்ய” [தொழுது எழுந்தெழுந்து மீண்டும்‌. 
மீண்டும்‌ தொழுது] என்‌ றருளிச்‌ செய்திருக்கும்‌ விஷயத்தில்‌ தெளிவு. 
விறப்பிக்கிறோம்‌. இங்கு “ப்ரணம்ய உத்தாயோத்தாய புக: பு௩: ப்ர 
ம்ய” என்றது ஓரிடத்திலேயே இருந்துகொண்டு பலமுறை ஈ௩மஸ்‌. 
கரிப்பதைச்‌ சொல்லுவதன்று. அந்த வாக்கியத்திற்கு முன்னே 
“தூராதேவ”' என்றருளிச்‌ செய்திருப்பதனால்‌, எம்பெருமானைக்‌ 
கிட்டுமளவும்‌ காலால்‌ நடந்துசெல்லாமல்‌ தெண்டனிட்டுக்கொண்டே 
வழியைக்‌ கடந்து ஸ்ரீம்‌ நாராயணனை அணுகுவதாகவே அங்குப்‌ 
ஏிபாருள்படும்‌. இக்காலத்தில்‌ இந்நிலத்தில்‌ அஸக்ருத்‌ ப்ரணாமகர்த்‌ 
நாச்கள்‌ செய்வது போன்ற செயல்‌ அங்கு விவக்ஷிதமன்று, தெண்‌ 
டன்‌ ஸமர்ப்பித்துதகொண்டே. போய்‌ வழியைக்கடந்து எம்பெரு 


http://acharya.org 


72 அண்ணாஸ்வாமியின்‌ அமுதமொழியாயிரம்‌ 


மானைக்‌ கிட்டினபிறகு அங்கு ஒரே தடவை ஈ௩மஸ்கரிப்பதென்னுமது ' 
அவ்விடத்திலேயே அடுத்தபடியாகச்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
“யாசமாந: ப்ரணம்ய ஆத்மாகம்‌ பகவதே நிவேதயேத்‌?” என்று அந்த 
வாக்யஸமாப்தியுள்ளது காண்க. இங்ஙனமல்லாமல்‌ ஓரிடத்திலேயே 
நின்றுகொண்டு பலமுறை தொழுவதைத்தான்‌ “£உத்தாயோத்தாய। 
புந: புந: ப்ரணம்ய:” என்கிற வாக்கியம்‌ சொல்லுகிறதென்று 
கொண்டாலும்‌ குறையொன்றுமில்லை. **ந சாஸ்த்ரம்‌ நைவ ௪ க்ரம??* 
என்கிற ரீதியிலே நூல்வரம்புக்கு அடங்காத அவ்விபூதியிலே 
நிகழுமது கொண்டு என்ன ஸாதிக்கலாகும்‌ ? 


114. நித்யக்ரந்தஸகக்தி வீளக்கம்‌ 

இங்கிலத்தில்‌ நம்பூரூவாசார்யர்களின்‌ அநுஷ்டானம்‌ ஸக்ருத்‌ 
ப்ரணாமமே யென்பதை அந்த எம்பெருமானார்‌ தாமே ஸ்பஷ்டமாகக 
காட்டியுள்ளபடி. பாரீர்‌. அவ்வாசிரியர்‌ திருவாராதனக்ரம மருளிச்‌ 
செய்கிற நித்யக்ரந்தத்தில்‌--*ஆராதநாபிமுகோ பவ : இதி மூலமந்த்‌ 
ரேண ப்ரார்த்த்ய தண்டவத்‌ ப்ரணம்ய உத்தாய” என்‌.றருளிச்‌ செய்‌ 
திருப்பது ப்ரஸித்தமிறே. இது கொண்டு ஸ்ரீவைகுண்டகத்யஸ்ரீஸ ஐக்‌. 
தியின்‌ பொருளை நாம்‌ விவரித்தபடியே தெளிய ப்ராப்தம்‌, 


115, நமோ நம: நமோ நம : 

ஸ்தோத்ர ரத்ன த்தில்‌ இருபத்தோராம்‌ ச்லோகத்தில்‌ (நமோ ஈம; 
நமோ ஈம: என்று பலகால்‌ அருளிச்செய்திருப்பதை ஸமந்வயப்‌ 
படுத்தத்‌ திருவுள்ளம்‌ பற்றிய தேசிகன்‌ அவ்விடத்து (ஸ்தோத்ர) 
பாஷ்யத்தில்‌, “ப்ரசம்ஸாயாம்‌ ப்ரதிஜ்ஞாயாம்‌ ப்ரலாபே தர்ஜநேபிச, 
யயே ச விஜயேசைவ பெளந;புந்யம்‌அலங்க்ருதி:'” என்கிறவொரு 
ச்லோகத்தை யெடுத்துக்‌ காட்டியுள்ளார்‌. இந்த ச்லோகத்தின்‌ 
பொருளாவது: ஸ்தோத்ரம்‌ செய்தல்‌, ப்ரதிஜ்ஞை செய்தல்‌, அழுதல்‌, 
வெருட்டுதல்‌, அச்சந்தோற்றச்‌ சொல்லுதல்‌, வெற்றி தோற்றச்‌ 
சொல்லுதல்‌ முதலிய ஸந்தர்ப்பங்களில்‌ ஒரு சொல்லையே அடுத்‌ 
தடுத்துச்‌ சொல்வதான து ஒருவகையான அலங்காரமாகும்‌ என்பது 
இந்த ச்லோகத்தின்‌ பொருள்‌. உலகத்தில்‌ இதை நாம்‌ நன்றாகக்‌ 
காண்கிறோம்‌. “பாம்பு பாம்பு பாம்பு! என்று பலமுறை சொன்னா 
லும்‌ உள்ள து ஒரு பாம்பேயலலது பல பாம்புகள்‌ வந்துவிடமாட்டா.. 
*பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோடி நூளுயிரம்‌* 
என்று நூருயிரந்தடவை சொன்னாலும்‌ *விஜயீபவ* என்று ஒருகால்‌ 
சொல்வதற்கு என்ன அர்த்தமோ அந்த அர்த்தமேயன்றோ தேறுவது. 
அப்படியே, நமோ நம;, * தொழுது தொழுது * என்று எத்தனை 
பர்யாயம்‌ சொன்னாலும்‌ அலங்காரமேயாகு மத்தனையென்று தேசிகன்‌ 
தாமே ஸ்பஷ்டமாக நிர்ணயித்தார்‌. இனி வேறு விஷயம்‌-- 


2 http://acharya.org 


இரண்டாவது நூறு 


.. பகவத்க்ருபையின்‌ பெருமை 
**பகவத்க்ருபை நிர்ஹேதுகமா ? ஸஹேதுகமா ?” என்பது ஒரு 
ரம்‌, நமது நற்குண ஈற்செய்கைகள்‌ காரணமாக எம்பெருமா 
முடைய திருவருள்‌ தோன்றுகின்றதென்று ஒப்புக்கொண்டால்‌ 
வரிஹதுகம்‌ என்‌ றதாகும்‌, அப்படியல்லாமல்‌ அவ்வருள்‌ தானேதோன்‌ 
சில்‌ றதென்று ஒப்புக்கொண்டால்‌ நிர்ஹேதுகம்‌ என்றதாகும்‌, 
பசவத்க்ருபை, தானே தோன்றுகின்றதென்று எப்படி ஒப்புக்‌ 
கொள்ளமுடியும்‌ ? அப்படி தோன்றுவதானால்‌ என்றைக்கும்‌ எல்லார்‌ 
யத்திலும்‌ தோன்றலாமே. அருளுக்கு இலக்காகாதார்‌ ஒரு 
நாளும்‌ ஒருவரும்‌ இல்லாதபடியன்றோ இருக்கவேண்டும்‌, அப்படி 
ஈணாமையாலும்‌, சில கால விசேஷங்களில்‌ சில அதிகாரிகள்மீது 
மாத்திரம்‌ அருள்‌ தோன்றக்‌ காண்கையாலும்‌ அப்போது ஒரு 
ரூஹதுவை முன்னிட்டுத்‌ தோன்றினதாகவே கொள்ளவேணும்‌, 
கவே அருள்‌ ஸஹேதுகமே யல்லது நிர்ஹேதுகமென்கைக்கு 
சித்யமில்லை என்று சங்கிக்கக்கூடும்‌ இங்கு உண்மை யென்ன 
'வன்பதை அடுத்தபடி சொல்லுவோம்‌, 


117. நம்மிடமுள்ள ஹேது விசேஷங்கள்‌ 


அவனது மிகக்‌ கனத்த அருளுக்கு ஹேதுவாக நம்மிடத்தில்‌ 
ன்ன சரக்கு உள்ளதென்று ஆராய்ந்து பார்த்தால்‌ ஒரு 

(ணு மாத்திரம்‌ கிடைக்கக்கூடும்‌. விஷயப்ரவணரான நாம்‌ 
வெசிகளைப்‌ பின்தொடர்ந்து அடிக்கடி கோவில்களிலே நுழைந்து 
ப்பட நேரும்‌, ஈம்முடைய வயலில்‌ பட்டிமேய்ந்த பசுவை 
னடிப்பதாகத்‌ துரத்திக்‌ கொண்டு போம்போது அது ஒரு 
பிகொவிலை ப்ரதக்ஷிணஞ்‌ செய்து கொண்டு ஓடுகிறவளவிலே. 
(தை விடமாட்டாத ஆக்ரஹத்தாலே நாமும்‌ அக்கோவிலை வலஞ்‌ 
செய்து போகக்கூடும்‌. சிசுபாலாதிகளைப்‌ போலே நிந்தை செய்வ 
ற்காக அடிக்கடி பகவானுடைய நாமங்களைச்‌ சொல்லக்கூடும்‌. 
இவ்விதமாகச்‌ சில ஸுக்ருத விசேஷங்கள்‌ காரணமாக எம்பெருமா 
ஊருள்‌ நம்மீது தோன்‌ றிற்றென்றால்‌ இதைக்கொண்டு ஸஹேதுக 
மென்று சொல்லிவிடலாமோ ? கொடிய தண்டனைக்குரிய பாவங்‌ 
ளேயன்றோ நரம்‌ செய்திருப்பது. இதில்‌ அதிஸ்வல்பமானஸுக்‌ 
முதம்‌ கலந்திருப்பது கொண்டு எம்பெருமான்‌ அருள்செய்தானென்‌ 
ரூல்‌ அநுக்ரஹோந்முகனன அவன்‌ திருவுள்ளத்தால்‌ ஸஹேதுக 
மானால்‌ ஆகலாம்‌. “எந்நன்றி செய்தேனோ என்னெஞ்சில்‌ திகழ்வ 
நுவே”” என்னுணர்வினுள்ளேயிருத்தினேன்‌ அதுவுமவன தின்ன 
ருளே”” *வெறிதேயருள்‌ செய்வர்‌”? என்றிவை போலும்‌ பாசுரங்களை 
பதுஸந்திக்கப்‌ பிறந்த ஈம்‌ நினைவால்‌ நிர்ஹேதுகமேயாகக்கடவ து. 


htip://acharya.org 


74 அண்ணாஸ்வாமியின்‌ அமுதமொழியாயிரம்‌ 


118. நாம்‌ அநுஸந்திருக்கவேண்டிய விதம்‌ 
கம்மிடத்தில்‌ சில குணங்கள்‌ இருந்தாலுங்கூட அவற்றை 
ட அதன நினைத்து *அமர்யாத: க்ஷுத்ர: சலமதிரஸ_௫யாப்‌. 
அஸத்‌. சாவிலாத தீவினைகளெத்தனை செய்தனன்‌ கொல்‌, 
ல்‌ "ய்து பாவியானேன்‌* என்று அநுஸந்திக்க வேண்டிய 
பாவமே செ.  பகவத்க்ருபைக்கு உறுப்பாக ஸ்வல்ப ஹேதுக்கள்‌ 
தானாப்போலே . அவற்றை நாம்‌ அஸத்தல்பமாகவே நினைக்கவும்‌ 
இருந்தாலுங்கூட லே அவன்‌ அருள்‌ செய்யவல்லவன்‌' என்று 
பய்‌ “தமாகையாலே நிர்ஹேதுகமென்கிற ஸித்‌ 
வதய நிலகிற்தம்‌. உ ல்‌ அனகற ப்ரிய தமல்‌ 
அத்தி திந்த மக்கள்‌ ஸத்‌ கசமன்று” என்று சொல்லலாமே தவிர, 
இ ம பண்டு லாகுமோ ? என்று ஆக்ஷேபங்கள்‌ 
நிர்ஹேதுகமென்று சொல்லிவிட *ரயஸாரத்தில்‌ “ப்ரதா ௩ ஹேது! 
விளைவதுண்டு, தேசிகன்‌ ரஹஸ்யத . என்று கல்வெட்டுச்‌ வ்‌ 
ஸ்வாதந்த்ர்யவிசிஷ்டா கருணா விபோ: பத்தாந்‌ கிரவாம்‌ து 
ன ்‌ 7 ல ல்‌ [த்தாக்‌ திருவாய்மொழி. 
போனார்‌. திருவாய்மொழியில்‌ முதற்பத்தி்‌ “யை ஆழ்வார்‌ அற்‌ 
யில்‌ எம்பெருமானுடைய நிர்ஹேதுக ௧௬ யாக்கியானித்‌ ல்‌ 
வித்து ஈடுபடுவதாக நம்பிள்ளை திருவடிகள்‌ வ க்‌ 
படத்‌ ட்‌ ட பக ்‌ க்தி, *அவ்யா 
னார்கள்‌. அதையநுஸரித்து தேசிகனும்‌ அவ்விடட ம 
ஜோதாரபாவாத்‌'* என்று ச்லோகமிட்டருளினார்‌. 
119. பகவத்க்ருபையைப்பற்றி ஸாரமான முடி எ 
இவ்விஷயத்தில்‌ ஸாரமாகச்‌ சொல்லுவதாவது- பபப 
மானை வசீகரிப்பதற்கு உபாயமாக சாஸ்த்ரங்களில்‌. கர்மற்டா ன. 
பக்தி ப்ரபத்திகள்‌ கூறப்பட்டுள்ளனவென்பது ப்ரஸித்தம்‌. சேத, a 
களை ரக்ஷித்தருள்வதில்‌ இயற்கையாகவே ருசியுடையனான எம்பெரு 
மான்‌ *'ஸம்ஸாரதந்த்ரவாஹித்வாத்‌ ரக்ஷ்யாபேக்ஷாம்‌ ப்ரதீக்ஷதே?* 
ஈன்கிறபடியே இத்தலையில்‌ சிறிது எதிர்பார்க்கிரானென்று சொல்லி" 
வைத்ததுண்டு ஒரு பக்கத்தில்‌, எம்பெருமானுடைய 'திருவாக்கைப்‌ 
பார்த்தாலோ **நாஸெள புருஷகாரேண நசாப்யந்யேர ஹேதுகா,, 
கேவலம்‌ ஸ்வேச்சயைவாஹம்‌ ப்ரேச்ஷே கஞ்சித்‌ கதாசா?* என்று. 
காண்கிறது; நான்‌ புருஷகாரத்தைக்கொண்டும்‌ கடாக்ஷிப்ப 
தில்லை, வேறு எந்த ஹேதுவை யிட்டும்‌ கடாக்ஷிப்பதில்லை ; என்‌: 
 றைக்கோ வொருநாள்‌ யாரோவொரு அதிகாரியை என்‌ இச்கையி! 
னாலே நான்‌ கடாக்ஷிப்பேன்‌” என்பது மேலே காட்டின ச்லோகத்‌ஃ 
தின்‌ பொருள்‌. இங்ஙனம்‌ பேசுகின்ற எம்பெருமானது திருவருளை: 
ஸஹேதுகமென்‌ றுநினைக்க காமார்‌? ௩ம்பக்கல்‌ கைம்முதல்‌ கொண்டே 
எம்பெருமான்‌ நம்மைக்‌ காத்தருள்கின்றானென்று கொள்வது ஹேய 
மாகும்‌, * மருவித்தொழும்‌ மனமே தந்தாய்‌* *என்னைத்‌ தீமனங்‌ 
செடுத்தாய்‌ * என்கிற அநுஸந்தானம்‌ அக்ருத்ரிமமாகக்கடவது, ... 
http://acharya.org 


ப்ரபத்தியைப்பற்றின ஆராய்ச்சிகள்‌ 
ஈரம்‌. உபாயமென்‌ 
பகவத்‌ க்ருபையின்‌ 
ண்டே ப்ரபத்தியின்‌ 


ாலும்‌' என்று நினைக்கத்‌ தடையில்லை யன்றோ. அதுபோல, 
பத்தி உபாயமென்று சொல்லப்புகுமவர்கள்‌ ப்ரபத்தியின்‌ ஸ்வ 
(ந்தையே உள்ளபடி யறிந்திலர்‌ போலும்‌ என்றே நினைக்க. 


21. ப்ரபத்திஸ்வரூப நிரூபணம்‌ 

ப்ரபத்தியாவது என்ன? *த்வமேவோபாய பூதோ மே பவேதி' 

த்‌ சர்ணாகதி:* என்று சாஸ்த்ரம்‌ சொல்லுகிறது. 
பருமானயே உபாயமாக அத்யவஸிக்குமதுவே ப்ரபத்தி' 
பது. இத்தகையதான ப்ரபத்தியானது தன்னிடத்தில்‌ 

பாயத்வத்தை எங்ஙனே ஸஹீக்கும்‌?' ப்ரபத்தி யென்கிற வஸ்து 

றும்போதே அதன்‌ அ, நுபாயத்வமும்‌ தேறியே தீரும்‌. 


22. நியாயஸித்தாஞ்ஜன காரிகை 
*இயம்‌ கேவல லக்ஷ்மீசோபாயத்வ ப்ரத்யயாத்மிகா, 
ஸ்வஹேதுத்வதியம்‌ ருந்தே கிம்புஈஸ்‌ ஸஹகாரிணாம்‌* 


28. நியாஸதிலகஸூக்தி ்‌ 
சாஸ்த்ரங்களில்‌ ஒன்று விதிக்கப்படுமானால்‌ அது உபாயமாக. 
ஈதனமாக) இருந்து தீரும்‌ என்பது பொதுவான வொரு. 
காள்கை. உபாயமாக மாட்டாததை சாஸ்த்ரம்‌ எதற்காக விதிக்‌ 
ம்‌? எப்போது விதி ஏற்படுகிறதே அப்போது விதிக்கப்படுகின்‌ ற. 


76 அண்ணாஸ்வாமியின்‌ அமுதமொழியாயிரம்‌ 


வதின்‌ உபாயத்வமும்‌ கூடவே ஸித்திக்குமாதலால்‌ சரம ச்லோகத்‌ 
தில்‌ *மாம்‌ ஏகம்‌ சரணம்‌ வ்ரஜ* என்று விதிக்கப்படுகின்ற ப்ரபத்‌ 
திக்கு உபாயத்வம்‌ அறிவார்யம்‌--என்று பிறர்‌ நினைக்கக்கூடிய 
துண்டு. இதனையும்‌ ந்யாஸ திலகமென்கிற க்ரந்தத்தில்‌ தேசிகனே 
எடுத்துக்காட்டி அழகாக ஸமாதானமும்‌ வகுத்துள்ளார்‌. *ஹேதுர்‌ 
வைதே விமர்சே* என்கிற ச்லோகம்‌ காண்க. இதன்‌ கருத்தாவது 
ப்ரபத்தியான து விதிக்கப்பட்டிருப்பதனால்‌ உபாயமென்று சொல்ல 
வேண்டியிருந்தாலும்‌ இங்கு அப்படி கொள்ளவேண்டா; ஒவ்வொரு 
வித்யையிலும்‌ எம்பெருமானுக்கு ஒவ்வொரு ரூபம்‌ அறியக்கடவதா 
யிருக்கிற கணக்கிலே இந்த ப்ரபத்தி வித்யையில்‌ *இதரா௩பேக்ஷ 
உபாயத்வம்‌” (பிறிதொன்றை எதிர்பாராத உபாயத்வம்‌) அறியத்‌ 
தக்க ரூபமாதலால்‌-என்று ச்லோகத்தில்‌ நிரூபிக்கப்பட்டிருக்‌ 
கின்றது. இதுதான்‌ ஸாரமான வார்த்தை, 


124. ஸாத்யோபாயவாத்மா 

இங்கு மற்றொரு வாதம்‌, ஸித்தோபாயமென்றும்‌ ஸாத்யோபா 
யமென்றும்‌ உபாயம்‌ இருவகைப்படும்‌. எம்பெருமான்‌ ஸித்தோ 
பாயமானாலும்‌ ஸாத்யோபாயமாக ஒன்றை அங்கீகரித்தே யாக 
வேண்டுமென்பர்‌ சிலர்‌ ; இதற்கு அறிவிக்கப்படும்‌ ஸமாதானமா 
வது ஸாத்யோபாயமென்றால்‌ “சேதநனுடைய முயற்சியால்‌ ஸாத்‌ 
யமான உபாயம்‌” என்று தானே பொருளாகும்‌. உண்மையில்‌ இது 
சேதநக்ருதியாலே ஸாத்யமானதா? என்று ஆராய்ந்தால்‌ மேலெ 
முந்த வாரியில்‌ அப்படிச்‌ சொல்லலாமாயினும்‌, *இசைவித்தென்னை 
யுன்தாளிணைக்‌ கீழிருத்து மம்மானே* என்பது போன்ற பல பாசுரங்‌ 
களைக்கண்டால்‌ இது நம்முடைய முயற்சியால்‌ ஸாத்யமன்றிக்கே 
ஸர்வேச்வரனுடைய க்ருஷிபலமாகவே விளையுமதாக உண்மைதெரி 
வதால்‌ ஸாத்யோபாயமென்கிற வ்யபதேசமும்‌ இதற்கு ஏலாது, 
இவ்விஷயம்‌ “ஸ்விகாரந்தானும்‌ அவனாலே வந்தது; ஸ்ருஷ்டி அவ 
தாராதி முகத்தாலே பண்ணின க்ருஷிபலம்‌” என்ற பிள்ளை லோகா 
சார்யருடைய ஸ்ரீஸக்திக்குச்‌ சார்பாக தேசிகன்‌ பணித்த *நிதா௩ம்‌ 
தத்ராபி ஸ்வயமகில நிர்மாண நிபுண: இத்யாதி பரச்சத ஸ்ரீஸூக்தி 
ஸம்வாதியாகும்‌, *வரத! தவ கலு ப்ரஸாதாத்ருதே சரணமிதிவ 
சோபிமே நோதியாத்‌* என்ற கூரத்தாழ்வான்‌ ஸ்ரீஸூக்தியும்தெளிவு 
பெறுத்தும்‌. இதையெல்லாங்காட்டித்‌ தெளிவு பெறுத்தினவர்‌ 
தேசிகனே. 
125. நியாஸதசகஸ்ீஸூஒக்தி 

“ஸ்வாமி ஸ்வசேஷம்‌ ஸ்வவசம்‌ ஸ்வபரத்வேஈ நிர்ப்பரம்‌, 
ஸ்வதத்தஸ்வதியா ஸ்வார்த்தம்‌ ஸ்வஸ்மிர்‌ ந்யஸ்யதி மாம்‌ 
ஸ்வயம்‌” என்பது தேசிகனுடைய ஸக்தி. இதில்‌ ஒன்பதின்கால்‌ 

http://acharya.org 


ர சக்கடி பட்டத 1 ரகியானொறு ம்‌, 
ப்ப சப வைப்பது மாட பறட நி ஆவ 


பகுத்து ' * "இரண்டாவது நூறு! 04 77 


வசப்த ப்ரயோகம்‌ பண்ணியிர்க்கிறார்‌ இதனால்‌ சேதகனுடைய 
முயற்சி நாற்றம்‌ வேரற அறுக்கப்படுகின்றமை யறிந்தால்‌ உபாய 
மென்றும்‌ ஸாத்யோபாயமென்றும்‌ வாய்கிறக்க வழியேயில்லை. 
126. ப்ரபத்தியைப்பற்றிச்‌ சிறந்தத்ருஷ்டாந்தம்‌ 

இதில்‌ ஸாரமான ஒரு வார்த்தை. ரத்னம்‌ என்கிற ஒரு 
வஸ்துவை எடுத்துக்‌ கொள்வோம்‌. இது ஜீவனத்திற்கு உபாயமா? 
அன்றா? என்று விசாரம்வரின்‌ ஒரு அதிகாரிக்கு உபாயம்‌, மற்றொரு 
அதிகாரிக்கு அநுபாயம்‌ என்றுதானே சொல்ல வேண்டியதாகிறது. 
ஏனெனின்‌, வாணிஜ்யத்தை ஜீவிகையாகவுடையவர்கள்‌ ரத்னத்தை 
விற்று ஜீவிக்கக்‌ காண்கிறோமாதலால்‌ அத்தகைய அதிகாரிகளுக்கு 
ரத்னம்‌ உபாயமே, சக்ரவர்த்திபோல்வாரிடத்தில்‌ அந்த ரத்னம்‌ 
இருக்குமாகில்‌ அது ஜீவகோபாயமாக ஆக்கப்படுகின்‌றதன்றே, 
ஸ்வயம்‌ போக்யமாக வன்றோ அணியப்படுகின்றது, இப்படி எந்த 
வஸ்துவும்‌ அதிகாரி பேதத்தாலே உபாயமாகவும்‌ போக்யமாகவும்‌ | 
மிற்கும்‌. ப்ரபத்தியை நாம்‌ உபாயமாகக்‌ கொள்ளப்‌ பிறற்தோமல்‌ 
லோம்‌, “ப்ரபத்தியை” என்று விசேவித்துச்‌ சொல்லவேண்டியது 
மில்லை; எதுவும்‌ நமக்கு உபாயமன்று. எந்த நன்மையும்‌ 'விவரூபத்‌ 
தில்‌ சேர்ந்ததாகவே கொள்ளப்படுகிறது. 


127. ப்ரபத்திலக்ஷணஸூத்ர மொன்று 
“பகவத்ப்ரவ்ருத்தி விரோதி ஸ்வப்ரவ்ருத்தி நிவ்ருத்தியே ப்ர | 

பத்தி”? என்பது ஆசார்யர்களின்‌ ஸூத்ரம்‌, அசித்வ்யாவ்ருத்த வேஷ 
மாகவும்‌ ஸ்வரூபாதிரேதியல்லாதபடியாகவு முள்ள தற்குமேலே மிகை 
யான ப்ரவ்ருத்திகள்‌ நேர்ந்தால்‌ ஸ்வரக்ஷ்ணே ஸ்வாந்வயமுள்ளதாக 
எம்பெருமான்‌ திருவுள்ளம்பற்றி கம்மை ரக்ஷிப்பதில்தான்‌ கைவாங்கி. 
நிற்கநேரும்‌, ஆகவே இங்ஙனம்‌. பகவத்ப்ரவ்ருத்திக்கு. விரோதி. 
யாகக்‌ கூடிய ஸ்வப்ரவ்ருத்தியில்‌ நின்றும்‌ நிவ்ருத்தியடைவதே 
ப்ரபத்தியாம்‌, இவ்வர்த்தத்தைக்‌ கூரத்தாழ்வான்‌ *க்ஷாம்யஸ்யஹோ 
ததபிஸத்திவிராமமாந்ராத்‌* என்கிற ஸ்ரீஸூக்தியால்‌ காட்டியருளி 
மார்‌. *சசால சாபஞ்ச முமோச வீர:* என்கிற ஸ்ரீராமாயண ச்லோகங்‌ 
கொண்டும்‌ இதை ரஸமயமாக்கியருளிச்‌ செய்வர்கள்‌. *வனத்‌ 
திடரை ஏரியாம்‌ வண்ணமியற்று மிதுவல்லால்‌ மாரியார்‌ பெய்‌ 
கிற்பார்‌ மற்று* என்கிற பூதத்தாழ்வார்‌ பாசுரத்தின்‌ ஈமது 
திவ்யார்த்ததீபிகையுரையைக்‌ காண்க. 


128. ஸ்ரீபாஷ்ய ஸ்ரீஸூக்திகள்‌ 
ஸ்ரீபாஷ்யகாரரின்‌ சில ஸ்ரீஸூக்திகளையுங்‌ காட்டுவோம்‌; *உப. 


பத்தேச்‌ ௪* (9-2-4.) என்கிற ப்ரஹ்ம ஸூத்திரத்தின்‌ பாஷ்யத்திலே 
ஃய்ராப்யஸ்ய *பரமபுருஷஸ்ய ஸ்வப்ராப்‌ தென ஸ்வஸ்யைவ 


http:/acharya.org 


அண்ணாஸ்வாமியின்‌ அமுதமொழியாயிரம்‌ 

a ஏாபபத்தே: நாயமாத்மா ப்ரவசநேக்‌ லப்ய:...ததூ! 

அநக்யோபாயத்வசரவணாத்‌” என்றும்‌, “அப்ருதஸ்‌ை 
. அம்ருதஸ்ய ஸ்வஸ்ய ஸ்வயமேவ ப்ராபக இதே 
ம்ம்ம்‌ ஈபபத்தேச்ச” என்றும்‌; *பலமத உபபத்‌ே 
ஷஸேது:”இதி ஃ ஈத்திரத்தின்‌ பாஷ்யத்திலே*ஸ ஏவ ஹி 
தத்வ தே ஹாதாரோ யாகதாந ஹோமாதிபிருடா 
(22 ொன்சது கு மிக தேபாகஜாதம்‌ ஸ்வஸ்வரூபாவா 
வஜ்ஞஸ்‌ ஸர்வ சக்திர்‌ மட, "ஷ்டே; ஹிஅசே தடம்‌ கர்ம கர 
சல்‌ ஆராதித:. ஐஹிகா கம்‌ பவிதுமர்ஹதி,” என்றும்‌ ௮ 

பம்‌ அபவர்க்கஞ்ச தா, 8 

ந காலாந்தரபாவிபல ஸாத., 
ஸிச்‌ செய்துள்ளார்‌. எத்தி 


உபாயத்டே 


129. கீதார்த்தஸங்க்ரஹ ரக்ஷாஸூ 
இந்த ஸ்ரீஸூக்திகளை யநுஸரித்தே டி வது தாம்‌ அபீ! 
ஸங்க்ரஹரகைஷயிலேர்‌ நிஜகர்மாதி பக்த்யந்தம்‌ ,.. ஸ்வாதுத்வா 
காரித;, உபாயதாம்‌ பரித்யஜ்ய ந்யஸ்யேத்‌ தேடே சதெர்ச௪ நா 
என்கிற ச்லோக வியாக்கியானத்தில்‌--£ஸ்வயம்‌ உ ஈத்‌ இ, 
க்ஷ்ணிகஸ்ய காலாந்தரபாவி பலஸாத நத்வ அநுபபத்த. லர்‌ 
நாஸ்ய ஸ்வவ்யாபாரே மோஷோ பாயதாபுத்திநபி ஸ்ய, 
பாவ: அந்ததர்‌ தைஸ்தைராராதிதோ பகவாறேவ ஹி ௯ 
ரோபாய,”” என்‌ றருளிச்செய்தார்‌. 


130. ப்ரபத்தி உபாயமென்பதன்‌ உண்மைக்கருத்து 

“ப்ரபத்தி உபாயம்‌ என்று வாய்திறக்கவே கூடாதென்று ஒரு 
ஆசிரியர்க்கும்‌ திருவுள்ளமில்லை. திருக்கச்சி௩ம்பிகள்‌' முலமாகப்‌ பேர 
ருளாளன்‌ எம்பெருமானார்க்குப்‌ பணிதத ஆறு வார்த்தைகளில்‌ 
*மோக்ஷோபாயம்‌ ப்ரபத்தி” என்றுள்ள து; எம்பெருமானாரும்‌ ஸ்ரீ 
வைகுண்டகத்யத்தில்‌ “தத்ப்ராப்தயே ௪ தத்பாதாம்புஜ த்வயப்ரபத்‌ 
தேரந்யத்‌ ௩ மே கல்பகோடி ஸஹஸ்ரேணாபி ஸாதமஸ்தீதி மந்‌ 
(வாக: என்தருளிச்செய்தார்‌. அந்த கத்யத்திலே *“அம்ருதஸாக 
ராந்தர்‌ நிமக்௩ ஸர்வாவயவஸ்‌ ஸுகமாஸீத”* என்ற விடத்திற்கு 
வியாக்கியானமருளிச்‌ செய்யாஙின்‌ ஐ பெரியவாச்சான்பிள்ளை “ப்ரபத்‌ 
தியையே உபாயமாகக்‌ கொண்டு ப்ராக்ருக மண்டலத்தைவிட்டு?' 
என்‌ றருளிச்‌ செய்தார்‌. பிள்ளை லோகாசார்யரும்‌ ஸ்ரீ வசஈ௩பூஷணத்‌ 
தில்‌ “ப்ரபத்த்யுபாயத்துக்கு இக்குற்றங்களொன்‌ றுமில்லை” என்ற 
ரூளிச்செய்தார்‌. அவ்விடத்திற்கு வியாக்கியான மருளிச்‌ செய்யா 
நின்ற மணவாளமாமுனிகள்‌-“இக்குற்றங்களொன்‌ றுமில்லை யென்‌ 
கையாலே மற்றொரு குற்றமுண்டென்னுமிடம்‌ தோற்றுகிறது; அதா 
வது ஆபாத ப்ரதீதியிலே. உபாயத்வப்ரதிபத்திக்கு அர்ஹமாம்படி 
யிருக்கை” என்‌ றருளிச்‌ செய்தார்‌. 


nttp://acharya.org 


இரண்டாவது நூறு 79 


131. “ப்ராப்திக்கு உபாயம்‌ அவன்னினைவு?” 

இவ்வோ ஸ்ரீஸூக்திகளை ஆராயுமிடத்து வாணீஜ்யாதிகளுக்கு 
த்ரவ்யார்‌ஜு ஸாதநத்வவ்யபதேசம்‌ போலே ப்ரபத்திக்கும்‌ மோக்ஷோ 
பாயத்வவ்யபதேசம்‌ கூடுமென்றும்‌, உட்புகுந்து ஆராய்ந்து பார்த்‌ 
தால்‌ **உன்‌ மனத்தா லென்னினைந்திருந்தாயென்கிறபடியே ப்ராப்‌ 
திக்கு உபாயம்‌ அவன்னினைவு?” என்று கொள்வதே பொருந்துமென்‌ 
றும்‌ ஸகலாசார்ய ஸித்தாந்தமாகத்‌ தேறுகின்‌றது. “எம்பெருமானே! 
எம்பக்கலில்‌ ஏதேனும்‌ ஒரு உபாயத்தைக்‌ கொண்டே எம்மைக்‌ கைக்‌ 
கொள்ளவேணுமென்று நிர்ப்பந்தமுண்டாகில்‌, செயல்மாண்டு நிற்‌ 
கையாகிற சரணாகதி தவிர வேறொன்றும்‌ எம்பக்கல்‌ இல்லாமையாலே 
இதனையே தான்‌ நீ உபாயமாகக்‌ கொள்ளவேணும்‌”” என்று ஆசாரி 
யர்கள்‌ ஸ்தோத்திரங்களிலே அருளிச்செய்வ துண்டு, இந்த அபிப்‌ 
பிராயங்கொண்டே ப்ரபத்த்யுபாயம்‌, ப்ரபத்த்யுபாயம்‌ என்கிறது. 


132. “குணக்ஷதலிபிக்ரமாத்‌” 

தேசிகனுடையஸலஃக்திகளில்‌ *குணக்ஷதலிபிக்ரமாத்‌ உபநிபா 
தி: பாதி ந:” என்பது ஒரு அற்புதமான ஸ்ரீஸலக்தி, புழு குறித்‌ 
தது எழுத்தாமாப்போலே” என்ற பெரியவாச்சான்‌ பிள்ளையின்‌ ஸ்ரீ 
ஸூக்தியை தேசிகன்‌ இங்ஙனே ச்லோகமாக்கியருளினார்‌. புழுவான து 
நிலத்தில்‌ செல்லும்போது ஒரு எழுதது எழுதவேணுமென்கிற எண்‌: 
ணம்‌ அதற்கு இல்லை; ஆனாலும்‌, அதன்‌ செல்லுகையை நாம்‌ உற்று 
நோக்கினால்‌ ஏதேனும்‌ ஒரு எழுத்து தேறினதாக ஆகக்‌ கூடும்‌, 
இதற்கு குணாக்ஷரந்யாயமென்று பெயர்‌. இந்த ந்யாயத்தாலே யாத்‌ 
ருச்சிகமாக நல்லதாய்‌ முடிகின்ற ௩மது செயலை உபாயமென்று. 
ஸாதிக்க நினைப்பது ஸமஞ்ஜஸமன்று. “ப்ரபத்தி உபாயம்‌ என்று 
சொன்னாலும்‌ **ந்யாஸ இதிப்ரஹ்ம; ந்யாஸ இத்யாஹுர்‌ மரீஷிணோே 
ப்ரஹ்மாணம்‌?* என்கிற உபநிஷத்தின்படி ப்ரபத்தவ்யனான பரமபுரு 
ஷனுக்கும்‌ ப்ரபத்தியென்று வ்யபதேசமுண்டாதலால்‌, அவனையே 
உபாயமாகச்‌ சொன்னதாய்‌ முடிந்து நிற்குமத்தனை. ப்ரபத்தியே 
பரிக்ராஹ்யமென்ற பொருளில்‌ ப்ரபத்தியே உபாயமென்கிறது, 


133, சேதநலாபம்‌ ஈச்வரனுக்கே பேறு என்பது பற்றி 
ஸம்பிரதாயத்தில்‌ சேதநலாபம்‌ ஈச்வரனுக்குப்பேறா? ஈச்வரலா 
பம்‌ சேதனனுக்குப்பேறா? என்று இந்தவொரு விசாரம்‌ தலைமைபெற்‌ 
ருக்கும்‌. இந்த விசாரத்தின்‌ முடிவை உள்ளபடி. தெரிந்துகொள்‌ 
வதே மிகச்‌ சிறக்கும்‌, சாஸ்த்ரங்களை மேலெழப்‌ பார்க்கும்போது 
“ஈச்வரனை அடைவது சேதநனுக்குப்‌ பேறு” என்பதாகவே தோற்றி 
நிற்கும்‌. ஈச்வரனை ப்ராப்யனென்றும்‌, சே த௲னை ப்ராப்தாவென்றும்‌ 
ஸ்பஷ்டமாகப்‌ பல விடங்களிலும்‌ சொல்லி யிருக்கையாலே. “ஈச்வர ! 
லாபம்‌ சேதறனுக்குப்‌ புருஷார்த்தம்‌' என்றே க்ரஹிக்கரேரும்‌. ஒரு 
வகுப்பினர்‌ இப்படியே மதமாகக்‌ கொண்டிருக்கிறார்கள்‌. “ஈச்வரனுக்‌ 
குத்தான்‌ சேதறலாபம்‌ புருஷார்த்தம்‌!” என்பது ஸித்தாந்த ஸாரம்‌. 


nttp://acharya.org 


80 அண்ணாஸ்வாமியின்‌ அமுதமொழியாயிரம்‌ 


134, தேசிக ஸ்ரீ ஸூத்தி காட்டுதல்‌ 

ஸ்ரீ தேசிகனுடைய திருவுள்ளமும்‌ சேதநலாபம்‌ ஈச்வரனுக்குப்‌. 
பேறு என்பதேயாம்‌. இதனை அவர்‌ கீதாதாத்பர்ய சந்த்ரிகையில்‌ 
வெகு அழகாகக்‌ காட்டியுள்ளார்‌. கீதையில்‌ ஒன்பதாமத்யாயத்தின்‌ 
முடிவிலுள்ள *மந்ம௩ா பவ* என்கிற ச்லோகத்தின்‌ பாஷ்யத்திற்கு 
விவரணமெழுதுகையில்‌ [ஆச்ரித ஸம்ரக்ஷணம்‌ ஸ்வலாபம்‌ மத்வா 
ப்ராவர்த்ததே”] என்றருளியிருப்பது காண்க. 


135. முக்திதசையில்‌. ஸாமகான ஸ்வாரஸ்யம்‌ 

*ப்ராப்தாவும்‌. ப்ராபகனும்‌ ப்ரரப்திக்கு உகப்பானும்‌ அவனே” 
என்பது ஸ்ரீவசந பூஷண ஸ்ரீஸூத்தி, சேத௩னைப்‌ பெறுவது ஈச்வர 
னுக்குப்‌ பேறு என்றால்‌ இவ்வர்த்தம்‌ ஹ்ருதயத்தில்‌ அவகாஹிப்பது 
சிரமமேயாகும்‌. ஆனாலும்‌ எளிதாக உணர்த்துகிறோம்‌. சேதறன்‌, 
முக்தனாகிப்‌ பரமபதத்தில்‌ சென்றபின்‌ அங்கு என்ன கோஷிக்‌ கிறா 
னென்பதை நம்‌ உபநிஷத்து தெளிவிக்கின்றது. “[அஹமந்ற மஹ 
மந்கம்‌] என்பது முக்தனுடை ய முதல்‌ வார்த்தை. “பகவானுக்கு நான்‌ 
அன்னமாகிறேன்‌' என்று ஒரு தடவைக்கு முன்று தடவையாக. 
இதில்‌ சொல்லுகிறது. இதனால்‌, ஈச்வரனானவன்‌ சேதனனைப்‌ பெற்று 
அநுபவிக்க வேணுமென்று பெரும்பசி கொண்டிருந்தானென்றும்‌, 
அப்பசி முக்தாத்மாவால்‌ தீருகிறதென்‌ றும்‌ ஸ்பஷ்டமாகிற து. இல்லை. 
யாகில்‌ *அஹமக்கம்‌* என்று ஒதவேண்டியதில்லை யன்றோ ? 


136; உபநிஷத்தின்‌ உயர்பொருள்‌ 

அடுத்தபடியாக [அஹம்‌ அந்காத;: அஹம்‌ அந்காத : அஹம்‌ 
அந்நாத:] என்றும்‌ வருகிறது. எம்பெருமானுக்கு இவன்‌ அன்னமாகி 
அவன்‌ பசியைத்‌ தீர்த்தபிறகு இவனும்‌ தன்பசி தீருவதாக ஓதிற்று. 
“அஹ மந்றம்‌ அற்றமதந்தமத்மி”' என்கிற. மேல்வாக்கியத்தினாலும்‌ 
இது விவரிக்கப்படுகிறது. இதன்‌ தாற்பரிய மென்னவென்றால்‌, 
முக்தனாகிய தன்னை யநுபவித்து எம்பெருமான்‌ விடாய்தீர்ந்து 
மகிழ்ந்து நிற்கையில்‌ அந்த மகிழ்ச்சியைக்‌ கண்டு தான்‌ மகிழ்கிறான்‌. 
இவன்‌ அசேதானல்லாமல்‌ சேதநனாய்‌ ஞானானந்தங்களை வடிவாக. 
வுடையனாயிருக்‌ கையாலே தன்னுடைய ஆனந்தமும்‌ பயன்‌ பெற்ற 
தாக வேணுமே, அசித்திற்காட்டில்‌ ஒரு வாசி ஏற்படவேணுமே. 
தன்னைப்‌ பெற்று எம்பெருமான்‌ ஆனரந்திப்பதைக்‌ கண்டு “நம்மால்‌: 
எம்பெருமானுக்கு இப்படியொரு ஆனந்த முண்டாயிற்றே ! என்று 
அநுஸந்தித்து அதனால்‌ தான்‌ ஆநந்திக்கையே ப்ராப்தம்‌. ₹அஹமர்‌. 
நாத? 'அஹமர்நமந்மமதந்தமத்மி' என்ற உபநிஷத்தின்‌ கருத்து 
இதுவேயாம்‌, 


http:/facharya.org 


இரண்டாவது நூறு 81 
த னான்‌ எனக னை வய வட வண்தக வள ததன்‌ 
136. உபநிஷத்துக்குச்சேர்ந்த திருவாய்மொழிப்பாசுரம்‌ 
கீழ்விவரித்த அர்த்தத்தை ஆழ்வார்‌ திருவாய்‌ மொழியில்‌ பலவிடங்‌ 
களிலும்‌ வெளியிட்டருளுகிறார்‌. “வாரிக்கொண்டு உன்னை விழுங்கு 
வன்‌ காணிலென்று, ஆர்வுற்ற என்னை யொழிய என்னின்‌ முன்னம்‌ 
பாரித்துத்‌, தானென்னை முற்றப்பருகினான்‌.” (9610 ) என்கிற 
பாசுரம்‌ அவற்றுள்‌ சிகரமான து. ஆசார்ய ஹ்ருதயத்தில்‌ (2—18) 
“பெரும்பாழில்‌ க்ஷ. 'த்ரஜ்ஞன்பெருஞ்‌ செய்‌?” இத்யாதியான பெரிய 
ஆூர்ணையில்‌ இவ்வர்த்தம்‌ வெகு அற்புதமாக கிரூபிக்கப்படுகிற து, 


137: ஸ்ரீராமாயணத்திலிருந்து சுவைகாட்டுதல்‌ 

ஸ்ரீ ராமாயணத்தில்‌ **அபிஷிச்ய ௪ லங்‌. 
விபீஷணம்‌, க்ருத க்ருத்யஸ்‌ ததா ராமோ வி; 
என்கிற சுலோக ரத்நத்தாலே வான்மீகி 


காயம்‌ ராக்ஷஸேந்த்ரம்‌ 
ஜ்வர: ப்ரமுமோத ஹ”” 
முனிவரும்‌ வெளியிட்ட 
ச ஷணாழ்வான்‌ மகிழ்ந்தா 
னம்‌ சொல்லாமல்‌ ச்லோக 


138: “படியாய்க்கிட ந்து உன்பவளவாய்‌ காண்பேனே” 

ஆத்மாவுக்கு சைதந்யாதீநமான போக்த்ருத்வமிருந்காலும்‌, அது 
பாரதந்த்ரியத்தையும்‌ போக்யதையையும்‌. ஸ்வரூபவுண்மையாக, த்‌ 
நிருமந்திரத்தினால்‌. கண்டறிந்தவனுடைய போக்த்ருத்வமாகில்‌. தன்‌. 
இடைய ரஸத்துக்கு உடலன்‌ றிக்கே சேஷியினுடைய ரஸத்துக்கே 


39. ஆளவந்‌ தார்ஞீஸூக்திரஸம்‌ 
இதனை ஆளவந்தார்‌ “*கதாஹமைகாக்திக நித்ய கிங்கர: ப்ரஹர்‌ 
ட்யாமி” என்கிற ஸ்தோத்ரரத்௩ ஸ்ரீ ஸூக்தியால்‌ ஸ்பஷ்டமாகக்‌. 
டியருளினார்‌. இதில்‌ ““ப்ரஹர்ஷயிஷ்யாமி” என்கிற க்ரியாபகம்‌ 
'ரியமாக அமைந்தது. நான்‌ எப்போது ஆனந்திக்கப்‌. போகிறேன்‌ 


்‌ http:/facharya.org 


82 அண்ணாஸ்வாமியின்‌ அமுதமொழியாயிரம்‌ 


ப டப்ப பபப யவை 
என்னாமல்‌, நான்‌ எப்பொழுது எம்பெருமானை ஆனந்திப்பிக்சப்‌ 
போகிறேனென்று பேசியுள்ளார்‌. ணிஜந்தப்ரயோகம்‌ நோக்குக. 
இங்கு. வியாக்கியான த்தில்‌-*“தன்னுடைய அநுவ்ருத்தியால்‌ ஈச்வர 
னுக்குப்‌ பிறக்கும்‌ ஹர்ஷமேயிறே சேதநனுக்கு ப்ராப்யம்‌” என்று 
பெரியவாச்சான்‌ பிள்ளை அருளிச்செய்‌ ததை தேசிகன்‌ தம்து ஸ்தோத்ர 
பாஷ்யத்தில்‌ விசதீகரித்தருளினமை காணத்தக்கது. 


140, ஸ்ரீபாஷ்யஸூத்ரப்ரஸ்தாவம்‌ 

எம்பெருமானார்‌ ஸ்ரீ பாஷ்யத்தின்‌ முடிவில்‌ *அநாவ்ருத்திஸத்ர 
யாஷ்யத்தில்‌ நச பரமபுருஷ: ஸத்யஸங்கல்ப: அத்யர்த்தப்ரியம்‌ 
"ஜ்ஞாரிகம்‌ ஸப்த்வா கதாசித்‌ ஆவர்த்தயிஷ்யதி” என்கிற ஸ்ரீ ஸூக்தி 
யினால்‌ 'சேதஈலாபமே ஈச்வரனுக்குப்‌ பேறு! என்கிற ஸத்ஸம்ப்ரதாய' 
ரஸ்ய ரஹஸ்யப்‌ பொருளை ஸ்தாபித்தருளினார்‌. அங்கே விஷயம்‌ 
என்னவென்றால்‌, மோக்ஷத்திற்குச்‌ சென்ற சேதான்‌ திரும்பிவருதல்‌ 
உண்டா இல்லையா? என்று விசாரம்‌ வந்தது. ஈச்வரன்‌ கேட்பாரற்ற 
ஸ்வதந்திர னாதலால்‌ அந்த ஸ்வாதந்திரியத்தினால்‌ முக்தாத்மாவைத்‌ 
திருப்பியனுப்பிவிடக்‌ கூடுமன்றோ என்கிற சங்கையுண்டாக, ஸூத்ர 
காரர்‌ *அகாவருத்திச்‌ சப்தாத்‌ அறாவ்ருத்திச்‌ சப்தாத்‌? என்று 
ஸூத்ரமியற்றினார்‌. முக்தாத்மா ஒருநாளும்‌ திரும்பி வருவதில்லை 
யென்று சாஸ்த்ரம்‌ முறையிட்டிருக்கையாலே புநராவ்ருத்தி கிடையா 
தென்று ஸ௫த்ரகாரர்‌ சொல்லிவிட்டார்‌ ; பாஷ்யகாரரும்‌ இவ்வர்த்‌ 
தத்தை வியாக்கியானித்தார்‌. ஆனால்‌ தோன்றின சங்கைக்கு த்ருப்தி 
அரமான ஸமாதானம்‌ வந்ததாகவிலலை. “யதி பரமபுருஷாயத்தம்‌ 
முக்தைச்வர்யம்‌ தர்ஹி தஸ்ய ஸ்வதந்த்ரத்வே தத்‌ ஸங்கல்பாத்‌ 
முக்தஸ்ய புநராவ்ருத்திஸம்பவாசங்கா--இத்யத்ராஹ." என்பது 
ஸுூத்ரபாஷ்யாவதாரிகை, ஈச்வரன்‌ ஸ்வதந்திர னாகையாலே கேட்‌ 
பாரற்று முக்தாத்மாவை மீண்டும்‌ கீழே தள்ளிவிட நினைத்தால்‌ என்‌: 
செய்வது? என்பது சங்காசரிரம்‌. “தள்ளமாட்டானென்று சாஸ்த்ரம்‌ 
சொல்லியிருக்கையாலே” என்று விடை கூறினதால்‌ என்ன ஸமா 
தானம்‌ வந்ததாகும்‌. சாஸ்த்ரத்தையும்‌ மீறிச்செய்வதன்றோ ஸ்வ தந்த்ர. 
க்ருத்யம்‌, அப்படிப்பட்ட ஸ்வாதந்திரியத்தாலே ஈச்வரன்‌ ஒன்று 
செய்யப்புகுந்தால்‌ சாஸ்த்ரம்‌ குறுக்கே நிற்குமோ? என்றன்றோ. 
இங்குப்‌ பூர்வபக்ஷியின்‌ கருத்து. அதற்குத்‌ தினவடங்கச்‌ சொல்ல 
வேண்டிய ஸமாதானத்தை ஸூத்ரகாரர்‌ சொல்லாத குறைதீர ௩ம்‌: 
பாஷ்யகாரர்‌ வெகு அழகாக அருளிச்‌ செய்திருக்கிறார்‌. 


141. ஸ்ரீ பாஷ்யஸூக்திரத்னம்‌. 
ஈச்வரன்‌ ஸ்வதந்திரனே யானாலும்‌ உன்மத்தனல்லன்‌, மூர்க்க 
னல்லன்‌, அரஸிகனல்லன்‌. ஸத்யஸங்கல்பனென்‌ று பேர்பெற்றவன்‌ 


http://acharya.org 


இரண்டாவது நூறு 


னண்ணுடைய மநோரதத்திற்கு மாறுபாடாக நடந்துகொள்பவ 
ல்லன்‌. ஒரு சேதானைப்‌ பெறுவதற்கு அவன்‌ என்னபாடுபடுகிறான்‌ 
தரியுமோ ? அவன்‌ ஸ்ருஷ்டி பண்ணுவதும்‌ அவதாரங்கள்‌ பண்ணு 
(தும்‌ சேதஈரை லபிக்கைக்காகவன்றோ ? எவ்வளவோ தவப்பயனாக 
௬ சேத௲னை லபித்த பின்பும்‌ ரஸிகனான அப்‌ பரமபுருஷன்‌ அவனை 
இழப்பனோ?-என்று இவ்வளவுமெழுதி ௩ம்‌ பாஷ்யகாரர்‌ சங்காபரி 
ஹாரத்தைத்‌ தலைக்கட்டியுள்ளார்‌. இதில்‌ **பரம புருஷ: ஜ்ஞாரிஈம்‌. 
ஹப்த்வா”” என்கிற ஸ்ரீஸஃக்‌ திவிந்யாஸமான து. எம்பெருமானார்‌ திரு 
வுள்ளத்தில்‌ திருவாய்மொழியமுதக்கடல்‌ அலையெறிகிறபடியை 
மன்கு காட்டுகிறது. கீதையில்‌ “ஸ மஹாத்மா ஸுதுர்லப:” என்று 
எம்பெருமான்‌ தானே சோதி வாய்திறந்து பணீத்ததையும்‌ உடனே 
உ தாஹரிக்கிறார்‌. எல்லாம்‌ கண்ணனென்‌ றிருக்கிற மஹாத்மா 
மிகவும்‌ துர்லபன்‌ என்று பகவான்‌ தன்‌ திருவாக்காலே சொன்னால்‌, 
அப்படிப்பட்ட வொரு மா ஞானியை லபிக்கைக்கு அவன்‌ எவ்‌ 
வளவோ பாடுபடுகிறவன்‌ என்பது விளங்கவில்லையா ? ஆகவே 
மெது லாபமே ஈச்வரனுக்குப்‌ பேறு என்கிற ஸித்தாந்தம்‌ ஈன்கு 
மிபாலிந்ததாயிற்று.. 


142. ஸாரமான தேசிகஸூத்திரத்னம்‌ 


ஆசில்‌, யத்கிஞ்சித்ஸுக்ருதம்‌ செய்வதும்‌, பேற்றுக்கு த்வரிக்கை 
மாகிற இவை யெல்லாம்‌ நம்‌ பக்கலில்‌ அடியோடு வேண்டாவோ ? 


ம்மால்‌ தடுக்க வொண்ணாதவை. அவையுங்கூட நம்மால்‌ 
ளைவனவல்ல, [நிதாறம்‌ தத்ராபி ஸ்வயமகில நிர்மாண நிபுண: 
ன்கிற தேசிக ஸூக்தியால்‌ இவ்வுண்மையும்‌ திண்மை பெறும்‌ 


143, சைதந்யகார்யம்‌ தடுக்கமுடியாதது 


ஸொத்தைப்‌ பெற்று அனுபவித்து ஆரந்திக்க வேணுமென்கிற 
வல்‌ ஸ்வாமிக்கே உரியதாகவும்‌ உள்ளதாகவும்‌ உலகிற்‌ காண்கி 
(மாதலால்‌ இந்த நியாயமேயாகும்‌ இங்கும்‌, ஆனால்‌ ஜீவாத்மாவா 
ற இந்த ஸொத்து சைதந்யமாகிற $கல்மஷத்தோடும்‌ கூடியிருக்கை 
லே சிறிது தலையாட்டவும்‌ வாலாட்டவும்‌ பெறுகிறது. தன்னை 
ன்ருக வுணரும்போது தலைமடிந்து நிற்கிறது. ரறிலாத்‌ தென்றல்‌ 
ஏங்தனம்‌ புஷ்பம்‌ முதலியன போலே ஸர்வாத்மநா: பரதந்திரமாயிருக்க 
வண்டிய ஜீவாத்மாவுக்கு சைதந்யமே இடையூறாக நிற்றலால்‌: 
தைக்‌ கல்மஷமென்கிறது. 


nttp://acharya.org 


84 அண்ணாஸ்வாமியின்‌ அமுதமொழியாயிரம்‌ 


144, ஸ்வகதஸ்வீகார பரகதஸ்வீகாரங்கள்‌ 

சேத௩ன்‌ தான்‌ எம்பெருமானைப்‌ பற்றுவதான து ஸ்வகத ஸ்வீ 
காரமென்றும்‌, எம்பெருமான்‌ தானே சேதகனை வரிப்பதான து பரகத 
ஸ்வீகார மென்றும்‌ சொல்லப்படுகிறது. அடைவே மர்க்கடகிசோர்‌ 
ந்யாயமென்றும்‌ மார்ஜாரகிசோர ந்யாயமென்றும்‌ வழங்குவர்‌. பரகத. 
ஸ்வீகாரமென்பதன்‌ சுவையை அறியப்பெறாத சிலர்‌ “இது அஸம்‌ 
பிரதாயப்‌ பேச்சு” என்பர்‌. அது கிடக்க, கீதா பாஷ்யத்தில்‌ எம்பெரு, 
மானார்‌ தெளிவித்தருளின மஹார்த்தம்‌ இது. அதில்‌ எட்டாவது! 
அத்தியாயத்தில்‌ பதினான்காவது ச்லோகம்‌. “அறந்யசே தாஸ்‌ ஸததம்‌ 
யோ மாம்‌ ஸ்மரதி நித்யச:, தஸ்யாஹம்‌ ஸுலப: பார்த்த! நித்யயுக்‌ 
தஸ்ய யோகிற:] “ஜ்ஞாநீது ஆத்‌ மைவ மே மதம்‌” என்று பகவான்‌ 
தான்‌ தனக்கு உயிர்நிலயாகக்‌ கொண்டாடும்‌ ஞானியானவன்‌ 
தன்னை உபாஸிக்க வேண்டியபடியையும்‌ பேறு பெறும்‌ பரிசையும்‌ 
இனி யருளிச்‌ செய்கிறான்‌ கண்ணபிரான்‌--என்று அவதாரிகையிட்டு 
சுலோகத்தை வெகு அழகாக வியாக்கியானித்தருளியுள்ளார்‌ 
ஸ்ரீ பாஷ்யகாரர்‌. 


145, கீதாபாஷ்ய ஸ்ரீஸூக்திரத்னம்‌ 

இந்த சுலோகத்தின்‌ கருத்து என்னவென்றால்‌, அர்ஜுநா! எவன்‌: 
இடைவிடாமல்‌ எப்போதும்‌ வேறொன்றிலும்‌ நெஞ்சைச்‌ செலுத்தாத. 
வனாய்‌ என்னையே ஸ்மரிக்கிரானோ, என்னோடு நித்யஸம்ச்லேஷத்தை: 
விரும்பியிருக்கின்ற அந்த பக்தனுக்கு நான்‌ ஸுலபன்‌--என்பதே,. 
யாம்‌. இதில்‌ (தஸ்யாஹம்‌ ஸுலப:) அவனுக்கு நான்‌ எளியன்‌. 
என்கிற பகுதிக்கு பாஷ்யம்‌ செய்தருளியிருக்கின்ற பாங்கை என்‌: 
சொல்வோம்‌ ! பாஷ்யபங்க்திகள்‌ வருமாறு :-- 

“தஸ்ய நித்யயுக்தஸ்ய-நித்யயோகம்‌ காங்க்ஷமாணஸ்ய: 
யோகிற:. அஹம்‌ ஸுலப:-அஹமேவ ப்ராப்ய:; ந மத்பாவ 
ஐச்வர்யாதிக:, ஸுப்ராபச்ச. தத்வியோகம்‌ அஸஹமாற: அஹ. 
மேவ தம்‌ வ்ருணே. மத்ப்ராப்த்யபநுகுணஉபாஸநவிபாக தத்‌ 
விரோதி நி ரஸம்‌ அத்யர்த்த மத்ப்ரிய த்வாதிகஞ்ச அஹமேவ: 
ததாமி இத்யர்த்தஃ*யமே வைஷ வ்ருணுதே தேந லப்ய:* இதி 
ஹி ச்ரூயதே.” என்பதாம்‌. மேலே காணீர்‌. 


146. கீதாபாஷ்பப்பொருள்‌ விளக்கம்‌ 

இவ்வளவும்‌ கீதாபாஷ்ய ஸூக்திகள்‌. இவற்றின்‌ பொருளாவது: 
என்னோடு எப்போதும்‌ கூடியிருக்க வேணுமென்கிற விருப்ப: 
முடையவனுக்கு அடையத்தகுந்தவன்‌ நானே யாகிறேன்‌. மிக: 
எளிதாக அடையத்தகுந்தவனுமாகிறேன்‌ நான்‌ ; (அதாவது) அவ 


http:/acharya.org 


இரண்டாவது நூறு 85 


ஹுடைய பிரிவைப்‌ பொறுக்கமாட்டாதவனாய்‌ (அவனைப்‌ பிரிந்து 
ஆரித்திருக்க மாட்டாதவனாய்‌) நானே அவனை வரிக்கிறேன்‌; என்னை 
ய்டைவதற்கான உபாஸனத்தின்‌ பரிபக்குவ நிலைமையையும்‌ அதற்‌ 
குற்ற இடையூறுகள்‌ நீங்குதலையும்‌ என்னிடத்தில்‌ அதிகமான ப்ரீதி 
முதலியவைகளையும்‌ நானே கொடுக்கிறேன்‌. “காயமா த்மா” ச்ருதியில்‌ 
இவ்வர்த்தம்‌ ப்ரஸித்தமாயிருப்பதோடு இந்த கீதையிலேயே மேலே 
பத்தாவது அத்தியாயத்தில்‌. ௧௦, ௧௧ ச்லோகங்களாலும்‌ சொல்லப்‌ 
படுகிறது என்பதாம்‌. ஸத்ஸம்பிரதரய ஸாரார்த்தம்‌ இங்கே பொதிந்‌ 
திருக்கும்‌ பாங்கு காண்க. 


147. மணவாளமாமுனிகளின்‌ தெள்ளிய தேன்மொழிகள்‌ 

ஸ்ரீ வசாபூஷணத்தில்‌ 142 “அவன்‌ இவனைப்பெற நினைக்கும்‌ 
போது பாதகமும்‌ விலக்கன்று”” என்று அருளிச்‌ செய்தவிடத்தில்‌ 
வியாக்கியான த்தில்‌. மணவாளமாமுனிகள்‌ உடைமையை உடைய 


பரதந்த்ரனான இச்சேத. 
த்தாலே ஸ்வதந்த்ரனான. 
நினைவு, கூடாதாகில்‌ 


(மணவாள மாமுனிகள்‌), தாம்‌ 
ல்‌ வடமொழியில்‌ 
லே ஸ்ரீவசாபூஷண 


48. கீதாபாஷ்யஸூக்தியின்‌ தெளிபொருள்‌ 

மேலே உதாஹரித்த கீதாபா ஷ்ய ஸூதக்தியில்‌ ஓவ்வொரு 
॥க்கியமும்‌ ஸாரமான து. “தத்வியோகம்‌ அஸஹமா௩: அஹமேவ 
ம்‌ வ்ருணே? ஞானியான சே தநனைப்‌ பிரிந்திருப்பதை எம்பெருமான்‌. 


ஹமேவ ததாமீத்‌ 
ஸ்வீகாரப்‌ பற்றாசை 
http://acharya.org 


அண்ணாஸ்வாமியின்‌ அமுதமொழியாயிரம்‌ 


86 


டைய க்ருஷிபலமாக விளைகின்‌ றதேயன்றி இவன்‌ தலையாலே விளை 
வித்துக்‌ கொள்ளுமது ஒன்றுமில்லை யென்கிற ஸத்ஸம்ப்ரதா। 
ஸாரார்த்தம்‌ தெளிவிக்கப்பட்டது. இந்த இடத்தில்‌ *நாயமாத்மா 
ச்ருதியை'யும்‌ எடுத்துக்காட்டியருளின பாஷ்யகாரர்‌ பரகதஸ்‌ஃ 
காரத்திற்கு அதுவே பிரமாணமென்று நிருபிக்கி 'றமுகத்தா 
டைய குத்ஸிதவாதங்களையும்‌ அகற்றினாராயிற்று. 


149. தாத்பர்யசந்த்ரிகா ஸ்ரீஸூக்திரத்னம்‌ 
இவ்விடத்தில்‌ தாத்பர்ய சந்த்ரிகையில்‌ தேசிகன்‌ அருளிச்செ 
துள்ள திவ்ய ஸூக்திகளும்‌ தெள்ளியவே. “*உக்தஸ்ய அதிவாத 
மாத்ரத்வ சங்காவ்யுதாஸாய ச்ருதிமுலதாமாஹ_ய3மவதி'! என்று 
௬ளிச்‌ செய்திருப்பது ஆழ்ந்து நோக்கத்தக்கது. 


150. பரகதஸ்வீகாரஸ்வரூபம்‌ 

இவ்விஷயத்தில்‌ ஸாரமாகத்‌ தெரிந்து கொள்ளவேண்டியது 
இவ்வளவே; *த்வத்‌ பாதமூலம்‌ சரணம்‌ ப்ரபத்யே* என்றும்‌ *புக 
லொன்றில்லாவடியேன்‌ உன்னடிக்‌ கீழமர்ந்து புகுந்தேனே* என்‌ 
றும்‌ சொல்லிக்கொண்டு (அகாவது, நாம்‌ பற்று கிறோமாகக்‌ காட்டிக்‌ 
கொண்டு) திருவடிகளிலே விழுந்தாலும்‌, “இது நாம்‌ பற்றின பறி 
றன்று; எம்பெருமான்‌ தானே பற்றுவித்தானத்‌ தனை: அவனுடை 
க்ருஷி பலித்ததத்தனை' என்று உள்ளூர அதுஸந்திக்க ப்ராப்த்ம்‌, 
இதையிட்டே பரகத ஸ்வீகார மென்கிறது. 


151, பரகதஸ்வீகாரத்தில்‌ வேதப்ரமாணம்‌ காட்டுதல்‌ 

“ப்ரஜாபதிம்‌ தவோவேத ப்ரஜாபதிஸ்‌ த்வம்வேதயம்‌ ப்ரஜாபதிர்‌ 
வேத ஸ புண்யோ பவதி” என்று நம்‌ வேதத்தில்‌ முதல்‌ காண்ட்‌ 
ஆறாம்‌ ப்ரச்நத்தீல்‌ ஓதப்படுகிறது. இதுவும்‌ பரகதஸ்வீகாரத்தின்‌ 
பெருமையையே காட்டுகின்றதென்று *நிவேதயத மாம்‌ க்ஷிப்‌। 
என்‌ றவிடத்து வியாக்கியான த்திலே நிரூபித்தருளுகிறார்‌. இந்த 
ச்ருதியில்‌ ப்ரஜாபதி யென்றது அவனுக்கு அந்தர்யாமியான பச 
வானைச்‌ சொன்னபடி, (த்வோ வேத) ஒருவன்‌ வரிக்கிறான்‌; த்வி! 
என்பது ஒரு ஸர்வகாம்‌ சப்தம்‌; அற்ய: என்று அர்த்தம்‌. எம்பெரு 
மானை ஒருவன்‌ வரிக்கிறான்‌; எம்பெருமான்‌ ஒருவனை வரிக்கிறால்‌ 
இவ்விருவருள்‌ எம்பெருமானால்‌ வரிக்கப்படுமவனே புண்ணியன்‌ ௭8 
பதாக இந்த ச்ருதியில்‌ அநாயாஸமாகக்‌ கிடைக்கும்‌ பொருள்‌. 


nttp://acharya.org 


இரண்டாவது நூறு 87 


152. ப்ரபத்தியின்‌ அபராதகோடிப்ரவேசம்‌ 

பகவத்‌ ப்ரவ்ருத்தி விரோதி-ஸ்வப்ரவ்ருத்தி நிவ்ருத்தியே ப்ரபத்‌ 
தியென்று முன்னோர்‌ நிரூபித்ததான து ஸித்தாந்தத்தினுள்ளும்‌ பரம 
ஸித்தாந்தமானதொரு ஸூக்ஷ்மார்த்த விசேஷம்‌. இது ஒரு புறமிருக்க, 
“ஆத்ம ஸமர்ப்பணம்‌ ப்ரபத்தி” என்பது மொன்றுண்டு. “*எனதாவி' 
தந்தொழிந்தேன்‌” “தோள்களையாரத்‌ தழுவி யென்னுயிரை அறவிலை 
செய்தனன்‌” என்று ஆழ்வாரும்‌ . *அஹம்‌ அத்யைவ மயா ஸமர்ப்‌ 
பித:* என்று ஆளவந்தாரும்‌ அருளிச்செய்த கணக்கிலே ஆத்ம. 
ஸமர்ப்பணத்தையும்‌ ப்ரபத்தியாகக்‌ கொள்ளக்‌ கடவதாகையாலே 
இதுதன்னை நிரூபித்துப்‌ பார்த்தால்‌ இதை அபராத கோடியிலே 
எண்ணவேண்டு மென்பர்‌ ஸதாசாரியர்‌; அப்படிச்‌ சொல்வது அபசார 
மென்பர்‌ நவீஈர்கள்‌. உண்மையில்‌ இது அபராத கோடியிலேயே 
சொருகி நீற்கும்‌, *என தாவி தந்தொழிந்தேன்‌* என்றவுடனே அதற்கு. 
அதுதபித்து “என தாவி யார்‌ யானார்‌ தந்த நீ கொண்டாக்கினையே”' 
என்று ஆழ்வார்‌ அருளிச்‌ செய்திருக்கையாலும்‌, ஆளவஙந்தாரும்‌: 
“அஹம்‌ அத்யைவ மயா ஸமர்ப்பித:? என்ற பின்‌ “மம நாத யதஸ்தி 
யோஸ்ம்‌ யஹம்‌ ஸகலம்‌ தத்தி தவைவ மாதவ!, நியதஸ்வமிதி 
ப்ரபுத்ததீ: அதவா கிம்நு ஸமர்ப்பயாமி தே” என்று அநுதபித்து 
உண்மையை வெளியிட்டிருப்பதாலும்‌. 


153, ஆளவந்தார்‌ திருவுள்ளத்தின்‌ விளக்கம்‌ 

ஆளவற்தாருடைய திருவுள்ளத்தை ஈன்கு விவரிக்கிறோம்‌. 
காண்மின்‌; மயா அஹம்‌ ஸமர்ப்பித:” என்று முந்துற ஆத்மஸமர்ப்‌ 
பணம்‌ பண்ணினதாக அருளிச்செய்தார்‌ . உடனே *“இப்படிச்‌ சொல்‌ 
வதற்கு எனக்கு என்ன அதிகாரமுள்ளது? நான்‌ என்கிற ஒரு வஸ்து 
வும்‌, என்னுடையது என்கிற ஒரு வஸ்துவும்‌ ஸ்வதந்த்ரமாக. 
வுண்டோ? யானே ரீ என்னுடைமையும்‌ நீயே! என்றபடி எல்லாம்‌ 
ஏற்கனவே உன்னுடையதாகவேயிருக்கும்போது, இந்த ஆத்ம 
வஸ்து உனக்கு இல்லாததுபோலவெண்ணி இப்போது என்னால்‌ புதி 
தாக ஸமர்ப்பிக்க என்னிடம்‌ என்ன இருக்கிறது? அதிலும்‌ உனக்கு. 
நான்‌. ஸமர்ப்பிக்க என்னவுண்டு? இவ்விஷயங்களை ஆராயாமல்‌ 
அந்தோ! அவிவேகியாய்‌ “அஹமத்யைவ மயா ஸமர்ப்பித:” என்று பிச 
காகப்‌ பேசிவிட்டேனே!'' என்று அனுதாபம்‌ காட்டி *மம நாத! 
யதஸ்‌ தீத்யாதியான அடுத்த ச்லோகம்‌ அருளிச்‌ செய்தாராயிற்று.கீழ்‌ 
சுலோகத்தில்‌ ஆத்ம ஸமர்ப்பணம்‌ பண்ணினதாகவும்‌ அதைப்பற்றி 
இந்த ச்லோகத்தில்‌ அநுதபித்ததாகவும்‌ முடிந்தது. ஆகவே ஆத்ம 
ஸமர்ப்பணம்‌ அபராத ரூபமென்‌ றதாகிறது. 


http://acharya.org 


88 அண்ணாஸ்வாமியின்‌ அமுதமொழியாயிரம்‌ 


154. ஸ்ரீவசனபூஷணஸூக்தி நிதர்சனம்‌ 

்ரீவசாபூஷண த்தில்‌ இரண்டு சூர்ணைகள்‌ இங்கே அநுஸந்திக்‌ 
கவுரியன:-146 “ஸர்வாபரா தங்களுக்கும்‌ ப்ராயச்சித்தமான ப்ரபத்‌ 
திதானும்‌ அபராத கோடியிலேயாய்‌ க்ஷ£மணம்‌ பண்ண வேண்டும்‌. 
படி நில்லா நின்றதிறே, (147) நெடு நாள்‌ அந்ய பரையாப்போந்த. 
யார்யை லஜ்ஜாபயங்கள்‌ இன்றிக்கே பர்த்ரு ஸகாசத்திலே வந்து. 
நின்று என்னையங்கீகரிக்க வேணுமென்று அபேக்ஷிக்குமாபோலே 
யிருப்பதொன்‌ றிறே இவன்‌ பண்ணும்‌ ப்ரபத்தி? என்பன அவை, 
இங்கு வியாக்கியானத்தில்‌ மணவாள மாமுனிகளின்‌ விவரணத்தை 
யநுபவித்துத்‌ தெளிக. 
155. பெரியவாச்சான்பிள்ளை ஸ்ரீஸூக்தி 

நம்மாழ்வாரும்‌ ஆளவந்தாரும்‌ முன்னம்‌ ஆத்ம ஸ்மர்ப்பணம்‌ 
பண்ணிப்‌ பின்னை அதற்காக அதுதபித்தார்களென்றும்‌ ஆகவே 
ஆத்ம ஸமர்ப்பணம்‌ அபராத ரூபமென்றும்‌ சொல்லுகிற பக்ஷத்தில்‌, 
அநுதாப யோக்யங்களான பாபங்களைப்‌ போலே ஆத்ம ஸமர்ப்பண 
மும்‌ ஒரு பாபமாகவன்றோ தேறுசிறது; அது செய்யக்‌ கூடாத காரி 
யம்‌ என்று ஏற்பட்டு விடாதா? இவ்விஷயம்‌ ஆழ்வார்க்கும்‌ ஆளவர்‌ 
தார்க்கும்‌ முன்னம்‌ தெரியாமையில்லையே; தெரிந்து பாபத்தைப்‌ பண்‌ 
ணுவானேன்‌? பிறகு அநுதபிப்பானேன்‌? **ப்ரக்ஷாலநாத்தி பங்‌ 
கஸ்ய தூரரத்‌ அஸ்பர்சறம்‌ வரம்‌?* (முன்பு சேற்றில்‌ காலை வைத்‌ 
துப்‌ பின்பு அதை அலம்புவதைக்‌ காட்டிலும்‌ சேற்றில்‌ காலைவைக்‌ 
காமலே யிருந்துவிடலாமே) என்கிறாப்போலே ஆத்ம ஸமர்ப்பண 
மென்கிற பேச்சையே ப்ரஸ்தாவியாமலிருந்து விடலாமே என்கிற 
வாதங்கள்‌ இங்கு விளையக்கூடியதுண்டு. இதற்குஸமாதானமாகப்‌ 
பெரியவாச்சான்‌ பிள்ளையருளிச்‌ செய்வது பாரீர்‌:-““[தேகிம்நு ஸமர்‌ 
ப்பயாமி] இத்தையுடைய உனக்கு எத்தை ஸமர்ப்பிப்பேன்‌? ஸமர்ப்‌ 
பணிய மேது? ஸமர்ப்பகர்‌ ஆர்‌? ஸமர்ப்பணியமாகைக்கு ஸ்வாம்ய 
மில்லை, ஸமர்ப்பிக்கைக்கு ஸ்வா தந்த்ர்யமில்லை, ஸம்ஸார பீதியால்‌ 
ஸமர்ப்பிக்கையும்‌, ஸ்வரூப யாதாத்ம்ய ஜ்ஞாநத்தால்‌ அநுசயிக்கை 
யுமாக இரண்டும்‌ யாவக்‌ மோக்ஷம்‌ அநுவர்த்திக்கக்‌ கடவது” என்று. 
இதனால்‌ தேறினது என்னவென்றால்‌, ஆத்ம ஸமர்ப்பணம்‌ பண்ணு. 
கையும்‌ அதுபண்ணின தற்காகப்‌ பிறகு அநுதாபம்‌ காட்டுகையுமா 
கிற இரண்டும்‌ சாஸ்த்ரார்த்தம்‌ என்றதாகத்‌ தேறிற்று. 
156. தேசிகதிவ்யஸூக்தி விசேஷம்‌ 

இப்படி வியாக்கியானம்‌ செய்யலாமோ? முந்துற ஆத்ம ஸமர்ப்‌ 
பணம்‌ பண்ணவேணும்‌. பின்னை அநுதாபமும்‌ படவேணும்‌ என்றால்‌ 
இது நன்றாக இல்லையே. தப்பான காரியத்திற்கன்றோ அனுதபிக்க 


http://acharya.org 


இரண்டாவது நூறு ப்‌ 
பரக கணனிகள்‌ கனத அன ததன்‌ மற அனகை ம னப கடப 
வேண்டுவது என்றே இன்னமும்‌ அறிவிலிகளுடைய நெஞ்சு களும்‌ 
பியேயிருக்கும்‌, கேண்மின்‌; இந்த ஸ்தோத்ரரத்நத்திலேயே கீழே 
முப்பத்திரண்டாவதுச்லோகம்‌ முதல்‌ ஈாற்பத்தாறாம்‌ ச்லோகமளவும்‌ 
பதினான்கு ச்லோகங்களாலே எம்பெருமானுடைய நித்ய கைங்கரியத்‌ 
தைப்‌ பரம புருஷார்த்தமாகப்‌ பிரார்த்தித்த ஆளவந்தார்‌ தாமே 
அடுத்த (47) “திகசுசிமவிநீதம்‌?” என்கிற. ச்லோகத்தால்‌ கீழே அப்‌ 
படி பிரார்த்தித்ததற்கு மஹத்தான அனுதாபத்தை ஆவிஷ்கரித்தி 
ருக்கின்றாரென்பது அபரோக்ஷம்‌, இங்கு ஆராயவேண்டுமே, கைங்‌ 
கர்ய ப்ரார்த்தனை கூடுமா கூடாதா? *பவந்தமேவாநுசரக்‌ நிரந்தரம்‌ 
கதாஹமைகாந்திக நித்யகிங்கர: *நித்ய கிங்காரோ பவாநிர்‌ இத்‌ 
யாதிகளை நோக்குமிடத்து கைங்கர்யப்‌ ப்ரார்த்தனை கூடுமென்று 
விளங்காகின்றது. ““திகசுசிமவிநீதம்‌... தவ பரிஜுபாவம்‌ காமயே 
காமவ்ருத்த:” என்றதனால்‌ அந்த கைங்கர்ய ப்ரார்த்தனைக்காக ஆத்ம 
கர்ஹை செய்துகொண்டதை நோக்குமிடத்து கைங்கர்ய பிரார்த்தனை 
கூடாதென்றே விளங்காநின்றது. வேதாந்த தேசிகருங்கூட “தவ. 
தீகிங்கரத்வவிபவே ஸ்ப்ருஹயா அபராத்யர்‌' என்று கைங்கர்ய 
ப்ரார்‌ த்தனைக்குப்‌ பூர்வபாவியான கைங்கர்யருசியையுங்‌ கூட அப 
ராத கோடியிலே வைத்துப்‌ பேசியுள்ளார்‌, அங்ஙனம்‌ பேசினவர்‌ 
தாமே கைங்கர்ய பிரார்த்தனையையும்‌ பல பல ச்லோகங்களாலும்‌ 
செய்யுள்களாலும்‌ செய்தருளியிருக்கின்றார்‌. இவை பரஸ்பர விருத்‌ 
தங்களாகத்‌ தோன்றவில்லையா? உண்மையில்‌ இரண்டும்‌ சாஸ்த்ரார்த்‌ 
தமேயென்று நிஷ்கர்ஷித்தாலொழிய வழியில்லையன்றோ. கைங்‌ 
கர்ய ப்ரார்த்தனையும்‌ பண்ணவேணும்‌; 'ஸார்வபெள மனை ரீசப்பெண்‌ 
ஆசைப்படுமாபோலே ஐயோ என்ன ஆசைப்பட்டோம்‌! இது தகுமா? 
என்று உடனே நெஞ்சாறல்‌ படவும்‌ வேணும்‌ என்றே சாஸ்த்ரார்த்த 
மாகும்‌, “ச்வேவ தேவவஷட்க்ருதம்‌ த்வாம்‌ சரியோர்ஹமகாமயே!? 
என்றார்‌ பட்டர்‌. 
157, இதுபோன்ற மற்றோராராய்ச்சி 
மற்றொன்றுங்‌ காண்மின்‌:-*ஒட்டுரைத்‌ திவ்வுலகுன்ளைப்‌ புகழ்‌ 
வெல்லாம்‌ பெரும்பாலும்‌ பட்டுரையாய்ப்‌ புற்கென்றே காட்டுமால்‌ 
பரஞ்சோதி* (திருவாய்மொழி 8-1-2) என்று, பரஞ்சோதியான எம்‌ 
பெருமானுக்கு. உலகத்திலுள்ள க்ஷணபங்குரமான தாமரை, மேகம்‌, 
காயாம்பூ முதலானவற்றை ஒப்பாகச்‌ சொல்லுதல்‌ இழிவு என்கிறா 
ராழ்வார்‌. இஃது உண்மையா அன்றா? உண்மையாகில்‌ *கொண் 
டல்‌ வண்ணா! கடல்வண்ணா! காயா வண்ணா!” என்று பலகாலும்‌ 
ஆழ்வார்கள்‌ கதறுகின்றார்களே, இது என்ன? என்று ஆராயவேண்‌ 
டாவோ? அன்றியும்‌, பெரிய திருவந்தாதியில்‌ *புகழ்வோம்‌ பழிப்‌ 
போம்‌ புகழோம்‌, பழியோம்‌ என்று எம்பெருமானை நாம்‌ புகழ்வ 
தானது பழிப்பதேயாகு மென்கிறார்‌ நம்மாழ்வார்‌. இப்படி சொல்‌ 


http://acharya.org 


90 அண்ணாஸ்வாமியின்‌ அமுதமொழியாயிரம்‌ 


லிக்கொண்டே மேன்மேலும்‌ எம்பெருமானைப்‌ புகழ்வதற்கே ஒருப்‌ 
படுகின்றாரே, இது என்ன? என்று இதையும்‌ ஆராய வேண்டாவோ? 


158. இதுவுமது 

இன்னமும்‌; கூரத்தாழ்வான்‌ அதிமாநுஷ ஸ்தவத்தில்‌ “யா கம்‌ 
ளுமுக்க்யந்ருபகீடநிபர்ஹணோத்தா ஸாரிர்ஜிக்‌ தத்ரிஜகதஸ்‌ தவ நைவ 
கீர்த்தி* என்று, கம்ஸன்‌ முதலிய அரசர்களாகிற புழுக்களை ஸர்‌ 
வேச்வரன்‌ தொலைத்தானென்று சொல்லி அவனை யேத்துவதானது 
முவுலகத்தையும்‌ வென்‌ றிருக்கிற அவனுக்குப்‌ புகழ்ச்சியன்று, இகழ்ச்‌ 
சியே என்று சொல்லிவைத்து அப்படிப்பட்ட கம்ஸவதம்‌ முதலிய 
சரித்திரங்களையே மீண்டும்‌ பேசிப்‌ புகழ்கின்றாரே, இஃது என்ன? 
என்று இதையும்‌ ஆராயவேண்டுமே. இங்ஙனே பல விஷயங்க 
ளூள்ளன. இவை ஒன்றுக்கொன்று அபவாதமாகுமோ? இவையெல்‌ 
லாம்‌ பரஸ்பர விருத்தம்போல்‌ தோன்‌ றினாலும்‌ உண்மையில்‌ விருத்த 
மன்றே; இரண்டு படிகளும்‌ சொல்லித்‌ தீரவேண்டியவை யத்தனை 
யன்றோ? 


159. ஆத்மஸமர்ப்பணவிஷயத்திற்குவருதல்‌. 
இவைபோலவே ஆத்ம ஸமர்ப்பணம்‌ பண்ணுகையும்‌ பின்பு 
அதற்கு அநுதபிப்பதாகப்‌ பேசுகையுமாகிற இரண்டும்‌ சாஸ்த்ரார்த்‌ 
தமென்று அறுதியிட்டபின்‌ இதில்‌ ப்ரத்யாக்‌ யா௩ ப்ரஸக்‌ தியில்லை. 
முதலில்‌ ஆத்ம ஸமர்ப்பணம்‌ பண்ணிவிட்டுப்‌ பிறகு அதற்கு அநு 
தாபம்‌ காட்டுகிற ச்லோகத்தில்‌ ஆளவந்தார்‌ *இதி ப்ரபுத்ததீ:* 
என்கிறார்‌. கீழ்‌ ச்லோகம்‌ சொல்லும்போது [அதாவது ஆத்ம ஸமா 
ய்பணம்‌ பண்ணும்போது] தாம்‌ அவிவேகியாயிருந்ததாகவும்‌, 
உடனே விவேகம்‌ பெற்று இந்த ச்லோகம்‌ [அநுதாப ச்லோகம்‌] 
சொல்லுகிறதாகவும்‌ இதனால்‌ தெரிகிறது. ஏற்கனவே மஹாவி 
வேக நிதியாகப்‌ புகழ்பெற்ற ஆளவந்தார்‌ முன்‌ ச்லோகம்‌ ஸாதிக்கும்‌ 
போது அவிவேகியாயிருந்தார்‌. பின்‌ ச்லோகம்‌ ஸாதிக்கும்போது 
விவேகம்‌ பெற்றுவிட்டார்‌ என்கை ஏலாது, அப்படியிருக்க ££ இதி 
ப்ரபுத்ததீ: ?* என்று ஸாதித்தது ஏன்‌? என்னில்‌; க்ரமேண சாஸ்த்‌ 
ரார்த்தங்களை வெளியிடவேண்டுமிடத்து இங்ஙனே சொல்வது க்ரந்த 
சைலி. அதாவது நூலாசிரியர்களின்‌ ஒருவகையான முறைமை, 


160, ஆருயிரப்படி--பிள்ளான்‌ ஸூக்தி 


இன்பமிகு மாறாயிரமருளிச்செய்த திருக்குருகைப்பிரான்‌ பிள்ளா 
னும்‌ “என தாவியுள்‌ கலந்த”” பாசுர வியாக்யான த்தில்‌--*இப்படி எம்‌ 
பெருமானோடு கலந்தகலவியாலுள்ள நிரவதிக ப்ரீதியாலே அறி 


http://acharya.org 


இரண்டாவது நூறு பப நற 


ர டட ட ட ப ட பம டய படிய வை அமைய யமகம்‌ 
வழிந்து இவ்வாத்மா ஈம்முடையதன்றென்று நிரூபிக்கமாட்டாராய்‌' 
அவன்‌ தம்மோடு கலந்த இப்பெருகல்லுதவிக்குக்‌ கைம்மாறுகத்‌ தம்‌ 
முடைய ஆத்மாவை அவனுக்கு மீளா வடிமையாகக்‌ ப்‌ 
பின்னையும்‌ தம்முடைய ஸ்வருபத்தை உள்ளபடி விவேகித்து”” 
றருளிச்செய்தார்‌. அவ்விடத்திற்கும்‌ இதுவே நிர்வாஹம்‌, டம்‌ 
முந்துற ஆத்ம ஸமர்ப்பணம்‌ பண்ணுகையும்‌ பின்னை அதற்காக 
அதுதாப ப்ரகாசனம்‌ பண்ணுகையுமாகிற விரண்டும்‌ பரஸ்பராப- 
வாத மல்லாத சாஸ்த்ரார்த்த மென்றதாயிற்று. 


161, ஆத்மஸமர்ப்பணஸமய நிஷ்கர்ஷம்‌ 
இதற்குமேல்‌ ஒரு சிறிய கேள்வி தோன்றும்‌; ஆத்ம ஸமர்ப்‌ 
பணம்‌ பண்ணவேணுமென்பதும்‌ சாஸ்த்ரார்த்தமாக ஆய்விட்டபடி. 
யாலே அந்த ஆத்ம ஸமர்ப்பண்த்தை நாம்‌ எப்போது செய்கிறோம்‌? 
என்று; இதைப்பற்றி தேசிகனே ஸுவ்யக்தமாகத்‌ தெரிவித்துள்‌ 
ளார்‌. ரஹஸ்யத்ரய ஸாரத்தில்‌ க்ருதக்ருத்யாதிகாரத்தில்‌-“பகவத்‌: 
க்ருபையடியாகவுண்டான ஸதாசார்ய கடாக்ஷ வீஷயீகாரத்தாலே 
வந்த த்வயோச்சாரண அநூச்சாரணத்தாலே ப்ரபத்தி யனுஷ்டா 
னம்‌ பிறந்தபின்பு சரண்ய ப்ரஸாதநங்களில்‌ இதுக்குமேல்‌ ஒன்‌ நில்‌. 
லாமையாலே?? இத்யாதி ஸ்ரீஸூக்திகளிருப்பது ப்ரஸித்தம்‌, இந்த 
வாக்கியத்தில்‌ “த்வயோச்சாரண அநூச்சாரணத்தாலே ப்ரபத்த்ய 
நுஷ்டானம்‌ பிறந்த பின்பு" என்று ஸாதித்திருப்பதொன்றே 
தெளிவு பிறப்பிக்குமது. பஞ்சஸம்ஸ்கார காலத்தில்‌ ஆசார்யன்‌ 
த்வயத்தை உபதேசிக்குமளவில்‌ அவர்‌ உச்சரிக்க சிஷ்யன்‌ அநூச்சா 
ப பண்ணுவதனால்‌ ப்ரபத்தியநுஷ்டானம்‌ பிறந்ததென்று' 
தேறிற்று. த்வயத்தின்‌ பொருள்‌ நெஞ்சில்‌ ஊறவூற, த்வயார்த்த. 
ப்ரகாசகமான திருவாய்மொழிப்‌ பாசுரங்கள்‌ ஆசார்ய ஸ்ரீ ஸூக்திகள்‌. 
இவற்றின்‌ பொருள்‌ நெஞ்சில்‌ தேங்க அதுவே பழுத்த ஆத்ம ஸமர்ப்‌ 
பணமாகத்‌ தலைக்கட்டும்‌. [இதைப்பற்றி விரிவான நிரூபணம்‌. 
பல நூல்களில்‌ காணத்தக்கது. ] 


162. உபாயாந்தரங்களின்‌ ஸாபாயத்வம்‌ 
ப்ரபத்தியொழிந்த மற்றை யுபாயங்கள்‌ உபாயாந்தரங்க ளெனப்‌: 
படும்‌, உபாஸறம்‌ முதலான அவற்றிலே, ப்ரபந்ஈர்களான நமக்கு. 
ப்ராப்தியில்லையென்பது ஸர்வ ஸம்ப்ரதிபந்ம்‌, சாஸ்த்ரங்களில்‌ 
விதிக்கப்பட்டுள்ள அந்த உபாயாந்தரங்களை நாம்‌ விடுகைக்கு ஹேது. 
என்ன? என்கிற விசாரத்தில்‌ அவற்றை , (உபாயாந்தரங்களை) 
அறிகைக்கும்‌,அநுஷ்டிக்கைக்கு மீடான ஜ்ஞா௩ சக்திகளில்லாமையே 
ஹேது என்பர்‌ பிறர்‌. அவையன்று ஹேது. பகவானுக்கு அத்யந்தம்‌ 
பரதந்த்ரப்பட்டிருக்கையாகிற ஸ்வரூபத்துக்குச்‌ சரோதென்னு 


nttp:/facharya.org 


92 அண்ணாஸ்வாமியின்‌ அமுதமொழியாயிரம்‌ 


மதுவே முக்கிய ஹேதுவென்று ஸத்ஸம்ப்ரதரய ஸித்தாந்தம்‌, அஜ்‌ 
ஞானமும்‌, அசக்தியுமடியாக விடுவதானால்‌, ஜ்ஞான சக்திகளுண்‌ 
டாகில்‌ அவற்றைப்‌ பரிக்ரஹிக்கவேண்டி வருமன்றோ; ஸ்வரூப 
விரோ தியென்று. விட்டாலன்றோ மறுவலிடாதொழிவது; ஆகவே 
ஸ்வருப விருத்தமென்னுமதுவே ப்ரதாஈ ஹேதுவாகும்‌. 


163. ஸாபாயத்வசோதனம்‌ 

உபாயாந்தரங்களும்‌ மோகேஷோபாயமாயிருக்க அவற்றை இப்படி 
கழிக்கலாமோ? அவை யார்க்கு உபாயம்‌? என்னில்‌, ஸ்வரக்ஷணத்‌ 
தில்‌ ஸ்வப்ரயத்௩ நாற்றத்தையும்‌ ஸஹியாத ஸ்வரூபத்தை உள்ள 
யடி. 'யறிகைக்கீடான ஞானமில்லாதவர்களுக்கே அவை உபாய 
மாயிருக்கும்‌. ஸ்வரூப யாதாத்ம்ய ஜ்ஞான முடையவர்களுக்கு 
“அபாயமாயே யிருக்கும்‌, அத்யந்த பாரதந்த்ர்பமாகிற ஸ்வரூபத்‌ 
துக்கு ஸ்வப்ரயத்கரூபமான அவை காசகமாகுமன்றோ. 


164, “நெறிகாட்டிநீக்குதியோ ? * 

நம்மாழ்வார்‌ பெரிய திருவந்தாதியில்‌ (6) *நெறிகாட்டி ஈக்கு 
தியோ நின்பால்‌* என்‌ றருளிச்செய்த பாசுரம்‌ இதற்கு ப்ரமாணமாக 
அதுஸந்தேயம்‌, இப்பாசுரத்தின்‌ பொருளைக்‌ கேளிர்‌. நெறியென்‌ 
ரல்‌ வழி; | வழியாவது உபாயம்‌, பகவத்கீதையில்‌ சரம ச்லோகத்‌ 
திற்குக்‌ கீழே விரிவாகச்‌ சொல்லப்பட்டுள்ள ஸாதநாந்தரங்களை 
இங்கு நெறி யென்கிறது. எம்பெருமான்‌ யாரை அதுக்ரஹிக்கத்‌ 
திருவுள்ளம்‌ பற்றுகிறானோ அவர்களை நோக்கி ங்கள்‌ எவ்விதமான 
அலைச்சலும்‌ படவேண்டா; என்னையே தஞ்சமாக உறுதிகொண்டு 
மார்விலே கைவைத்து உறங்குங்கள்‌” என்பன்‌. எவர்களைக்‌ கை 
விட நினைக்கிறானோ அவர்களுக்கு அருந்தொழில்களை அளவில்லா த: 
படி விதித்து “இவற்றைச்‌ செவ்வனே செய்து பேறு பெறுங்கள்‌! 
என்பன்‌, ஆகவே நெறி காட்டுகையென்பதும்‌ நீக்குகை யென்பதும்‌ 
பர்யாயம்‌. நெறியைக்‌ காட்டுகையாவ து, “இது கர்ம யோகம்‌, இது 
பக்தியோகம்‌; இவற்றுள்‌ எது உமக்கு ஸாத்யமோ அதனை அநுஷ்‌ 
டிக்கக்‌ கடவீர்‌' என்று சொல்லித்‌ தான்‌ உதாஸீநனாகை. (நெறி 
காட்டி நின்பால்‌ நீக்குதியோ) உன்னை யொழிய வேறோருபாயத்‌ 
தைக்‌ காட்டி உன்‌ பக்கலில்‌ நின்றும்‌ என்னை அகற்றப்‌ பார்க்கி 
யோ வென்று ஆழ்வார்‌ எம்பெருமானை நோக்கிக்‌ கேட்கிறபடி. 
நன மஹாராஜன்‌ தமயந்தியை உடுத்த புடவையிலே ஒரு தலைப்பை 
“யறுத்து (இது விதர்ப்பதேசம்‌ போகிறவழி, இது கோஸலதேசம்‌ 
போகிறவழி; எந்த வழியில்‌ வேணுமானாலும்‌ போய்க்கொள்? என்று 
சொல்லிவிட்டு அகன்றாப்‌ போலே அகலப்‌ பார்க்கிறாயோ? என்று 
“வினாவுகிறபடி, ஆக இப்பாசுரத்தால்‌, உபாயாந்தரங்களில்‌ அந்வ 


nttp:/facharya.org 


a இரண்டாவது நூறு 93: 


பிக்கை எம்பெருமான்‌ பக்கலில்நின்றும்‌ அகல்வதற்குறுப்பு என்று, 
தேறிநின்றது. *நெறிகாட்டி நீக்குதியோ* என்ற விடத்தில்‌ ஈக்கு 
கையாவது பரதந்த்ரமான வஸ்துவை ஸ்வதந்தரக்ருத்பமான*உபா 
யாநுஷ்டானத்திலே மூட்டித்‌ தனக்கு  அசலாக்குகையென்று 
மணவாளமாமுனிகளின்‌ திருவாக்கு, 


165. பிள்ளானுடைய நல்வார்த்தையொன்று 


இவ்விஷயத்தில்‌ திருக்குருகைப்‌ பிரான்‌ பிள்ளான்‌ பணிப்பு 
தொரு'௩ல்வார்த்தையுண்டு. ஸ்ரீவசறபூஷணத்திலே வ்யக்தம்‌; “மதிரா: 
பிந்து மிச்ரமான சாதகும்பமய கும்பகத தீர்த்த .ஸலிலம்போலே. 
அஹங்காரமிச்ரமான உபாயாந்தரம்‌'” என்று பிள்ளான்‌ பணிப்பராம்‌. 
பொற்குடத்திலிருக்கும்‌ கங்கா தீர்த்தஜலமான து, பாத்ரசுத்தியு 
முண்டாய்‌ தானும்‌ பரிசுத்தமாயிருக்க, மத்யபிந்துவின்‌ கலப்பினாலே 
நிஷித்தமாகிறாப்‌ போலே, ஸ்வதோ நிர்மலத்வாதிகளாலே பரிசுத்த. 
மாயிருக்கின்‌ற ஆத்மவஸ்துவிலுள்ளதாய்‌, பகவானையே பற்றிய 
தாதலால்‌ பரிசுத்தமாயுமிருக்கின்ற உபாயாந்தரமானது ஸ்வயத்ந 
மூலமான அஹங்காரஸ்பர்சத்தாலே ஜ்ஞானிகள்‌ அங்கீகரியாதபடி 
நிஷித்தமாயிருக்கும்‌ என்பது மேற்குறித்த பிள்ளான்‌ திருவாக்கின்‌ 
தாற்பரியம்‌. 


166 அஹங்காரமிச்ரத்வத்தின்‌ விளக்கம்‌ 


“அஹங்கார மிச்ரமான உபாயார்தரம்‌!” என்ற இவ்வாக்கி 
யத்தில்‌ கூறும்‌ அஹங்காரமாவது இன்னதென்று தெளிய 
வேணும்‌, தானே கர்த்தா வென்றும்‌ தானே போக்தாவென்றும்‌ 
அநுஸந்திப்பதுதான்‌ இங்கு அஹங்காரமாவது, கீதையில்‌ பதி 
னெட்டாவது அத்யாயத்தில்‌ (8,9 ச்லோகங்களில்‌) *ஸங்கம்‌ 
தயக்த்வார்‌ என்று உபாயாந்தர நிஷ்டனுக்குச்‌ சொன்ன அஹங்‌ 
காரத்யாகமாவ து-ஸ்வதந்த்ரனாக நான்‌ கர்த்தா போக்தா என்கிற 
ஸ்தூலாஹங்கார த்யாகம்‌. ஆயினும்‌ அவனுக்கு ஸுக்ஷ்மாஹங்‌ 
காரமொன்று அவர்ஜரீயமாயுண்டு. அது ஸ்வயத்கரூபதா] நிபந்த 
ஈம்‌. அதுவும்‌ நிஷித்தமென்று £பிள்ளானுடைய திருவுள்ளம்‌, 
இது எங்ஙனே தெரிகின்றதென்னில்‌, அவரது திருவாக்கில்‌ 
“மதிராமிச்ரமான ” என்னாதே “மதிரா பிந்து மிச்ரமான?? என்று 
காண்கையாலே அந்த பிந்துபதத்தினால்‌ இது தெரிகின்றது. கெடுப்‌ 
பதற்கு அணுவளவும்‌ போதுமாதலால்‌, உபாயாந்தர ப்ரவருத்கியில்‌- 
ஸூக்ஷ்மாஹங்கார முண்டாகி அதுதான்‌ அவர்ஜரீயமாயிருந்து 
அது அற்பமானாலும்‌ ஸ்வரூப நாசகத்வத்தில்‌ குறையற்றதென்று 
காட்டின படி. 


http://acharya.org 


94 அண்ணாஸ்வாமியின்‌ அமுதமொழியாயிரம்‌ 


167. ரீவசனபூஷண திவ்யஸூக்தி 

“ஸ்வயத்நறிவ்ருத்தி பாரதந்த்ர்யபலம்‌” என்கிற. ஸ்ரீ வசஈபூஷணா 
திவ்ய ஸூக்தியும்‌ காண்க, *என்னான்செய்கேன்‌* என்கிற ஆழ்வார்‌ 
பாசுரத்தை ஸ்ரீவசாபூஷணத்திலெடுத்தாண்டவிடத்து மணவாள 
மாமுனிகளின்‌ வியாக்கியான ஸ்ரீஸூக்திகளில்‌ வைசத்யமும்‌ காணத்‌ 
தக்கது. 


168. ந்யாஸதிலக ஸ்ரீஸூக்தி நிதர்சனம்‌ 
இப்படிப்பட்ட ஸத்ஸம்ப்ரதாயார்த்தக்தை தேசிகன்‌ ந்யாஸதில 
கத்தில்‌ வெகு அழகாகக்‌ காட்டியுள்ளார்‌. எங்ஙனே யென்னில்‌; 


“ஆர்‌ த்தேஷ்வாசுபலா 'ததந்யவிஷயேபி உச்சிக்தே ஹாந்தரா 

வஹ்ந்யாதேரநபேக்ணாத்‌ தநுப்ருதாம்‌ ஸத்யாதிவத்‌ வ்யாபிநீ, 

ஸ்ரீரங்கேச்வர ! யாவதாத்மநியதத்வ த்பாரதந்த்ர்யோசிதா 

த்வய்யேவ த்வதுபாயதீ: அபிஹிதஸ்வோபாயபாவா ஸ்.துமே."' 
என்பது ஒரு ச்லோகரத்ஈம்‌. இதில்‌ ப்ரபத்திக்கு. இட்டிருக்கிற. 
விசேஷணங்கள த்தனையும்‌ பக்தி வேஷவ்யாவர்த்தகங்கள்‌; விவரித்‌ 
துக்காட்டுகிறோம்‌ காண்மின்‌; *ஆர்த்தேஷு ஆசுபலா”?' பக்தியான து 
விளம்பித்துப்‌ பலனளிக்கும்‌ ; ப்ரபத்தி அங்ஙனன்‌ றிக்கே விரைவில்‌ 
பலனளிக்கும்‌ ஆர்த்தப்ரபங்றர்திறத்தில்‌. “ததற்யவிஷயேபி உச்‌ 
சிந்ந தேஹாந்தரா?? பக்தியான து தேஹாந்தர ஸம்பந்தத்தை 
யறுத்துத்‌ தருவதில்‌ நியதியுடையதன்று ; ப்ரபத்தி நியமேஈ 
தேஹாக்கர ஸம்பந்தத்தை யறுத்துத்‌ தரும்‌, “வஹ்ந்யாதே: அபே 
க்ஷணாத்‌ தநுப்ருதாம்‌ ஸத்‌ யாதிவத்‌ வ்யாபிரி” பக்தியாகிற உபாயத்‌ 
தின்‌ அநுஷ்டானத்தில்‌ அக்நிகார்யம்‌ முதலியவை அபேச்ஷிதமா 
யிருக்கையாலே அது அதிக்ருதாதிகாரமாயிருக்கும்‌ ; ப்ரபத்தியில்‌ 
அவ்வபேகை்ஷையில்லாமையாலே ஸத்யம்‌ சொல்வதற்கு எப்படி ஸர்‌ 
வரும்‌ அதிகாரிகளோ அப்படியே ப்ரபத்தியிலும்‌ ஸர்வரும்‌ அதிகாரி 
கள்‌. 
169. முக்கியமான விசேஷணம்‌ 

இனி இதற்கு அடுத்த விசேஷணமே ப்ரக்ருத விஷயத்திற்கு 
"உற்று நோக்கத்தக்கது. “யாவதாத்ம நியத த்வத்‌ பாரதந்த்ர்யோ 
சிதா” பக்தி ஸ்வரூபவிருத்தம்‌, ப்ரபத்தி ஸ்வரூபா நுரூபம்‌ என்கிறது. 
யாவதாத்மநியதமான அத்யந்த பாரதந்த்ர்யத்துக்கு ப்ரபத்தி 
உசிதமாயிருக்குமென்‌றபோதே ப்ரபத்திப்ரதிகோடியான பக்தி 
யானது அந்த பாரதந்த்ரியத்திற்கு விருத்தமாயிருக்குமென்னுமிடம்‌ 
'ஸ்பஷ்டமாகத்‌ தெரிவிக்கப்பட்ட தாயிற்‌ றன்றோ ; ஆகவே தேசிகன்‌ 


http://acharya.org 


இரண்டாவது 'நூறு 95 


திருவுள்ளமும்‌ உபாயாந்தரம்‌ ஸ்வரூப விருத்தமென்பதே யென்று 
தேறி நின்றது. இதனையே “பத்தி முதலாமவற்றில்‌ பதியெனக்குக்‌ 
கூடாமல்‌? என்ற அடைக்கலப்பத்துச்‌ செய்யுளாலும்‌ விளங்க 
வைத்தார்‌. அப்பா சுரம்‌ உண்மையில்‌ யாருடையதோ ! 


170. விலக்ஷணமான தேசிகஸூக்தியொன்று 


“உபாயாந்தரங்களை ஸ்வரூப விருத்தமென்ன வொண்ணாது, 
இவை ““அகிஞ்சநோ நந்யகதி:”” என்‌ றிருக்கும்‌ அதிகாரிக்கு ஸ்வாதி 
கார விருத்தங்களென்ன ப்ராப்தம்‌ என்றும்‌ அவர்‌ ரஹஸ்யத்தில்‌ 
பேசியிருப்ப, துண்டு, ந்யாஸதிலகத்தி லருளிச்செய்தபடியே இவை 
அத்யந்த பாரதந்த்ர்ய ஸ்வரூபத்துக்குப்‌ போராதென்கிற ஸத்ஸம்ப்ர 
தாய நிஷ்கர்ஷம்‌ சாலவினிது. 


171: “விஹிதவிஷய நிவ்ருத்தி தன்னேற்றம்‌” 

க்ருஹஸ்தாச்ரம தர்மமாக விஹித விஷய போகம்‌ ப்ராப்த 
மானாலும்‌, அநந்யார்ஹ சேஷத்வ அந்ய சரணத்வங்களோடுகூட 
அநந்ய போக்யத்வமென்கிற விலக்ஷணமான தன்மையையும்‌ பெற்‌ 
றிருக்கின்ற விசேஷாதிகாரிக்கு அந்த விஹித விஷய போகம்‌ 
அருவருக்கத்தக்கதாய்‌ விடத்தகுந்ததேயாகுமென்பது ஸதாசார்ய 
ஸித்தாந்தம்‌. சாஸ்த்ரங்களில்‌ ஸ்வதார போகம்‌ நியமமாக விதிக்கப்‌ 
பட்டு அது தவிர்க்தால்‌ தோஷமும்‌ பிரதிபாதிக்கப்பட்டிருக்கையாலே 
விஹிதவிஷய நிவ்ருத்தி அசாஸ்த்ரீய மென்பர்‌ சில. ஸ்ரீவச௩ 
பூஷண த்தில்‌ இரண்டு மூன்‌ றிடங்களில்‌ உத்தமாதிகாரிக்கு விஹித 
விஷய நிவ்ருததியைத்‌ தன்னேற்றமாக அருளிச்‌ செய்கிறார்‌. மிகு 
ஞானச்‌ சிறுகுழவியான எம்பெருமான்‌ சோதிவாய்‌ திறந்து பணித்த 
கீதையில்‌ (9-8) எட்டாவது அத்யாயத்தில்‌ மூன்றாவது ச்லோகத்தின்‌ 
பாஷ்யத்தில்‌ ஸ்ரீ பாஷ்யகாரர்‌ வெளியிட்டருளின விசேஷார்த்தமிது. 
அதனை விவரிப்போம்‌ அடுத்தபடியாக, 


172, விஹிதவிஷயறிவ்ருத்திக்கு கீதாபாஷ்யம்‌ 

கீதை ஏழாவது அத்யாயத்தின்‌ முடிவில்‌ கண்ணபிரான்‌ “ஜரா 
மரண மோக்ஷாய”' என்கிற இருபத்தொன்பதாம்‌ ச்லோகத்தில்‌: 
“தே ப்ரஹ்ம தத்‌ விது: க்ருத்ஸ்கம்‌ அத்யாத்மம்‌ கர்ம ச அகிலம்‌!” 
என்று ஒரு வார்த்தை சொன்னான்‌. அதுகேட்ட அர்ஜுன்‌ அந்த 
வார்த்தையின்‌ உண்மையான பொருளைத்‌ தெரிந்து கொள்ள வேண்‌ 
டிக்‌ கண்ணனையே கேள்வி கேட்கிறான்‌ எட்டாவது அத்யாயத்தின்‌ 
1, -ச்லோகங்களினால்‌, “*கிம்‌ தத்‌ ப்ரஹ்ம கிமத்யாத்மம்‌ கிம்‌ கர்ம புரு 
ஷோத்தம”' என்று தொடங்கிக்‌ கேள்விகள்‌ உள்ளன. மூன்றாவது 
சுலோகம்‌ தொடங்கிக்‌ கண்ணனுடைய விடை வெளிவருகின்றது, 


http:/acharya.org 


96 அண்ணாஸ்வாமியின்‌ அமுதமொழியாயிரம்‌ 


“திம்‌ கர்ம” என்ற கேள்விக்குக்‌ கண்ணனுடைய விடை *பூதபா 
வோத்பவகரோ விஸர்க்க; கர்ம ஸம்ஜ்ஞித:” என்பது, இங்கு விஷய 
மென்னவென்றால்‌, கேண்மின்‌ ₹ 


173. கீதாபாஷ்யஸூக்தி விவரணம்‌ 


சிலவற்றை அறியவேண்டும்‌ என்று பகவான்‌ நியமித்துவருகை. 
யில்‌ கருமத்தை அறிய வேண்டும்‌ என்று சொல்லியிருந்ததனால்‌ 
கருமமென்றால்‌ எது? என்று அர்ஜுநன்‌ கேட்க நேர்ந்தது. அதற்கு 
பகவான்‌ விடை கூறியுள்ளார்‌, ஒருவன்‌ ஒன்றை யறிவதான து, 
பற்றுவதற்காகவும்‌ ஆகலாம்‌, விடுவதற்காகவும்‌ ஆகலாம்‌. நல்லதா. 
யிருந்தால்‌ பற்றுவது, கெட்டதாயிருந்தால்‌ விடுவது, ஆகவே 
நல்லதையும்‌ தெரிந்துகொள்ள வேண்டும்‌; கெட்டதையும்‌ தெரிந்து 
கொள்ள வேண்டும்‌. இங்கே தெரிந்துகொள்ளவேண்டியதாகக்‌ 
கூறப்பட்ட கருமம்‌ நல்லதன்று, கெட்டது, என்பதாக பகவானு 
டையவிடையினால்‌ தெரிகின்றது. “பூதபாவோத்பவகரோ விஸர்க்க: 
கர்மஸம்ஜ்ஞித:” என்பதற்கு நம்முடைய ஸ்ரீ பாஷ்யகாரர்‌ அருளிச்‌ 
செய்திருக்கிற அர்த்தம்‌ வருமாறு :-- 


“பூதபாவ:-மநுஷ்யாதிபாவ!; ததுத்பவகரோ யோ விஸர்க்க:; 
*பஞ்சம்யாமாஹுஃதாவாப: புருஷவசஸோ பவந்தி* இதி ச்ருதி 
ஸித்தோ யோஷக்ஸம்பந்தஜ:; தச்ச அகிலம்‌ ஸாநுபந்தம்‌ உத்‌ 
வேஜநீயதயா பரிஹரணீயதயா ௪ முமுக்ஷுபி: ஜ்ஞாதவ்யம்‌. 
பரிஹரணியதா ௪ அமந்தரமேவ வக்ஷ்யதே--*யதிச்சந்தோ ப்ர 
ஹ்மசர்யம்‌ சரந்தி* இதி,” 


என்பது கீதா பாஷ்ய ஸ்ரீ ஸக்தி, இதன்‌ கருத்தாவது--ஸ்த்ரி 
புருஷஸம்யோக மென்பதுதான்‌ இங்கே கருமமென்கிறது. இது 
மிகவும்‌ அருவருக்கத்தக்கதாகையால்‌ விடத்‌ தக்கதாக இதனை யறிய 
வேண்டும்‌. இதை விடவேண்டுமென்பது மேலே. பதினோராவது. 
சுலோகத்திலும்‌ காட்டப்படுகிறது என்பதாம்‌, இதனால்‌ நாம்‌ தெரிந்து 
கொள்வது, க்ருஹஸ்தாச்ரம தருமமாக விஹிதவிஷயபோகம்‌ ப்ராப்‌. 
தமே யானாலும்‌ அது விசிஷ்டாதிகாரிக்கு ஜஃகுப்ஸரீயமே யென்று. 
ஆகவே இவ்விஷயத்திலும்‌ ஸத்ஸம்ப்ரதாய ஸித்தாந்தம்‌ நிரவத்ய 
மென்றுணர்க, 


174. கர்மாநுஷ்டானங்களின்‌ அளவு 


இதர ஸம்ப்ர தாயங்களில்‌ கர்மாநுஷ்டானப்பற்று அதிகமாகவும்‌ 
ஸத்ஸம்ப்ரதாயத்தில்‌ அது குறைவாகவுமுள்ளது. இதைப்பற்றித்‌. 
தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள்‌ வருமாறு ; 


http://acharya.org 


இரண்டாவது நூறு 97 


**கரியமாணம்‌ ந கஸ்மைசித்‌ யதர்த்தாய ப்ரகல்பதே, 

அக்ரியாவ தறநர்த்தாய தத்‌ து கர்ம ஸமாசரேத்‌” 
என்கிற பிரமாண த்தை தேசிகரும்‌ எடுத்தாளுகிறார்‌. இந்த பிரமாண 
வசனத்தின்படியே தான்‌ ஸதாசார்யர்களின்‌ அநுஷ்டான பரம்‌ 
பரை காண்கிறது. எந்தக்‌ கருமத்தைச்‌ செய்தால்‌ ஒரு பலனும்‌ 
கிடைக்கமாட்டாதோ, செய்யாவிடில்‌ ப்ரத்யவாயம்‌ விளையுமோ 
அந்தக்‌ கருமத்தை மாத்திரம்‌ செய்யவேண்டியதென்று இந்த வசனத்‌ 
தின்‌ தாற்பரியம்‌. அதாவது--அகரணே ப்ரத்யவாயாவஹமாயும்‌. 
பலச்ருதி யற்றதாயுமிருக்கிற கருமத்தையே செய்யக்கடவகென்கை, 


175. கைக்கொண்ட கருமங்களுக்கும்‌ 
கைவிட்ட கருமங்களுக்கும்வாசி 
பூர்வாசார்ய ஸம்ப்ரதாய பரம்பரையில்‌ எந்தெந்த கருமங்கள்‌ 
அனுட்டிக்கப்பட்டு வருகின்றனவோ அவை அகரணே ப்ரத்யவா 
யத்தை விளைப்பனவாயிருக்‌ கும்‌. எந்தெந்த கருமங்கள்‌ அனுட்டிக்கப்‌ 
படாமல்‌ விடப்பட்டிருக்கின்றனவோ அவை ஸாமாந்ய பலப்ரதமா 
யிருக்கும்‌--என்று அறியக்‌ கடவது. ஒவ்வொரு ஸெளரமாஸ ஸங்க்ர: 
மணத்திற்கும்‌ தர்ப்பணம்‌ அனுட்டியாமல்‌ நான்கு மாதப்பிறப்பு 
களுக்கே அது அனுட்டிப்பது பெரியோர்களின்‌ ஸம்ப்ரதாயத்தி 
ள்ளது: இத்தகைய அனுஷ்டா௩-அனனுஷ்டானங்களை இங்கே 
நிதர்சனமாகக்‌ கண்டு கொள்வது. 


176. கருமங்களுக்கும்‌ கைங்கரியத்திற்குமுள்ளவாசி 
இந்த ப்ரகரணத்தில்‌ பல விஷயங்கள்‌ விவக்ஷிதங்களுண்டு.. 
ஆனாலும்‌ சில சுருங்கச்சொல்லுகிறோம்‌. பரவ்யூஹவிபவ அந்தர்யாமி 
அர்ச்சாவதாரரூபேண ஐவகைப்பட்டிருக்கிற பகவத்‌ ரூபங்களில்‌ பரவ்‌ 
யூஹ விபவங்கள்‌ மூன்றும்‌ தேசகால விப்ரகர்ஷத்தாலே நம்முடைய 
வழிபாடுகளுக்கு இலக்காகமாட்டாதவை. அந்தர்யாமி ரூபத்திலும்‌ 
அர்ச்சாவதார ரூபத்திலுமே வழிபாடுகள்‌ செய்யப்‌ ப்ராப்தம்‌, கர்மா 
நுஷ்டாநம்‌ அந்தர்யாமி ஆராதனமென்றும்‌, கைங்கரியாநுஷ்டானம்‌ 
அர்ச்சாவதார ஆராதனமென்றும்‌ நிஷ்கர்ஷிக்கப்பட்டிருக்கிறது, 
கர்மானுஷ்டானங்களில்‌ அக்னி இந்திரன்‌ ஸோமன்‌ வருணன்‌ ப்ரஜா 
பதி பசுபதி ப்ருஹஸ்பதி என்கிற பல தேவதைகளின்‌ பெயர்கள்‌ பல 
காலும்‌ வரும்‌. அந்தத்‌ தேவகைகளை உத்தேசித்துச்‌ செய்வதே கர்‌ 
மாநுஷடான வேஷமாகும்‌. இங்ஙனம்‌ தேவதாந்தரங்களுக்கு ஆரா 
தனமாக அமைகின்ற கருமங்களானவை *இறுக்குமிறை யிறுத்‌ 
துண்ண எவ்வுலகுக்கும்‌ தன்‌ மூர்த்தி நிறுத்தினான்‌ தெய்வங்களாக 
அத்தெய்வகாயகன்‌ தானே* என்கிற திருவாய்‌ மொழியின்படி அந்த 
சீ 


http://acharya.org 


98 அண்ணாஸ்வாமியின்‌ அமுதமொழியாயிரம்‌ 


தேவதைகளுக்கு அந்தர்யாமியான எம்பெருமானிடமே போய்ச்‌ 
சேருகின்றன வென்பது வேதாந்திகளின்‌ ஸித்தாந்தம்‌, ஆகவே 
கர்மாநுஷ்டானம்‌ அந்தர்யாமி ஆராதனமென்னக்‌ குறையில்லை 
*ஜழிவில்காலமெல்லாம்‌ உடனாய்மன்னி வழுவிலாவடிமை செய்ய 
வேண்டும்‌ நாம்‌* என்கிறபடியே கைங்கர்யாநுஷ்டானத்திற்கு அர்ச்‌ 
சாவதாரமே இலக்கு என்பதில்‌ விவரணம்‌ அநபே௯ிதம்‌, 


177. தொண்டரடிப்பொடியாழ்வார்‌ பாசுரங்கள்‌ 


தொண்டரடிப்‌ பொடியாழ்வார்‌ திருமாலையில்‌ *நாட்டினான்‌ 
தெய்வமெங்கும்‌* என்று கர்மாநுஷ்டான லக்ஷ்யத்தைச்‌ சொல்லி 
உடனே *நல்லதோரருள்‌ தன்னாலே காட்டினான்‌ திருவரங்கம்‌ உய்‌ 
பவர்க்கு உய்யும்‌ வண்ணம்‌* என்று கைங்கர்யாநுஷ்டான லக்ஷ்யத்‌ 
தையும்‌ சொல்லி, *கேட்டிரே௩ம்பிமீர்காள்‌ கெருடவாகனனும்‌ நிற்கச்‌ 
சேட்டைதன்மடியகத்துச்‌ செல்வம்‌ பார்த்திருக்கின்நீரே* என்று 
யின்னடிகளால்‌ அந்தர்யாமி ஆராதனத்திற்‌ காட்டில்‌ அர்ச்சாவதார 
ஸமாராதனமே பாங்கு என்று காட்டியருளினார்‌. மேலே *மேம்‌ 
பொருள்‌ போகவிட்டு மெய்ம்மையை மிக வுணர்ந்து, ஆம்‌ பரிச, றிற்‌ து 
கொண்டு ஐம்புலனகத்தடக்கிக்‌, காம்பறத்‌ தலைசிரைத்து உன்கட.த்‌ 
தலை யிருந்துவாழும்‌, சோம்பரை யுகத்திபோலும்‌ சூழ்புனலரங்கத்‌ 
தானே* என்ற பாட்டினால்‌ அர்ச்சாவதாரகைங்கர்ய ப்ரவணர்‌ 
களின்‌ பெருமையையும்‌ அன்னவர்களிடத்து. எம்பெருமானுக்குள்ள 
உவப்பின்‌ மிகுதியையும்‌ உரைத்தார்‌. 


178. திருமங்கையாழ்வார்‌ பாசுரமொன்று 

திருமங்கை யாழ்வாரும்‌*உலகமேத்தும்‌ கண்டியூரரங்கம்‌ மெய்‌ 
யம்‌ கச்சிபேர்‌ மல்லையென்று மண்டினார்‌ உய்யலல்லால்‌ மற்றை 
யார்க்கு உய்யலாமே* என்ற பாசுரத்தை மிகவும்‌ அபிப்ராயகர்ப்பமாக 
அருளிச்‌ செய்துள்ளார்‌: இதில்‌ மற்றையார்‌ என்று கழித்தது ௧௬ 
மமே கண்ணாயிருப்பவர்களை. அர்ச்சாவதார ரஸிகர்கள்‌ உஜ்ஜீவிக்‌ 
கலாகுமே தவிர ஸ்மார்த்த கர்ம கலாபங்களிலே ஊன்றிப்‌ போரு 
மவர்கள்‌ உஜ்ஜீவிக்கப்போகாதென்று வாய்விட்டு அருளிச்‌ செய்தி 
ருக்கிறார்‌. அருளிச்‌ செயல்களில்‌ இங்ஙனே பல பாசுரங்கள்‌ உள்‌ 
ளன. இப்பாசுரங்களையே அல்லும்‌ பகலும்‌ சிந்தை செய்து இவற்‌ 
ஜின்‌ அர்த்தங்களிலேயே ஊன்றிப்போரும்‌ பூருவாசார்யர்களின்‌ 
பரம்பரையில்‌ கருமச்ரத்தை குன்றி கைங்கர்ய ருசியே மிக்கிருக்கின்‌ ற. 
தென்றால்‌ இது ப்ராப்தமே. இதில்‌ பொருந்தாமை யொன்றுமில்லை; 
கர்ம கலாபங்கள்‌ தவிர வேறொன்றையும்‌ பேசாத வேதத்தையே 
உருப்போட்டு அஃதொன்றேபோது போக்காயிருப்பாருடைய பரம்‌. 
பரையிலே கர்மானுஷ்டானம்‌ வலுத்திருக்கின்‌ ற தென்றால்‌ அதுவும்‌. 


http:/acharya.org 


இரண்டாவது நூறு 99 


rr 
ப்ராப்தமே, கோவிலைக்காப்பவர்கள்‌, குளத்தைக்‌ காப்பவர்கள்‌ 
என்ற வ்யவஹாரம்‌ இன்று நேற்று வந்ததன்றே, “வர்ணதர்மி 
கள்‌ தாஸவ்ருத்திக ளென்று துறை வேறிடுவித்தது” என்பது 
ஆசார்ய ஹ்ருதயம்‌, 


179. பட்டருடைய ஸ்ரீஸூக்தியொன்று 

பட்டர்‌ ஸ்ரீ ரங்கராஜ ஸ்தவத்திலேஹீ ரங்க பால௩ குர்மடா? 
என்று மிகவழகியவொரு ஸ்ரீஸூக்தி யருளியுள்ளார்‌. இதனால்‌ 
கோவிலைக்‌ காப்பதே நித்ய கர்மாதுஷ்டானமென்று காட்டியருளினா 
ராயிற்று. ஆனாலும்‌ **ச்ருதிஸ்‌ ஸ்ம்ருதிர்‌ மமைவாஜ்ஞா யஸ்தா 
முல்லங்க்ய வர்த்ததே, ஆஜ்ஞாச்சேதீ மம த்ரோஹீ மத்பக்தோபி 
ந வைஷ்ணவ!??* என்கிற பகவத்‌ வசனத்தையும்‌ குறிக்கொண்டு 
அவர்ஜரீயங்களான சில ரித்யறைமித்திக கருமங்களை அனுட்டித்துப்‌ 
போருகிறோம்‌. 


180. ஆசார்யஹ்ருதய திவ்யஸூக்தியொன்று 

ஈஜாத்யாச்ரம தீக்ஷைகளில்‌ பேதிக்கும்‌ தர்மங்கள்‌ போலே அத்‌ 
தாணிச்‌ சேவகத்தில்‌ பொதுவான து நழுவும்‌” என்பது ஆசார்ய 
ஹ்ருதய திவ்ய ஸூக்தி, “அத்தாணிச்‌ சேவகத்திலே அதிகரித்‌ 
தவர்களுக்கு ,தேவதாந்தர்யாமி விஷயமாய்‌ தச்சரிர பூத தேவதா 
த்வாரா ததாராதனமாகையாலே ஸாதாரணமா யிருந்துள்ள கர்மம்‌ 
உறங்குவான்‌ சைப்பண்டம்‌ போலே தன்னடையே நழுவுமென்கை: 
இத்தால்‌, வர்னாச்ரமாதி நிஷ்டர்க்கு தததிகாரா நுரூபதர்ம 
மொழிய அநநுகுணமானது த்யாஜ்யதயா கழிக்கப்படுமா போலே 
ஸ்வரூப யாதாத்ம்யதர்சி களானவர்களுக்கு ததரூபதர்மமொழிய 
அரநுருபமானது த்யாஜ்யமாய்த்‌ தன்னடையே விட்டுக்‌ கழியு 
மென்றதாயிற்று. இப்படியிருக்கச்‌ செய்தே சிஷ்டர்கள்‌ அநுஷ்‌ 
டி.த்துப்போருகிற.து--ஸ்வாநுஷ்டான த்தைப்‌ பின்சென்று லோகம்‌ 
சிக்க வொண்ணாதென்னும்‌ ஆந்ருசம்ஸ்‌ யத்தாலேயிறே” என்று 
இவ்விடத்து வியாக்கின த்திலே. மணவாளமாமுனிகள்‌ விசதமாக 
வருளிச்செய்தருளினார்‌. 


181, முமுக்ஷுப்படி திவ்யஸூக்தியொன்று 
முமுக்ஷாப்படியில்‌ சரமச்லோக ப்ரகரணத்தில்‌, “இவன்தான்‌ 
இவை தன்னை நேராக விட்டிலன்‌. கர்மம்‌ கைங்கர்யத்திலே புகும்‌!” 
என்றவிடத்து வியாக்கியான த்திலும்‌ _“ஸ்வவர்ண ஸ்வாச்ரமோசி 
தமாக இவன்‌ அனுஷ்டிக்கும்‌ [விஹிதகர்மம்‌ ஸாதறபுத்த்யாவன்‌ 
றிக்கே ஆக்ருசம்ஸ்யத்தாலே பரார்‌ த்தமாக வநுஷ்டிக்கையாலே ஈச்‌ 
வரனுக்கு மிகவுமுகப்‌ பாகையாலே. தத்ப்ரீதி ஹேதுவாகப்‌ பண்ணும்‌ 


nttp://acharya.org 


100 அண்ணாஸ்வாமியின்‌ அமுதமொழியாயிரம்‌ 

அம 2 கம்‌ ம்‌ த த 
கைங்கர்யத்திலே -அந்தர்ப்பவிக்கும்‌?? என்றருளிச்‌ செய்தார்‌. இத்‌ 
தகைய ஸ்ீஸூக்திகளைக்கொண்டு நன்கு தெளிவது. 


182. எம்பெருமானுடைய வ்யாப்தியின்‌ பரிசீலனம்‌ 

உபநிஷத்தானது அந்தர்‌ பஹிச்‌ ௪ தத்‌ ஸர்வம்‌ வ்யாப்ய நாரா 
யணஸ்‌ ஸ்தித;”” என்று ஸகல பதார்த்தங்களிலும்‌ எம்பெருமான்‌ 
உள்ளும்‌ புறமும்‌ வியாபித்திருப்பதாக ஓதியிருக்கின்றது; அணு 
வான பதார்த்தங்களில்‌ உள்ளீடாக வ்யாப்தி ஸம்பவிக்கமாட்டா. 
தென்று ஒரு வாதம்‌, அவயவியான பதார்த்தங்களுக்கே உள்‌, 
வெளி என்று சொல்லக்கூடுமா தலாலும்‌ நிரவயவமான அணு 
பதார்த்தங்களுக்கு *உள்ளே வெளியே என்று சொல்வதற்கு ப்ர 
ஸக்தி யில்லாமையாலும்‌ அணு பதார்த்தங்களிலே எம்பெருமா 
னுக்கு உள்ளூற வ்யாப்தி சொல்லவொண்ணாது என்கிறார்கள்‌ 
பிறர்‌. 


183. பகவானது வியாப்தியில்‌ விளை யும்‌ஆக்ஷேபம்‌ 


அன்றியும்‌, ஒரு பொருளிலும்‌ எம்பெருமானுக்கும்‌ பரிஸமாப்‌ 
யவர்த்தித்வம்‌ [அதாவது-பரிபூர்ண வ்யாப்கி] கொள்ளவொண் 
ணாது, ஒரு பதார்த்தத்திலே அவனுக்குப்‌ பரிபூர்ண வ்யாப்தியை 
அங்கீகரிக்குமளவில்‌ [அதாவது பகவானுடைய ஸ்வரூபம்‌ ஒன்‌ 
றிலே மரிஸமாபித்து வர்த்திக்கிறதென்னில்‌] மற்றொரு பதார்த்தத்‌ 
தில்‌ வியாபிக்க ப்ரஸக்‌தியில்லாமையாலே பரிஸமாப்ய வ்யாப்தியை 
அங்கீகரிக்கலாகாதென்றும்‌ (மற்றொரு வாதம்‌ கூறுவர்‌ பிறர்‌. 


184, ஒவ்வொருபொருளிலும்‌ பூர்ணவ்யாப்தி 


அணுபதார்த்தங்களிலும்‌ அந்தர்‌ வ்யாப்தி உண்டென்றும்‌, 
ஒவ்வொருபொருளிலும்‌ பரிஸமாப்யவர்த்தித்வமும்‌ பொருந்துமென்‌ 
ஹும்‌ ஸத்ஸம்ப்ரதாய ஸித்தாந்தம்‌. சாரீரக மீமாம்ஸையில்‌ (ப்ரஹ்ம 
ஸூத்ரத்தில்‌) *க்ருத்ஸ்ஈப்ரஸக்திர்‌ நிரவயவத்வ சப்த கோபோ வா* 
என்கிற பூர்வபக்ஷ ஸத்ரத்தின்‌ ,மேல்‌ *ச்ருதேஸ்‌ து சப்த மூலத்‌ 
வாத்‌* என்கிற ஸித்தாந்த ஸூத்ரம்‌ அவதரித்துள்ளது. சாஸ்த்‌. 
ரங்களினால்‌ தேறுகின்‌ ற விஷயங்களில்‌ குதர்க்க மூலகமான குசோத்‌. 
யங்களைச்‌ செய்யாமல்‌ சாஸ்த்ரம்‌ சொன்ன. கட்டளே யிலே. இசைய 
வேண்டுமென்று இந்த ஸூத்ரம்‌ சிக்ஷிக்கின்றது. *அந்தர்‌ பஹிச்ச 
தத்‌ ஸர்வம்‌ வ்யாப்ய நாராயண: ஸ்தித என்று சுருதி ஸ்பஷ்ட 
மாகச்‌ சொல்லி வைத்தது. வேதஞ்‌ சொன்னது ஒருபுறமிருக்கட்‌ 
டும்‌. வேதார்த்த மிர்ணாயகர்களான மஹாசார்யர்கள்‌ நிஸ்ஸந்தே 
ஹமாக அருளிச்‌ செய்திருப்பது என்ன? என்று பார்ப்போம்‌. 


http://acharya.org 


இரண்டாவது நூறு 101 


185. பிள்ளானுடையதீவ்யஸக்தி 


ஸ்ரீ பாஷ்யகாரருடைய ஸாக்ஷாத்‌ திருவடியான திருக்குருகைப்‌ 
பிரான்‌ பிள்ளான்‌ திருவாய்‌ மொழியில்‌ (1-1--10) *பரந்த தண்‌ 
பரவையுள்‌ நீர்தொறும்‌ பரந்துளன்‌* என்கிற பாசுரத்தின்‌ ஆறாயிரப்‌ 
படியில்‌ இங்ஙனே யருளிச்‌ செய்கிறார்‌; “அதி ஸூக்ஷ்மமாயிருந்த 
அசித்‌ வஸ்துக்களிலும்‌ வியாபித்து அவற்றினுள்ளே ப்ரகாசிக்கிற 
சித்‌ வஸ்துக்களிலும்‌ ஸ்தூலமான அண்டத்தில்‌ வியாபித்தாற்‌ 
போலே அகாயாஸத்தாலே அஸங்குசிதனாய்‌'' என்று, தசோப 
நிஷத்‌ பாஷ்யகாரரான ஸ்ரீரங்க ராமாநுஜ ஸ்வாமி திருவாய்மொழிக்கு 
ஒன்பதினாயிரப்படி. யென்று ஸம்ஸ்க்ருத ப்ரதிபதார்த்தடீகை பணித்‌ 
துள்ளார்‌. [அச்சிட்டு மிருக்கிறது]: அதில்‌ இப்பாசுரத்தின்‌ 
வியாக்கியானத்தில்‌ அவர்‌ பணித்திருப்பதாவ து-*£“ஏகைகஸ்மிந்‌ 
ஜலபரமாணெள்‌ அதிவிசால ப்ரஹ்மாண்ட இவ வ்யக்திஷு ஜாதி 
வத்‌ பர்யாப்தவ்ருத்தி:”* என்று. இதன்‌ பொருளாவது, வ்யக்தி 
களில்‌ ஜாதியானது எப்படி பரிஸமாப்யவர்த்திக்கின்றதாக ஜாதி 
வாதிகளால்‌ கொள்ளப்பட்டிருக்கின்றதோ அப்படி எம்பெருமான்‌. 
ஒவ்வொரு ஜலபரமாணுவிலும்‌ அதி விசாலமான ப்ரஹ்மாண்டத்தி 
லிருப்பதுபோல (நெருக்குண்ணாமல்‌) நிரைந்திருக்கின்றான்‌ என்‌ 
பதாம்‌. *இங்கு பர்யாப்த விருத்தி:* என்று இம்மஹான்‌ பணித்தி 
ருப்பது பூருவர்களின்‌ ஸித்தாந்தத்தை ஈன்கு அடியொற்றியதாம்‌ 
பரிஸமாப்ய வர்த்வமாநத்தமே சொல்லிற்று. 


186. ஈட்டுரீஸூக்தியொன்று 


பகவானுடைய ஸ்வரூபம்‌ ஓரிடத்தில்‌ பரிஸமாப்ய வர்த்திக்கு 
மானால்‌ அது மற்றோரிடத்தில்‌ இருக்க ப்ரஸக்தியில்லை. ஏனென்றால்‌. 
ஒன்றில்‌ பரிஸமாப்தமாய்‌ விட்டதென்றால்‌ அவ்வளவோடு முற்‌ 
றிற்று என்றபடியாகையால்‌ மற்றொன்றிலே யிருக்க அவகாச 
மேது? வஸ்துவே இல்லையன்றோ. பரிஸமாப்ய வர்த்தமாஈத்வமென்‌ 
பதை சாஸ்த்ரிய ஸரணியில்‌ பெசுவதானால்‌ *ததிதர அவ்ருத்திவே 
ஸதி தத்வ்ருத்தி த்வம்‌ பரிஸமாப்யவர்த்தித்வம்‌'” என்று நிஷ்கர்‌ 
ஷிக்க வேண்டியதாகும்‌, ஆகவே ஸர்வவ்யாபகனாக ஓதப்படுகின்‌ ற 
எம்பெருமானை ஒரு வஸ்துவிலும்‌ பரிஸமாப்ய வர்த்தமாகனாகச்‌ 
சொல்லமுடியாது என்று சோத்யம்‌ ப்ராப்தமாகிறது. இப்படிப்‌ 
பட்ட சோத்யம்‌ இன்று நேற்றல்ல; ஆயிரக்கணக்கான ஆண்டுகட்கு 
முன்னமே தோன்றின துண்டு. *ஒன்றுந்தேவு ஈட்டு ப்ரவேசத்‌ 
திலேயே இந்த சோத்யம்‌ உபகேஷபிக்கப்பட்டிருப்பது காணலாம்‌, 
அவ்விடத்து ஸ்ரீஸூக்தி வருமாறு;--“ஜாதி வ்யக்திதோறும்‌ பரிஸ 
மாப்ய வர்த்திக்குமென்றால்‌ அசித்பதார்த்தத்துக்கு இது கூடுமென்‌ 


http://acharya.org 


102 அண்ணாஸ்வாமியின்‌ அமுதமொழியாயிரம்‌ 


றிருப்பர்கள்‌; பரமசேதஈனாயிருப்பானொருவன்‌ பரிஸமாப்யவர்த்திக்கு 
மென்றால்‌ இது கூடாதென்று ஸம்சயியாரிற்பர்கள்‌,” என்று, 
187. நியாயஸித்தாஞ்ஜன ஸ்ரீஸூக்தி 

தேசிகனும்‌ ந்யாய ஸித்தரஞ்ஜ௩-ஈச்வரபரிச்சேதத்தில்‌ இவ்வா 
க்ஷேபத்தை யெடுத்துக்காட்டி *ச்ருதேஸ்‌ து சப்த மூலத்வாத்ச்‌ 
என்கிற ப்ரஹ்மஸூத்ரத்தையே கொண்டு **யதாகமம்‌ ஸர்வத்ர 
பூர்ண ஏவ பகவான்‌ [சாஸ்த்ரம்‌ சொன்னபடி. பகவான்‌ எங்கும்‌ பூர்‌ 
ணனே] என்று தலைக்கட்டியருளினார்‌. 


188, வேதாந்தஸங்கிரஹ வியாக்கியானத்தில்‌ 
ஸ்ரீ பாஷ்யகாரர்‌ அருளிச்‌ செய்த வேதா£த்த ஸங்க்ர ஹத்திற்கு. 
ச்ருதப்ரகாசிகா பட்டர்‌ அருளிச்‌ செய்த தாத்பர்ய தீபிகையில்‌, 
"*நிரம்சே ப்ரதிபதார்த்தம்‌ பூர்ணவர்த்திர்யபி ஸ்வரூபே அம்சபத. 
வ்யவஹார: ஏகஸ்மிந்நேவ வஸ்துநி ஸ்வரூபஸ்ய பூர்ணவர்த்திதயா 
அந்யத்ர வ்ருத்த்ய யோக்யத்வ சங்காவ்யுதாஸார்த்த;”” என்கிற ஸ்ரீ 
ஸுூக்திகள்‌ உள்ளன. பரம புருஷன்‌ ப்ரதிவஸ்து பூர்ணன்‌ என்கிற 
விஷயத்தில்‌ இவ்விதமான ஆச்ஷேபந்தன்னையே ச்ருதப்ரகாசிகாசார்‌ 
யர்‌ உத்க்ஷேபித்து அதற்கு நிராஸம்‌ வந்துவிட்டதாக அருளிச்‌ செய்‌ 
திருக்கிறாரென்பது இதில்‌ ஸுஃஸ்பஷ்டம்‌, இந்த ஸ்ரீ ஸூக்தி அமைந்‌ 
திருக்கிற விதம்‌ ஈன்கு ஆராயத்தக்கது. “அந்யத்ர வருத்த்யயோக்‌ 
யத்வ சங்காவ்யுதாஸார்த்த:” என்று கண்ணாடிபோலுள்ளது. ஒரு 
வஸ்துவிலேயே ஸ்வரூபம்‌ பரிஸமாப்தமாக இருந்து விட்டால்‌ அது 
மற்றொரு வஸ்‌ துவில்‌ இருக்கமுடியாதே யென்கிற சங்கை தள்ளுண்ட 
தாக இந்த மஹாசார்யர்‌ அருளிச்‌ செய்திருக்கும்போது இன்னமும்‌. 
அந்த சங்கையையே பிரபலமாகச்‌ செய்து போருமவர்கள்‌ ஸ்ரீ பாஷ்ய 
கார ஸம்ப்ரதாயஸ்தர்களாகக்‌ கூடுமோ ? “ஏகத்ர ஸமாப்தஸ்வரூ 
யஸ்ய அக்யத்ர வருத்தியோக்யத்வவாதோ வ்யுதஸ்யதே?” என்று 
ஸ்ரீ ஸூக்தியிருந்தால்‌ கீழே விவரிக்கப்பட்ட ஆக்ஷேபம்‌ இன்னமும்‌ 
ஜீவித்துக்‌ கொண்டிருக்கலாம்‌. ஸ்ரீ ஸூக்தியோ அப்படியில்லை. 
சங்கைக்கு (அதாவது ஆகேஷேபத்திற்கு)க்‌ கண்டனம்‌ வந்து விட்ட. 
தாக ச்ருதப்ரகாசிகாசார்யர்‌ நிஸ்ஸந்தேஹமாக ஸாதித்துள்ளார்‌. 
அப்படி யிருக்கவும்‌ இன்னமும்‌ அந்த ஆகக்ஷேபமே பிறருடைய 
மதத்தில்‌ ஓங்கி நிற்கின்றது. வ்‌ 


189. உபநிஷத்துக்கள்‌ ஓதியிருப்பது 
ஸர்வசக்தியுக்கனென்றும்‌ விசித்ர சக்தியுக்தனென்றும்‌ வில 
க்ஷண சக்தியுக்கனென்றும்‌ அத்புத சக்தியுக்கனென்றும்‌ ஆச்சர்ய 
சக்தியுக்தனென்றும்‌ அகடி.த கடநா ஸமர்த்தனென் றும்‌ பல படியாக 
எம்பெருமானை உபறிஷத்துக்கள்‌ புகழ்கின்‌ றன. “பரா அஸ்ய சக்திர்‌ 
விவிதைவ ச்ரூயதே”” என்கிற உபநிஷத்‌ வாக்யமொன்றே போதும்‌. 


http:/facharya.org 


இரண்டாவது நூறு 103 


190. கூரத்தாழ்வான்‌ ஸ்ரீஸூக்தியொன்று 
இவ்வத்புத சக்தியின்‌ வைகரியைக்‌ கூரத்தாழ்வான்‌ ஸ்ரீ 

வைகுண்ட. ஸ்தவத்தில்‌ ஒரு ச்லோகத்தினால்‌ விவரித்தருளுகிறார்‌ 
காண்மின்‌ -- 

**திம்ஸாதந: க்வ நிவஸக்‌ கிமுபாததாஈ: 

கஸ்மை பலாய ஸ்ருஜதீச இதம்‌ ஸமஸ்தம்‌, 

இத்யா த்யநிஷ்டி தகுதர்க்க மதர்க்கயந்த; 

த்வத்வைபவம்‌ ச்ருதிவிதோ விதுரப்ரதர்க்யம்‌.”” 
என்னுமிந்த ச்லோகத்தின்‌ கருத்தாவது :--எம்பெருமானே ஸர்வ: 
ஸ்ரஷ்டா என்னுமிடத்தில்‌ பிறர்‌ சில குசோத்யங்களைக்‌ கூறுகின்றார்‌ 
களாம்‌; உலகத்தில்‌ ஸ்ருஷ்டி செய்பவர்கள்‌ யாவரும்‌ சில ஸஹகாரி 
காரணங்களோடு கூடியே படைக்கக்‌ காணாகின்றோம்‌. ஸர்வஸ்ரஷ்‌. 
டாவான பரம புருஷனுக்கும்‌ ஸஹகாரி காரணங்கள்‌ இன்னவை 
யென்று காட்டவேணும்‌. அப்படி காட்டா தொழியில்‌ அவன்‌ 
ஸ்ருஷ்டிகர்த்தாவென்பது அஸம்பாவிதமாகும்‌. இதற்காகச்‌ சில 
ஸஹகாரிகளை நிரூபிப்பதானால்‌, ஸஹகாரிகளான அப்பொருள்களைப்‌ 
படைத்தது யார்‌? என்று கேள்வி வரும்‌. ஈச்வரனே படைத்ததாகச்‌ 
சொல்லுவீர்கள்‌. அவற்றைப்‌ படைக்கும்போது எவை ஸஹகாரி 
களா யிருந்தனவென்று கேள்வி வந்தே தீரும்‌, இப்படியே ப்ரச்ஈ. 
பரம்பரை போய்க்கொண்டே யிருக்கும்‌. கடைசியாக ஸர்வேச்வரனால்‌ 
ஸ்ருஷ்டிக்கப்படாத சில பொருள்களுண்டென்று இசையவேண்டி. 
வரும்‌, ஆகவே பகவான்‌ ஸர்வஸ்ரஷ்டா அல்லன்‌ என்றதாகும்‌. 
இப்படியே மற்றொரு கேள்வியு முண்டாகிறது; ஸ்ருஷ்டிக்கும்போ து 
பகவான்‌ எந்த இடத்திலிருந்து கொண்டு ஸ்ருஷ்டிக்கிறான்‌. ஒரு 
அதிகரணமின்‌ றி ஸ்ருஷ்டிக்க முடியாதன்றோ. அதிகரணமாக ஒரு 
தேசத்தைக்‌ காட்டினால்‌ அதைப்‌ படைக்கும்போது எந்த இடம்‌. 
அதிகரணமாயிருந்ததென்று கேள்வி வரும்‌, இப்படியே இவ்விஷயத்‌ 
திலும்‌ ப்ரச்ஈ பரம்பரைகள்‌ சென்று கொண்டே போம்‌. கடைசியாக, 
பகவானால்‌ ஸ்ருஷ்டிக்கப்படாத ஒரு இடம்‌ ஸித்தித்தே தீரும்‌. இத 
னாலும்‌ பகவான்‌ ஸர்வஸ்ரஷ்டாவல்லன்‌ என்றதாகும்‌. இங்ஙனே 
மற்றொரு கேள்வியு முண்டாகிறது. பிரபஞ்சத்தைப்‌ படைக்கின்ற 
பரமாத்மாவுக்கு எது உபாதா காரணமாகின்ற தென்று கேட்கி 
நோம்‌. கீழ்‌ ஸஹகாரிகாரண விஷயத்திற்‌ போல 3வ இதுதன்னிலும்‌ 
ப்ரச்௩ பரம்பரையும்‌: ஆபத்தியும்‌ துல்யம்‌. இனி, பகவான்‌ என்ன 
பலனைக்‌ கருதிப்‌ படைக்கிறானென்கிற கேள்வியு முண்டாகிறது. 
“ப்ரயோஜமமநுத்திச்ய ந மந்தோபி ப்ரவர்த்ததே,”” என்பராதலால்‌ 
ஸ்ருஷ்டிக்கு ஒரு ப்ரயோஜனம்‌ சொல்லியே யாகவேணும்‌, அந்த 
ப்ரயோஜனமானது ஸ்ருஷ்டிக்கு முன்னே' ஸித்தித்திருக்கவில்லை 
யென்று கொள்ளவேண்டியதாகும்‌. ஆகவே பகவான்‌ அவாப்த. 


nttp://acharya.org 


104 அண்ணாஸ்வாமியின்‌ அமுதமொழியாயிரம்‌ 


ஸமஸ்தகாமன்‌ என்கிற ஸித்தாந்தம்‌ குலைந்ததாகும்‌--என்‌ றிப்படி' 
யாகப்‌ பிறர்‌ செய்யும்‌ குசோத்யங்கள்‌ மேற்குறித்த ச்லோகத்தின்‌ 
பூர்வார்த்தத்தால்‌ அநுவதிக்கப்பட்டு, மேல்‌ உத்தரார்த்தத்தில்‌ ஒரே 
வார்த்தையால்‌ ஸமாதானம்‌ சொல்லப்பட்டுள்ளது. “த்வத்வைபவம்‌ 
ச்ருதிவிதோ விதுரப்ர தர்க்யம்‌?” என்கிறவிதுவேஸமாதான மாய்த்து. 
விசித்திர விலக்ஷண சக்திசாலியான பகவான்திறத்தில்‌ ப்ரபல 
ப்ரமாண ஸித்தமான அர்த்தங்களில்‌ குசோத்யம்‌ செய்வது தகாது 
என்கிறவிதுவே ஸமாதானமாக முடிந்து நின்றது. 


191, இதைப்பற்றி தேசிகதிவ்யஸூக்தியொன்று 
தேசிகனும்‌ அச்யுத சதகத்தில்‌ இப்படி யே கூறுகின்றார்‌; 'புரிஸ 
பஹாண ஸரீரோ புவணாணம்‌ ஹோஸி அச்சுய உவாயாணம்‌, ணிஅ 
ஸங்கப்பலணாஹோ வஹஸி ணிமித்தத்தணம்‌ வி அப்புஅஸத்தீ? 
என்றார்‌. இதில்‌ முடிவில்‌. “அத்புதசக்தி:” என்றதே ஸாரம்‌, பிறர்‌ 
செய்யும்‌ குசோத்யங்களையெல்லாம்‌ பகவானுடைய அத்புதசக்தி்‌ 
யோகத்தை நிரூபித்தே நிரஸிக்கவேணு மத்தனையென்று காட்டினா. 
ராயிற்று. இப்படி யெல்லாம்‌ அருளிச்செய்கிற ஆசார்யர்களுக்கு 
“ச்ருதேஸ்து சப்த முலத்வாத?” என்கிற ப்ரஹ்மஸூத்ரமே வழிகாட்டி 
யாக நிற்கிறது. பிறர்‌ இந்த ஸூத்ரத்தை மேலெழுந்த வாரியாக 
நிர்வஹித்துவிட்டு, எம்பெருமானுடைய விசித்ரசக் தியை அபதார்தத 
மாக எண்ணித்‌ தள்ளிவிட்டுக்‌ குத்ருஷ்டிகளைப்‌ போலவே அந்தர்வ்‌ 
யாப்தி விஷயத்தில்‌ பூர்வபக்ஷங்களைச்‌ செய்து போருகிறார்கள்‌. 


192. ஒரு மருத்துவரின்‌ மனோரதங்கள்‌ 

ஒருவர்‌ ஆயுர்வேதம்‌ படித்து (1.M.2.,M..8.8) எல்லாப்‌. 
பரிசைஷகளிலும்‌ தேறினார்‌. ப்ராக்டிஸ்‌ செய்வதற்கு எங்கே போகலா: 
மென்று ஆலோசித்தார்‌, எந்த ஊரில்‌ ஒரு டாக்டருமில்லையோ, 
அந்த ஊருக்குச்‌ செல்வோமென்று நிச்சயித்து அப்படிப்பட்ட 
வூரைத்‌ தேடிப்பிடித்து அங்கே குடியேறினார்‌, தமது ஜாகையின்‌ 
வாசலில்‌ பெரிய போர்டு (18௦870) மாட்டினார்‌. விளம்பரப்பத்திரிகை 
கள்‌ அச்சிட்டு ஊரெங்கும்‌ பிரசுரம்‌ செய்தார்‌. ஏழைகளுக்கு இலவச 
மாக சிகித்ஸைகள்‌ செய்வதாகவும்‌ பிரசுரம்‌ செய்தார்‌. மாதம்‌ ஒன்றா. 
யிற்று. தலைகோவு, வயிற்றுநோவு என்று சொல்லிக்கொண்டுகூட 
ஒருவரும்‌ இவரிடம்‌ வரவில்லை. இவ்வளவு பெரியவூரில்‌ நோயாளிகள்‌ 
ஒருவர்கூட இல்லாமலிருக்க முடியுமா ? என்று சிந்திக்கிறார்‌. இவ்‌ 
வூரில்‌ மூலைமுடுக்குகளில்‌ வேறு டாக்டர்கள்‌ இருக்கக்கூடுமென்‌: 
றெண்ணி விசாரித்தார்‌. சாதாரண வைத்தியர்கூட இல்லை 
யென்றறிந்தார்‌. பிறகு தானே பல வீதிகளிற்‌ சென்று ஆங்காங்குச்‌ 
சிலரைச்‌ சந்தித்து “இவ்வூரில்‌ ஒருவித மோயாளிகளும்‌ கிடையாதா?” 
என்று கேட்கிறார்‌, ஒவ்வொருவரும்‌ ஒரேவிதமான விடைகூறுகின்‌ 
ர்கள்‌, என்ன கூறுகின்றார்களென்னில்‌ : **இவ்வூரில்‌ இரு 


nttp:/facharya.org 


இரண்டாவது நூறு 105 
rr —————— 
பேராசிரியர்‌ எழுந்தருளியிருக்கிறார்‌; அவரிடம்‌ சென்று நாங்க 
ளெல்லேரரும்‌ உபதேசம்‌ கேட்கிறோம்‌. அதன்படியே ஒழுக்கமுமுடை 
யோம்‌; அதனால்‌ எங்களுக்கு ஒருவிதமான பிணியும்‌ வருவதில்லை; 
சுகமாக இருந்‌ து வருகிறோம்‌” என்றார்கள்‌. அந்த உபதேசம்‌ என்ன 
வென்றுகேட்க, (1) தினம்‌ இரண்டு, (2) வாரம்‌ இரண்டு. (3) பக்ஷம்‌ 
இரண்டு, (4) மாதம்‌ இரண்டு, (5) ரது இரண்டு. (6) அயனம்‌ 
இரண்டு. (7) வருடம்‌ இரண்டு என்று சொல்லி விவரித்தார்கள்‌. 
அந்த விவரணத்தை வரிசையாக விளக்குவோம்‌. 

193. தினம்‌ இரண்டு 

இதற்கு இரண்டு வகையாகப்‌ பொருள்‌. முதல்வகை என்ன 
வென்றால்‌; பகலில்‌ ஒரு வேளையும்‌ இரவில்‌ ஒரு வேளையுமாக தினப்படி 
இருமுறை மட்டும்‌ உணவு கொள்வது. இடைப்பலகாரம்‌ கடைப்‌ 
பலகாரம்‌ என்று ஏதும்‌ அதிகப்படியாகக்‌ கொள்ளாமல்‌ இங்ஙனே 
அளவுபட உணவு கொள்வது தேஹத்திற்கு ஆரோக்யம்‌, “தஸ்மாத்‌ 
த்விரஹ்நோ மநுஷ்யேப்ய ௨.பஹ்ரியதே; ப்ராதச்‌ச* ஸாயஞ்ச'' என்று 
வேதமும்‌ இருமுறையுணவையே விதித்தது. கண்டபோதெல்லாம்‌ 
கண்டபடி தின்பது பிணிக்குமூலமாகும்‌, இது ஒருவகையான 
பொருள்‌. மற்றொருவகையாவது, உண்பதும்‌ உறங்குவதுமான 
இரண்டும்‌ தினந்தோறும்‌ கட்‌ டளைப்பட்டிருக்கவேணுமென்பதாம்‌. 


194. வாரம்‌ இரண்டு 

வாரத்தில்‌ சனிக்கிழமையும்‌ ப தன்கிழமையுமாகிற' இரண்டுநாள்‌ 
எண்ணெய்‌ தேய்த்துக்கொள்ளவேணும்‌, சிலர்‌ வாரத்தில்‌ ஒரேகாள்‌ 
தைலஸ்னானம்‌ செய்வரெனினும்‌ அவ்வாசிரியர்‌ ஆரோக்யமிகுதிக்‌ 
காக இரண்டுநாள்‌ விதித்தாரென்பர்‌. 
195. பக்ஷம்‌ இரண்டு 

பதினைந்து காள்‌ கொண்டது ஒரு பக்ஷமெனப்படும்‌, வாரம்‌ 

தோறும்‌ தலைசிரைத்துக்‌ கொள்ள வேணும்‌ என்றபடி, இங்கே ஒரு. 

திருத்தம்‌. “வாரம்‌ இரண்டு” என்றதற்கு-வாரத்தில்‌ இரண்டு 
நாளாவது ஆலயம்‌ சென்று பகவானைத்‌ தொழுவது என்றும்‌, 
“பக்ஷம்‌ இரண்டு” என்பதற்கு வாரந்தோறும்‌ (வாரத்தில்‌ ஒருநாள்‌) 
எண்ணெய்‌ தேய்த்துக்கொண்டு ஸ்நானம்‌ செய்யவேண்டுமென்றும்‌ 
திருத்திக்‌ கூறுவர்‌ பெரியோர்‌. 


196. மாதம்‌ இரண்டு 

பதினைந்து நாளைக்கொருமுறை ஏகாதசி வருமல்லவா ? ஏகாதசி 
தோறும்‌ உணவு கொள்ளாமல்‌ உபவாசமிருக்கவேண்டுமென்‌ றபடி.. 
சாஸ்திரம்‌ ஏகாதசி யுபவாஸத்தை விதித்தது. தேஹத்தின்‌ ஆரோக்‌ 
கியத்தைக்‌ கருதியேயென்க. 


nttp://acharya.org 


106 அண்ணாஸ்வாமியின்‌ அமுதமொழியாயிரம்‌ 
rr 
197. ரது இரண்டு 

இரண்டு மாதங்கள்‌ கொண்டது “ரது” எனப்படும்‌. மாதக்‌ 
கோறும்‌ (அதாவது மாதத்திற்கு ஒருமுறை) வபனம்‌ செய்வித்துக்‌ 
கொள்ளவேண்டும்‌ ; தலை சிரைத்துக்‌ கொள்ளவேண்டுமென்‌ றபடி... 
சில பெரியோர்கள்‌ எப்போதும்‌ திகைஷவளர்த்திருப்பது தனிப்பட்ட 
விஷயம்‌, கூரத்தாழ்வான்‌ தேசிகன்‌ போல்வார்‌ அப்படி. 
198. அயனம்‌ இரண்டு 

ஆறு மாதங்கள்‌ கொண்டது ஒரு அயனமெனப்படும்‌. முன்று. 
மாதங்களுக்கு ஒருமுறை விரேசனங்கொள்ளவேணுமென்‌ றபடி.. 
தேஹத்திலுள்ள கசடுகள்‌ தீர்வதற்காக இதை நியமமாகக்‌ கொள்வர்‌. 
விரேசனமாவது எண்ணெய்‌ முதலியன அருந்துதல்‌. 
199. வருடம்‌ இரண்டு 

சிலர்‌ எப்போதும்‌ தேச ஸஞ்சாரமே செய்துகொண்டிருப்பர்‌; 
சிலர்‌ ஒருநாளும்‌ இடத்தைவிட்டுப்‌ பெயராமலேயிருப்பர்‌. இரண்டும்‌ 
பிணிக்கு ஹேதுவாகும்‌. ஆறுமாதங்களுக்கொ ருமுறை இரண்டொரு, 
வாரமாவது ச்ஷேத்ரதீர்த்த யாத்திரை செய்யவேண்டும்‌. ஆக 
இங்ஙனே ஓர்‌ ஆசிரியர்‌ உபதேசம்‌ செய்வதைக்‌ கேட்டு அதன்படி. 
ஒழுகுபவர்களுக்குப்‌ பிணியொன்றும்‌ வாராதென்றார்கள்‌. மருத்துவர்‌ 
இதைக்கேட்டு உடனே வேறோர்‌ ஊரைத்‌ தேடிச்‌ சென்றார்‌, அங்குச்‌ 
சென்ற சிலநாட்களிலேயே அவர்‌ இரண்டு மூன்று ஈர்ஸிங்ஹோம்‌ 
அமைத்து விட்டார்‌. அது கிடக்க, அன்பர்களே ! இந்த உபதேசங்‌ 
களைக்‌ குறிக்கொள்வீர்களா? 


200; மருத்துவனாய்‌ நின்றமாமணிவண்ணன்‌ 


ஸ்ரீமஹாவிஷ்ணு ஸஹஸ்ரநாமத்தில்‌ பகவானுக்கு “பேஷஜம்‌” 
என்ற திருகாமமும்‌ “பிஷக்‌? என்ற. ஒரு திருகாமமுமுள்ளது. பேஷஜ. 
மென்றால்‌ மருந்து ; பிஷக்கென்றால்‌ மருத்துவன்‌, ஆழ்வார்கள்‌' 
எம்பெருமானை மருந்தாகவும்‌ பேசுகிறார்கள்‌, மருத்துவனாகவும்‌ பேசு 
கிறார்கள்‌. பேயாழ்வார்‌. “மருந்தும்‌ பொருளுமமுதமும்‌ தானே” 
என்றார்‌. ஈம்மாழ்வார்‌ திருவாய்மொழியில்‌ (7-2-5) “ஆர்மருக்தினி 
யாகுவார்‌ ?” என்கிறார்‌. எதுமருந்து? என்னவேண்டியிருக்க, 
ஆர்மருந்து என்கையாலே அசேதனமன்‌ றிக்கே சேதனமான, 
அதிலும்‌ பரம சேதனமான மருந்தையே விரும்புமவர்‌ ஆழ்வார்‌ என்று 
தேறுகிறது, பெரியாழ்வார்‌ “ மருத்துவனாய்‌ நின்‌ ற மாமணிவண்ணா]!! 
என்றே எம்பெருமானை விளிக்கின்றார்‌. ஆழ்வர்ரகளை அடியொற்றி 
யிருக்கும்‌ நாம்‌ வேறு மருந்தையும்‌ வேறு மருத்துவனையும்‌ தேடா 
திருக்க முயல்வோமாக. * 


அண்ணாஸ்வாமியின்‌ அமுதமொழியாயிரத்தில்‌ 
இரண்டாவது நூறு முற்றிற்று, 


http://acharya.org 


அண்ணாஸ்வாமியின்‌ அமுதமொழியாயிரத்தில்‌ 
மூன்றாவது நூறு 
[விநோதசுலோகங்கள்‌ நூறு] 


201: மிக அழகிய ஸ்ரீராமஸ்துதி 
''அதஸீஸுமஸுகுமாராத்‌ அவயவஸெளக்தர்யலேசஜிதமாராத்‌, 
கோஸலஸுதாகுமாராத்‌ கோக்யோ தேவ: கரோது ஸுகமாராத்‌.”' 

முற்காலத்தில்‌ ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ பண்டிதர்‌ ஒரு நீசப்ரபுவிடத்‌. 
தில்‌ யாசகத்திற்குச்‌ சென்றார்‌. அந்த பிரபுவுக்கு “மாரராத்‌?? என்று 
பெயர்‌, என்‌ பெயரையிட்டுக்‌ கவிபண்ணினீராகில்‌ காசு கொடுக்கி 
றேன்‌” என்று கூறின அந்தப்‌ பிரபுவை த்ருப்தி படுத்த விரும்பிய 
பண்டிதர்‌ “வாய்‌ கொண்டு மானிடம்‌ பாடவந்த கவியேனல்லேன்‌” 
என்கிற தமது உறுதியையும்‌ விடமாட்டாதவராய்‌ இந்த ச்லோகத்தை 
உடனே இயற்றிக்‌ கொடுத்தாராம்‌. “மாராத்‌ என்கிற பெயர்‌ இதில்‌ 
அடிதோறும்‌ வந்திருக்கின்றது. ஆனால்‌ ச்லோகம்‌ முழுவதும்‌ 
ஸ்ரீ ராமபிரான்‌ விஷயம்‌. [“அதஸீஸுமேத்யாதி?' ] காயாம்பூப்போல்‌. 
ஸுகுமாரனாயும்‌, வடிவழகின்‌ ஏக தேசத்தினால்‌ மன்மதனை வென்ற. 
வனாயுமிருக்கிற கெளஸல்யாகுமாரனைக்‌ காட்டிலும்‌ வேறு எந்த 
தெய்வம்‌ விரைவில்‌ நன்மை செய்யும்‌? எந்த தெய்வமும்‌ செய்யாது 
என்கை, 
202. திராசைப்பற்றின விநோதவார்த்தை 

“லகுஸ்‌ ஸமதுலாரூடோ ஹ்யதரீகுருதே குரும்‌. 
அத்ர மத்யஸ்‌ தஜிஹ்வைவ தார தம்யபரீக்ஷிணீ"? 

உலகத்தில்‌ அல்பனான ஒரு மனிதன்‌ மிக்க பெரியானோடு ஸம 
மாகக்‌ கலந்து பழக ஆரம்பித்து உடனே அப்பெரியானைக்‌ கீழே 
தள்ளித்‌ தான்‌ மேலேறி நிற்க ஆசைப்படுவது இயல்பு. இவ்விஷ 
யத்தைஙாம்‌ திராசுத்‌ தட்டில்‌ காணலாம்‌. ஒரு தட்டில்‌ மிகவும்‌ கனத்த 
தான வொரு பொருள்‌ இருக்கின்றது; லேசான [அற்பமான] ஒரு 
பொருளானது அந்த கனத்த பொருளோடு ஸமமாகத்‌ தானும்‌ 
அதற்கீடான மற்றொரு தட்டில்‌ ஏறி யிருந்துகொண்டு உடனே 
என்ன பண்ணுகிறதென்றால்‌, அந்த கனத்த பொருளைக்‌ கீழே 
யிறக்கிவிட்டுத்‌ தான்‌ மேலேறி நிற்கின்றது. (கனமுள்ள பொருள்‌ 
தாழ இழிவது இயல்பு.) ஆக இப்படி அல்பவஸ்து மேலேறி நிற்க. 
வும்‌; அது கனத்த வஸ்துவைத்‌ தாழ்மைப்படுத்தவும்‌ நேர்ந்தாலும்‌, 
எந்த வஸ்‌.து உண்மையில்‌ உயர்ந்ததோ, எந்த வஸ்து உண்மையில்‌ 
தாழ்க்ததோ இவ்வுயர்த்தி தாழ்வுகளை உள்ளபடி காட்டுவதற்கு ஒரு 
வஸ்து இருக்கின்றது. அது எது என்னில்‌; [“மத்யஸ்தஜிஹ்வா?] 
இதற்கு இரண்டு பொருள்‌. (1) ஈடுவிலெ இருக்கின்ற நாக்கு, (2) 
நிஷ்பக்ஷபாதிகளாய்‌ மத்யஸ்தர்களா யிருக்கின்றவர்களுடைய 


http://acharya.org 


108 அண்ணாஸ்வாமியின்‌ அமுதமொழியாயிரம்‌ 


நாக்கு, துலாக்கோலில்‌ நடுவிலே யிருக்கின்ற நாக்கைக்‌ கொண்டு 
தாரதம்யம்‌ அறிகின்றோம்‌. மத்யஸ்தர்களாயுள்ளவர்கள்‌ *இன்னான்‌ 
அல்பன்‌, இன்னான்‌ கனவான்‌” என்பதை அநாயாஸமாகச்‌ சொல்லி 
விடுவர்கள்‌ என்‌ றபடி. 


203. யாசகனுடைய அற்பத்தனம்‌ கூறுதல்‌ 


“த்ருணாத்‌ லகுதரஸ்‌ தூல: தூலாதபி ௪ யாசக;, 
வாயுநா கிம்‌ ௩ நீதோஸெள மாமயம்‌ பீடயேதிதி,” 
புல்லைக்‌ காட்டிலும்‌ பஞ்சு லேசு; பஞ்சைக்காட்டிலும்‌ யாசகன்‌ 
லேசு-என்று ஒருவர்‌ சொன்னார்‌. அவரைப்‌ பார்த்து மற்றொருவர்‌ 
கேட்டார்‌ நீர்‌ சொல்வது உண்மையானால்‌ காற்றானது புல்லையும்‌ 
பஞ்சையும்‌ அடித்துக்கொண்டு போகிறாப்போலே யாசகனையும்‌ 
அடித்துக்கொண்டு போகவேணுமே! அப்படி எங்கும்‌ காண 
வில்லையே ஏன்‌? என்றார்‌. அதற்கு அவர்‌ பதில்‌ சொல்லுகிறார்‌-[“மரம்‌ 
அயம்‌ பீடயேத்‌ இதி] காற்று யாசகனையும்‌ அடித்துக்கொண்டு 
போகத்‌ தடையில்லை; ஆனால்‌ அதற்கு ஒரு பயம்‌: இந்த யாசகன்‌ 
“அதைக்‌ கொடு இதைக்‌ கொடு! என்று, யாரையும்‌ பிடுங்கித்‌ 
தின்பதையே இயல்பாக வுடையவனாதலால்‌ நம்மையும்‌ பிடுங்கித்‌ 
'தின்பன்‌ என்று அஞ்சியே காற்றானது யாசகனைக்‌ கொண்டு போவ 
தில்லை யென்றார்‌. இதனால்‌ யாசகத்தொழிலின்‌ தன்மை தெரிவிக்கப்‌ 
பட்டதாம்‌. 


204. தந்தையிற்காட்டிலும்‌ மகனுக்கு ஏற்றம்‌ 

“கும்ப: பரிமிதமம்ப: பிபதி, பபெள கும்ப ஸம்பவோம்போதிம்‌ 

அதிரிச்யதே ஸுஜக்மா கச்சித்‌ ஐுகார்‌ நிஜேந சரிதேந ? 

உலகத்தில்‌ சில பேர்கள்‌ தாங்கள்‌ தம்‌ தங்தையிற்‌ காட்டிலும்‌ 

அதிசயித்த செய்கையையுடையவர்களாக ஆவதுண்டு. இதற்கொரு 
த்ருஷ்டாந்தம்‌ காணலாம்‌. குடமானது ஒரு மரக்கால்‌ அல்லது 
இரண்டு மரக்கால்‌ ஜலத்தையே கொள்ளக்கூடியது ; குடத்தில்‌ ' 
நின்று பிறந்தவரான அகத்திய முனிவரோ வென்னில்‌, கடல்‌ முழு 
வதையும்‌ பருகவல்லவரானார்‌. ஜநகமான குடத்தின்‌ செய்கையிற்‌ 
காட்டிலும்‌ தஜ்ஜங்யரான முனிவரின்‌ செய்கை மிக அதிசயித்ததா 
யிற்றன்றோ. அகத்தியர்‌ கடல்‌ பருகின வரலாறு புராண ப்ரஸித்தம்‌, 


205. மூர்க்கனைத்‌ திருத்த ஒருவராலுமாகாது 
“அத்ஞ: ஸுகமாராத்ய: ஸுகதரமாராத்யதே விசேஷஜ்ஞ:, 
ஜ்ஞாகலவதுர்விதக்தம்‌ ப்ரஹ்மாபி ஈரம்‌ ௩ ரஞ்ஜயதி.?? 
உலகத்திலுள்ள அதிகாரிகளை மூன்று வகையாகப்‌ பிரிக்கலாம்‌. 
2. ஒன்றுமறியாத முடர்கள்‌, 2. எல்லாம்‌ ஈன்கு தெரிந்த விசேஷ 


http://acharya.org 


மூன்றாவது நூறு 109 


வித்துக்கள்‌. 3. ஸ்வல்பம்‌ தெரிந்து எல்லாம்‌ தெரிந்து விட்டதாக 
நினைத்துக்‌ கொக்கரிக்குமவர்கள்‌ என மூவகை. இவர்களுள்‌, ஒன்று 
மறியாத மூடர்களை எளிதில்‌ தெளிவிக்க முடியும்‌. ஏனென்றால்‌, 
அவர்கள்‌ நல்லாரிடத்து ஈல்லது தெரிந்துகொள்ள வேணுமென்‌ கிற. 
விருப்பமுடையவர்களாதலால்‌. இவர்களுக்கு மேற்பட்டவர்களான 
விசேஷ வித்துக்களை த்ருப்தி படுத்துவது மிகவும்‌ எளிது. அவர்கள்‌ 
பரம ரஸிகர்களாகையாலே அன்னவர்களோடு பேசுவது பரம 
ரஸமாயிருக்கும்‌. சொல்லுகிற விஷயங்களை மிகவும்‌ ரஸமாகவும்‌ 
எளிதாகவும்‌ அவர்கள்‌ க்ரஹிக்க வல்லவர்களாதலால்‌ அவர்களை 
ஆராதிப்பது மிகவெளிது. மூன்றாமவர்களாகத்‌ தெரிவிக்கப்பட்டவர்‌ 
களுண்டே, அவர்களைத்‌ தெளிவிக்க ப்ரஹ்மாவாலுமாகா து. எல்லா 
மறிந்ததாகப்‌ பாவனை கொண்டு எதிலும்‌ குதர்க்கம்‌ செய்வதும்‌, 
இன்னது சொல்லி யிருக்கிற தென்று உணராமலே தூஷிப்பதும்‌ 
அன்னவர்களது செயலாதலால்‌ அவர்களுடைய வாழ்நாள்‌ 
அப்படியே கழியவேண்டிய தாகுமேயன்‌ றி, தெளிவுபெற்றுக்‌ களிக்க. 
அவர்கள்‌ பாக்கியமற்றவர்களே. 


206. அவிவேகிகளின்‌ தன்மை கூறுதல்‌ 
“வாசாடோக்தெள வாகம்ருதே வா ஸுகவீநாம்‌ 
ஸ்தோகப்ரஜ்ஞாஸ்‌ துல்யத்ருசோ ஹந்த பவந்தி, 
கோமாயூநாம்‌ கோகிலயூநாமபி சாப்தேஷு 
ஏகாகாரா மாஸவ்ருத்திர்‌ மஹிஷாணாம்‌”” 


உலகத்தில்‌, வீண்‌ வம்பு பேசுகிற வாயாடிகளுமுண்டு, அமு. 
தொழுகுகின்‌ ற இன்சொற்களைப்‌ பொழிகின்‌ ற உண்மைப்‌, பண்டிதர்‌ 
களுமுண்டு. வாயாடிகளென்பவர்கள்‌ சிறிதும்‌ படிப்பில்லாமல்‌ எதை. 
யாவது வாய்வந்தபடி. பேசிக்கொண்டிருப்பதையே தொழிலாக 
வுடையவர்கள்‌. ரஸிகர்கள்‌ காது கொடுத்துக்‌ கேட்கும்படியான 
பேச்சு அவர்களிடத்தில்‌ ஒன்றுமிராது. கசடறக்‌ கற்றுணர்ந்தவர்‌ 
கரோ வென்னில்‌, அமுத மயமாகப்‌ பேசி *₹கலையிலங்கு மொழி 
யாளர்‌” என்னும்படி ஸகல சாஸ்த்ரார்த்தங்களும்‌ ரமணீயமாகத்‌. 
தொனிக்கும்படியான வாய்வீறு உடையவர்களாயிருப்பர்கள்‌ , 
இவ்விருவகைப்‌ பட்டவர்களுடையவும்‌ பேச்சுக்களை விவேகிகளான 
ரஸிகர்கள்‌ கேட்டால்‌, வாயாடிகளின்‌ பேச்சை வெறுத்து உண்மைப்‌ 
பண்டிதர்களின்‌ பேச்சை உவப்பர்கள்‌. அறிவிலிகளான அற்ப 
ஜனங்களோ வென்னில்‌, பேச்சில்‌ வாசி அறிய மாட்டாமல்‌ இரண்டி. 
லும்‌ ஒரு நிகராயிருப்பர்கள்‌. இது என்‌ போல வென்னில்‌ ; காட்டில்‌ 


http://acharya.org 


110 அண்ணாஸ்வாமியின்‌ அமுதமொழியாயிரம்‌ 


ஒரு புறத்தில்‌ நரிகள்‌ ஊளையிடுகின்‌றன ; மற்றொரு புறத்தில்‌. 
குயில்கள்‌ பஞ்சமராகம்‌ பாடுகின்றன ; இவ்விரண்டு த்வனிகளும்‌ 
எருமைக்‌ கடாக்களின்‌ காதிலே விழும்‌; விழுந்ததனால்‌ என்னாகும்‌ 2: 
ஏதேனும்‌ வாசி தெரியுமோ? அதுபோல வென்க : சொற்களில்‌ 
ரஸமறிந்து உகப்பார்‌ சிலரேயாவர்‌. வம்பும்‌ பேச்சுக்களையுகப்பவர்‌ 
களே உலகில்‌ மலிந்துள்ளார்கள்‌, 


207. நாம்‌ எண்ணினபடியாகாதென்பது 

“ராத்ரிர்‌ கமிஷ்யதி பவிஷ்யதி ஸுப்ரபாதம்‌ 

பாஸ்வாற்‌ உதேஷ்யதி ஹஸிஷ்யதி பங்கறஸ்ரீ:, 

இத்தம்‌ விசிந்தயதி கோசகதே த்விரேபே 

ஹா ஹந்த ஹந்த ஈளிரீம்‌ கஜ உஜ்ஜஹார.” 

காட்டில்‌ ஒரூ வண்டு; அது தாமரைப்‌ பூவினுள்‌ மதுவைப்‌ பருக 
வேணுமென்னும்‌ விருப்பத்துடன்‌ ஒரு தாமரை யோடையில்‌ ஒரு 
கமலத்தினுட்‌ சென்று புக்குப்‌ பருகத்‌ தொடங்கிற்று ; அப்பொழுது 
மாலைப்‌ பொழுதாயிருந்தபடியால்‌ இரவி மறைந்தவாறே அம்மலர்‌ 
மூடிக்கொண்டது. எவ்வளவு பிரயாஸப்பட்டும்‌ வண்டு வெளிக்‌ 
கிளம்ப முடியவில்லை. இரவு முழுவதும்‌ அங்கேயே தங்கியிருக்க 
நேர்ந்தது. அது மனதில்‌ எண்ணமிட்டுக்‌ கொண்டிருக்ததாவ து- 
“சிறிது பொறுத்துக்கொண்டு இங்கே யிருந்தோமாகில்‌ இராப்‌ 
பொழுது கழிந்திடப்போகிறது; கதிரவன்‌ வந்து தோன்‌ றப்‌ போகி 
மான்‌; தாமரை மலரப்போகிறது; உடனே நாம்‌ வெளியில்‌ யதேஷ்ட 
மாகத்‌ திரிந்து களிக்கப்போகிறோம்‌--என்று, இங்ஙனே எண்ணிக்‌ 
கொண்டிருக்கும்போதே ஒரு காட்டானை வந்து. அவ்வோடையிற்‌ 
புகுந்து அங்கிருந்த தாமரை மலர்கள்‌ முழுவதையும்‌ ஒரே கபளமாக 
வாரி விழுங்கிவிட்டது; இவ்வண்டும்‌ அவ்வானையின்‌ வயிற்றி 
னுள்ளே ஜீர்ணித்துவிட்டது. 
இதனால்‌ இவ்வுலகில்‌ நாமெல்லாரும்‌ பலபலவாறு எண்ணமிட்டுக்‌. 

கொண்டிருக்க, ஈம்‌ எண்ணமெல்லாம்‌. ஊமனார்‌ கண்ட கனவிலும்‌ 
பழுதாயொழிய பகவத்‌ ஸங்கல்பமே பலீயஸ்ஸா யிருக்குமென்று 
காட்டியவாறு. “£அந்யோ ஹ்யக்யத்‌ சிந்தயதி ஸ்வச்சந்தம்‌ விததாம்‌ 
யஹம்‌,” என்று பகவான்தானும்‌ பணித்துளன்‌.. 


208. இளமையில்‌ கல்விபயிலாமையினாலாகும்‌ கஷ்டம்‌ 


**அங்குஷ்டாக்ரபரிணாஹ. ஜிஹ்வாக்ராயாஸபீரவ;, 
ஸர்வாங்கீணபரிக்லேசம்‌ ஸஹந்தே ஹந்த ஸந்ததம்‌,” 
கட்டை விரலின்‌ நுனியளவான நாக்கின்‌ நுனியை இளமையில்‌ 
சிரமப்படுத்த அஞ்சி யிருந்தவர்கள்‌ தங்கள்‌ வாழ்நாள்‌ முழுவதும்‌ 


nttp://acharya.org 


மூன்றாவது நூறு 111 


rr 
ஸகல அவயவங்களையும்‌ சிரமப்படுத்தக்‌ கடமைப்பட்டவர்களாவர்‌. 
இதன்‌ கருத்து யாதெனில்‌, இளமையில்‌ நாவைச்‌ சிறிது சிரமப்‌ 
படுத்திக்‌ கல்வி பயின்று விட்டால்‌ ஸுதமாக ஜீவனம்‌ நடத்திக்‌ 
கொள்ளலாம்‌; அங்ஙனம்‌ கல்வி பயிலாதீவர்கள்‌ பிறகு ஜீவிகைக்‌ 
காக ஸகல அவயவங்களினாலும்‌ சிரமப்பட வேண்டியதாகும்‌. 
தலையாலே மூட்டைகள்‌ சுமந்தும்‌, காலாலே வழி நடந்தும்‌, கையாலே 
விறகு பிளத்தல்‌ முதலியன செய்தும்‌ ஆசுவிப்படிப்‌ பல பல அவய 
வங்களைச்‌ சிரமப்படுத்தியே ஜீவிக்க நேரும்‌: ஸ்வல்ப' காலம்‌ ஒரு 
அவயவத்தைச்‌ சிரமப்படுத்தக்‌ கூசுமவர்சீறூக்கு வாழ்நாள்‌ உளள 
வரையில்‌ இப்படி சிரமப்பட நேர்கின்‌றபடியால்‌ இளமையில்‌ கல்வி 
யயில முயல்வதே நன்று என்று தெரிவித்தவாறு. 


209, தருமஞ்செய்யவேண்டியதன்‌ அவசியம்‌ 
சத்வாரோ தநதாயாதா: தர்மாக்நிந்ருபதஸ்கரா:, 
ஜ்யேஷ்டபுத்ராவமாநேஈ த்ரய: குப்யந்தி ஸோதரா:” 
பணத்திற்குப்‌ பங்காளிகள்‌ நான்கு பேர்கள்‌ ; 1. தருமம்‌. 
அ. நெருப்பு, 3, அரசன்‌. 4. கள்ளன்‌ ஆக இந்த நால்வரும்‌ பணத்தைக்‌ 
கூறுகொண்டு அனுபவிக்கப்‌ பிள்ளைகளாகப்‌ பிறந்தவர்கள்‌. “தஸ்‌ 
மாத்‌ ஜ்யேஷ்டம்‌ புத்ரம்‌ தர நிரவஸாயயந்தி” என்று வேதத்தில்‌ 
சொல்லியபடி மூத்த புதல்வனுக்கு அதிகமான ப்ராப்தி உண்டாத 
லால்‌ இங்கு மூத்த குமாரனாகச்‌ சொல்லப்பட்ட தருமத்திற்கு அதிக 
பஹுமானம்‌ அமைய வேண்டும்‌. அப்படியல்லாமல்‌ அவனை 
அவமானம்‌ செய்யுமளவில்‌ மற்ற முன்று ஸ்ஹோதரர்களும்‌ சீற்றங்‌ 
கொள்வர்களாம்‌. (அதாவது) செல்வத்திற்கு தர்ம விநியோகம்‌ 
இல்லையானால்‌ அக்றிகஷ்டமாகவும்‌, அரசர்களால்‌ அபஹ்ருதமா கவும்‌, 
கள்ளர்களால்‌ கவரப்பட்டதாகவும்‌ இப்படி தீயவழிகளிலே. அந்தப்‌ 
பணத்திற்குச்‌ அழிவு ஏற்பட்டு விடுமென்‌ றபடி. ஆதலால்‌, தர்மத்‌ 
திலே முக்கியமாகக்‌ கண்‌ செலுத்த வேணு மென்றதாயிற்று. 


210. சிறந்தபொருளின்‌ சீர்மையறியாமை 
*ஆக்ராதம்‌ பரிசும்பிதம்‌ பரி முஹுர்‌ லீடம்‌ புச்‌ சர்விதம்‌ 
'த்யக்தம்‌ வா புவி ரீரஸேஈ மஈஸா தத்ர வ்யதாம்‌ மா க்ருதா;, 
ஹேஸத்ரத்ந! தவைததேவ குசலம்‌ வத்‌ வாஈரேணாதராத்‌ 
அந்தஸ்ஸாரவிலோகநவ்யஸஙிகா சூர்ணீக்ருதம்‌ நாச்ம௩ா.” 
ஒரு குரங்கின்‌ கையில்‌ மிகச்‌ சிறந்த ரத்னமொன்று கிடைத்தது. 
அது ஒரு சிறு பழம்போல்‌ மிக அழகியதாசல்‌. காணப்பட்டது, அதை 
அந்தக்‌ குரங்கானது மோந்து பார்த்தது, முத்தமிட்டது, பலகால்‌ 
ரக்கிப்‌ பார்த்தது; வாயினுள்‌ போட்டு மென்று பார்த்தது. ஒன்றிலும்‌ 


nttp:/facharya.org 


112 அண்ணாஸ்வாமியின்‌ அமுதமொழியாயிரம்‌ 


ஒரு ராமும்‌ ஏற்படவில்லை. முடிவில்‌, இது பயன ற்றதென்று கருதி. 
நிலத்தில்‌ வீசி யெறிந்துவிட்டது. இதைக்‌ கண்டுகொண்டிருந்த. 
வொருவன்‌ அந்த ரத்னத்தை விளித்துக்‌ கூறுகின்றான்‌. “ஓ. விலை 
யுயர்ந்த ரத்னமே ! நீ ஒரு குரங்கின்‌ கையில்‌ அகப்பட்டுக்கொண்டு 
இப்படி மோந்து பார்க்கப்‌ பட்டும்‌ முத்தமிடப்பட்டும்‌ நக்கப்பட்டும்‌ 
வாயிலிட்டு மென்று பார்க்கப்பட்டும்‌ கடைசியாக நிலத்தில்‌ வீசி 
யெறியப்பட்டது பற்றிச்‌ சிறிதும்‌ வருந்தாதே, இங்கு நீ மிகவும்‌ 
ஸந்தோஷிக்கத்‌ தக்க விஷயம்‌ ஒன்றுண்டு. அதாவ, து--*இதனுள்ளே 
என்ன இருக்கிறது பார்ப்போம்‌” என்று உள்மருமம்‌ காணவிரும்பிக்‌ 
கல்லையிட்டு நறுக்கிப்‌ பார்க்க அந்தக்‌ குரங்கு விரும்பியிருக்குமானால்‌ 
ரீ பொடி. பொடியாகவன்றோ போயிருப்பாய்‌, அப்போது ஒருவர்க்கும்‌ 
பயன்பட்டிலையாவாயே. அவ்வளவு பரிபவம்‌ உனக்கு நேராமல்‌, 
ஒருகால்‌ வாசியறிந்தவர்களின்‌ கையில்‌ அகப்பட்டு அநுபவ யோக்ய 
மாகும்படியான நிலைமை உனக்கு நேர்ந்திருக்கின்‌ தன்றோ. இதற்கு 
நீ மிகவும்‌ உகக்க வேணும்‌?” என்றானாயிற்று. இது அஈயாபதேசமான 
பேச்சு, இதில்‌ ஸ்வாபதேசம்‌ விவேகிகளால்‌ உய்த்துணரத்தக்கது, 
ஸகல சாஸ்த்ரஜ்ஞானமும்‌ படைத்து மஹா ப்ராஜ்ஞனானவொரு. 
மஹாவித்வான்‌. ஞானச்சுவடறியாத அவிவேகியின்‌ கையில்‌ பரிபவப்‌ 
பட்டுக்கொண்டு கிடக்க அது நோக்கிக்‌ கூறிய வார்த்தை இது. 


இங்கே நினைவுக்கு வருகிற ஒரு லெளகிக கதையுமுண்டு. ஒரு. 
வனுக்குக்‌ காலில்‌ சொறிசிரங்கு கிளம்பியது. அதை அவன்‌ ஒரு. 
வைத்யனிடம்‌ காட்டினான்‌. “நாலு நாழிகை பொடுதலையை வைத்துக்‌ 
கட்டியிருந்தால்‌ குணமாய்விடும்‌? என்று அந்த வைத்தியன்‌ கூறி 
னன்‌. பொடுதலை என்பது ஒரு பச்சிலை, அது தெரிந்துகொள்ளப்‌ 
பெறாத இந்த நோயாளி பொடுவுள்ள தலைபொடு தலை என்று 
கிரஹித்தான்‌. தலையில்‌ தோன்றும்‌ ஒருவகையான விகாரத்திற்குப்‌ 
“பொடு?” என்று பெயர்‌. அதுவுள்ள தலையுடையானொருவனை த்‌ 


வேண்டி. அந்தப்‌ பொடுதலைக்காரன்‌ வினவினான்‌. மருத்துவன்‌ 
சொல்லியிருந்ததை அப்படியே நோயாளி உரைத்தான்‌. வைத்தியன்‌ 
சொன்ன பொடுதலையென்பது ஓஷதிவிசேஷமென்று. அவனுக்குத்‌ 
தெரியுமாகையாலே உடனே அந்த வைத்யனிருக்கிற திக்கை 
நோக்கித்‌ தெண்டனிட்டுக்‌ கைகூப்பி நின்று, “மஹாநுபாவரே / 
பொடுதலையை ஈசுக்கி யிடித்துக்‌ கட்டவேண்டியதென்று கட்டளை 


nttp://acharya.org 


மூன்றாவது நூறு 113 


யிடாமல்‌, பொடுதலையைக்‌ கட்டவேண்டியதென்று இம்மட்டில்‌ 
கட்டனையிட்டு வைத்தீரே ! உமக்கு ஈல்ல புண்ணியமுண்டு'' என்றா 
னாம்‌. அவன்‌ தலை இடிபடாதது போல ரத்னமும்‌ குரங்கின்‌ கையில்‌ 
பொடிபடாமல்‌ தப்பின து விசேஷம்‌ 


211. இயற்கையான புத்தியின்‌ இனிமை 


**நிபுணாகாம்‌ ஆபால்யாத்‌ ப்ரதிபா: காலே ஸ்வத: ஸ்புரந்த்யேவ, 
நஹி கோபி கோகிலாநாம்‌ பஞ்சமராகாக்‌ கதாப்யுபாதிசதி,” 


“ப்ரதிபை” என்பது விலக்ஷணமான புத்தியின்‌ தோற்றம்‌. அது 
ஒருவருடைய கற்பனையினால்‌ விளைவதன்று, இயற்கையாகவே 
இளமையிலேயே நிபுணர்களுக்கு அந்த ப்ரதிபை உண்டாய்‌ விடு 
கின்றது. குயில்களுக்குப்‌ பஞ்சமராகத்தை ஒருவன்‌ கற்பிக்கின்‌ 
குனோ, இல்லையே; அது போலவே இதுவும்‌. 


212, அறிஞரின்‌அறிவு வாய்திறந்தாலன்றித்‌ தெரியாது 
“ரேரே கோகில ! மாபஜ மெளாம்‌ கிஞ்சி துதஞ்சய பஞ்சம்‌ ராகம்‌, 
நோ சேத்‌ த்வாமிஹ கோ ஜாநீதே காக கதம்பக பிஹிதே ஐதே.” 


ஒரு குயிலான து காக்கைக்‌ கூட்டங்கள்‌ நிறைந்தவொரு மாமரத்‌ 
தின்‌ மீதேறி வாய்‌ திறவாமலிருக்க, அதை நோக்கி ஒருவன்‌ 
சொல்லுவதாக அமைக்கப்பட்டது இந்த சுலோகம்‌, “ஓ. குயிலே! நீ 
வாய்‌ திறவாதிருப்பது தகுதியன்று, உனது. பஞ்சமராகத்தைச்‌ 
சிறிது காட்டாய்‌; நீ வாய்திறவா திருந்தாயாகில்‌, இந்த மாமரத்தில்‌ 
வந்து உட்கார யோக்யதை யில்லாமலிருக்கச்‌ செய்தேயும்‌ மதியீனத்‌ 
தால்‌ வந்து உட்கார்ந்திருக்கின்ற இக்காக்கைக்‌ கூட்டங்களுக்கும்‌. 
உனக்கும்‌ வாசி தெரிந்துகொள்வதெப்படி.?” ( இதற்கு உள்ளுறை. 
பொருள்‌ யாதெனில்‌;) வாக்மிகளான பண்டிதர்களே வந்து வீற்‌ 
றிருக்கத்தக்கவொரு மஹா ஸபையிலே வாய்‌. திறக்க யோக்யதை 
யற்ற சில மூடர்கள்‌ இருந்து காச்சு பூச்சென்று கத்திக்கொண்டிருக்‌ 
கையில்‌ அவர்களிடையே மஹாவாக்மியான வொரு சிறந்த வித்வான்‌ 
வாய்திறவாதிருப்பதைக்‌ கண்டவொரு ரஸிகன்‌ அவரை நோக்கித்‌ 
கூறுகின்றான்‌: “ஸ்வாமிந்‌! தேவரீருடைய திருநாவீறு யாவர்க்கும்‌ 
தெரியும்படி வாய்திறந்தொன்று பணிக்க வேணும்‌,” என்று, 


213. பழகப்பழகப்‌ பாலும்‌ புளிக்கும்‌ 
“அதிபரிசயாத்‌ அவஜ்ஞா ஸந்ததகமநாத்‌ அநாதரோ பவதி 


மலயே பில்லபுரந்த்ரீ சக்தததருகாஷ்டமிந்தஈம்‌ குருதே,” 
8. 


http://acharya.org 


அண்ணாஸ்வாமியின்‌ அமுதமொழியாயிரம்‌ 


பழகப்‌ பழகப்‌ பாலும்‌ புளிக்கும்‌?” என்கிற கதையாய்‌ அதி 
பரிசயம்‌ செய்தால்‌ அவமதிப்பு நேரிடும்‌ ; ஓரிடத்திற்கு அடிக்கடி 
சென்றால்‌ அநாதரவு ஏற்படும்‌, (இதற்கு உதாரணம்‌) மலய மலையில்‌... 
குறத்திகளின்‌ கையில்‌ சந்தனக்‌ கட்டைகள்‌ மலிவாகக்‌. கிடைத்து. 
விட்டபடியால்‌ அக்குற மாதர்‌ அவற்றின்‌ மதிப்பை யறியாமல்‌. 
அவற்றை விறகாக உபயோகிக்கக்‌ காணா நின்றோம்‌. அருமையான 
வஸ்‌,து அருமையாகவே யிருந்தால்‌ இப்படியாகாதன்றோ. 


214. தங்கமும்‌ குன்றுமணீயும்‌ 

“ஹேம்‌: கேதோ ந தாஹேற ச்சேதே௩ கஷணேந வா, 

ஏகதேவ மஹத்‌ து:க்கம்‌ யத்‌ குஞ்ஜாஸம தோலரம்‌,'” 

தங்கத்தை நெருப்பிலிட்டு தஹிக்கிறோம்‌; உளியையிட்டு வெட்டு 

கிறோம்‌; உரை கல்லிலேயிட்டுத்‌ தேய்க்கிறோம்‌. இத்தகைய தண்டனை 
களுக்காக அந்தத்‌ தங்கம்‌ சிறிதும்‌ வருந்துவதில்லை; திராசில்‌: 
நிறுக்கும்போது அதை யொரு தட்டிலும்‌ குன்றுமணியை யொரு 
தட்டிலுமிட்டு நிறுக்கிறோமல்லவா ? இது பற்றியே அதற்குப்‌ பெருந்‌ 
துயரம்‌, (இதன்‌ உட்கருத்து;) ஒரு சிறந்த வித்வானை அடித்தாலும்‌ 
புடைத்தாலும்‌ அவற்றால்‌ அவனுக்கு வருத்தமுண்டாகாது; ஒரு 
அல்பஜ்ஞனோடு ஒப்பிட்டுச்‌ சொன்னால்‌ அதுவே அவனுக்கு துக்க 
தரம்‌, 


215, முயற்சிசெய்வது அவசியமானது 


ப்ரயத்ந: கலு கர்த்தவ்யோ மார்ஜாரஸ்‌ தந்நிதர்சநம்‌, 
ஜர்மப்ரப்ருதி கெளர்‌ நாஸ்தி பய: பிபதி நித்யச: 
“முயற்சியுடையார்‌ இகழ்ச்சியடையார்‌?” என்றபடி. எப்போ தும்‌ 

முயற்சிசெய்து கொண்டிருக்கவேணும்‌. அதனால்‌ லாபமுண்டாகியே 
தீரும்‌. இவ்விஷயத்திற்குப்‌ பூனையே நிதர்சனம்‌, அது பிறந்தநாள்‌ 
தொடங்கிப்‌ பசுவுக்கு ஒரு புல்‌ வாங்கி யிட்டதில்லை; பசு எங்கிருக்‌ 
கிற தென்பதையும்‌ அறியாது அது, ஆனால்‌ நிரந்தரம்‌ முயற்சி 
செய்து கொண்டே யிருப்பதனால்‌ அது பால்குடியாத நாளே யில்லை, 


416, கஸ்தூரிமானைப்‌ பற்றின பரிதாபம்‌ 


“கஸ்தூரிகாம்ருகாணாம்‌ அண்டாத்‌ ஸெளரபமசேஷமாதாய 

யதி புறரஹம்‌ விதிஸ்‌ ஸ்யாம்‌ கலஜிஹ்வாயாம்‌ நிவேசயிஷ்யாமி” 

மான்‌ ஜாதியில்‌ கஸ்தூரிமான்‌ என்பது ஒரு ஜாதி. அந்த 
மானுடைய தொப்புளில்தான்‌ கஸ்தூரியுள்ள து. பகவானுடைய 
ஸ்ருஷ்டி.களில்‌ இஃதொன்று. அந்த நாபியிலிருந்து கஸ்‌ தூரியெடுக்க 


htip://acharya.org 


(ணுமானால்‌ நாபியைக்‌ கத்தியினாலறுத்தேயெடுக்கவேணும்‌. இத 
னல்‌ அந்த மானுக்கு உண்டாகும்‌ ஹிம்ஸையைப்‌ பற்றிச்‌ சொல்ல 
வேணுமோ? இதற்கு வருத்தமுற்ற ஒரு ரஸிகன்‌ இந்தச்லோகம்‌ 
சொல்லுகிறா. ப்ரஹ்ம ஸ்ருஷ்டியில்‌ இப்படி ஏற்பட்டிருப்பது 
மிகவும்‌ சோசரீயம்‌. நான்‌ ஸ்ருஷ்டிகர்த்தாவாகப்‌ பிறப்பேனாகில்‌ 
கஸ்தூரிம்ருகங்களிடத்துள்ள கஸ்தூரியையெல்லாமெடுத்து துர்‌ 
ஜனங்களின்‌ நாக்கிலே வைத்திடுவேன்‌. எதற்காக? துர்ஜனங்களின்‌. 
நாக்கு ஸதா பகவத்பாகவத நிந்தையிலேயே ஊன்றியிருப்பதால்‌ 
அந்த நாக்கை யறுக்கவேண்டியது மிகவும்‌ அவசியம்‌. இந்த வியா 
ஜத்தினால்‌ அதையறுக்க நேருமன்றோ. [இந்த ச்லோகத்தில்‌ 
“றுண்டாத்‌” என்றுள்ளது. அண்டத்திலிருந்து நாபி வரையிலும்‌ 
கஸ்தூரியிருப்பதாக ப்ரஸித்தி, காபியை யறுத்தே கஸ்தூரியெடுப்ப 
தாகவும்‌ ப்ரஸித்தி ஆனது பற்றியே கஸ்தூரிக்கு “ம்ருகராபி!? 
யென்றே பெயர்‌ வழங்குகின்றது ]. 


217. மஹான்களின்‌ வள்ளல்தனம்‌ 


“சாதகஸ்‌ த்ரிசதுராந்‌ பய:கணாந்‌ யாசதே ஜலதரம்‌ பிரபாஸயா 

~ஸோபி பூரயதி விச்வமம்பஸா ஹந்த ஹந்த மஹதாமுதாரதா.”' 

மஹான்களின்‌ ஒளதார்ய விசேஷத்தைப்பற்றி அந்யாபதேச 
மாகச்‌ சொல்லுகிறது இந்த ச்லோகம்‌. சாதகபக்ஷியானது தன்னு 
டைய தாஹசாந்திக்காகக்‌ குளம்‌ குட்டை ஏரி மடுக்கள்‌ எதிலும்‌ 
வாய்வைக்காமல்‌ மேகத்திலிருந்து நேராகப்‌ பெருகுகின்ற தாரை 
யையே பருகுவதாக நூற்கொள்கை. அறநந்ய கதியான சாதகத்திற்‌. 
காகவே மேகம்‌ வர்ஷிப்பதாக வைத்து இந்தச்லோகம்‌ சொல்லப்படு 
கிறது. சாதகபக்ஷியானது பெருமழையை விரும்பவில்லை; தனது. 
தாஹம்‌ தணிய ஸ்வல்ப ஜலபிந்துக்களையே விரும்புகின்றது. 
மேகமோவென்னில்‌ அதற்காகப்‌ பெய்யும்‌ வியாஜத்தினால்‌ உலகத்தை 
யெல்லாம்‌ ஜலத்தினால்‌ நிரப்புகின்றது. மஹான்‌ களின்‌ வள்ளல்‌ தனம்‌ 
இப்படியன்றோ இருக்கும்‌. சிலர்‌ ஸ்வல்பப்ரார்த்தரை பண்ண, 
அதுவே வியாஜமாக உலகத்துக்கெல்லாம்‌ உதவி செய்வது மஹான்‌. 
களின்‌ இயல்பு. தேவர்களும்‌ தசரதவஸு தேவாதிகளும்‌ ப்ரார்த்திக்க 
ஸ்ரீ ராமக்ருஷ்ணாதி பகவதவதாரமென்று இதிஹாஸ முள்ளது. 
அவதாரத்தினால்‌ அன்னவர்களடைந்த பலன்‌ மிகச்‌ சிறிது. உலக 
மெல்லாம்‌ பெறும்‌ பேறு அபரிமிதம்‌. 


218. சேரத்தகாதஇடத்தில்‌ சேரலாகாது 


“டூலாகாரந்தந சந்த௩த்ரும ஸகே காஸ்மிக்‌ வகே ஸ்தீயகரம்‌ 
துர்வம்சை: பருஷைரஸாரஹ்ருதயைராக்ராந்தமேதத்‌ வரம்‌ 


htip:/facharya.org 


116 அண்ணாஸ்வாமியின்‌ அமுதமொழியாயிரம்‌ 


தே ஹி அந்யோக்ய நிகர்ஷஜாத தஹ௩ஜ்வாலாவலீ ஸங்குலா£ 
௩ ஸ்வார்யேவ குலாநி கேவலமஹோ ஸர்வம்‌ தஹேயுர்‌ வறம்‌ 


ஒரு மூங்கிற்‌ காட்டில்‌ சந்தகமரமொன்று முளைத்து வளர்ந்து 
கொண்டிருந்தது. அதைப்‌ பார்த்துச்‌ சொல்லுவதாக இந்த ச்லோகம்‌. 
வைக்கப்பட்டது. மூர்க்கர்களும்‌ அரஸிகர்களும்‌ துஷ்டர்களும்‌ 
நிறைந்த வொருக்ராமத்தில்‌ குடிபுகுந்தவொரு மஹானை நோக்கிச்‌ 
சொல்லுவது இங்கு விவக்ஷிதம்‌. சுலோகத்தின்‌ பொருள்‌ கேண்மின்‌: 
உலகத்தை யெல்லாம்‌ மகிழச்‌ செய்யவல்ல ஓ சந்தனமரமே! நீ இந்தக்‌ 
காட்டிலிருக்கத்‌ தகாது. இந்தக்‌ காடோவென்றால்‌, தீக்ஷ்ணங்களா 
யும்‌ உள்ளே ஸாரமற்றவையாயுமிருக்கிற £துர்வம்சங்களாலே” 
திய மூங்கில்களினால்‌ ஆக்ரமிக்கப்பட்டிரா நின்றது. இவை ஒன்றோ 
டொன்று நெருக்குண்டு நெருப்பைக்‌ கிளப்பும்‌; அந்த நெருப்பினால்‌ 
தங்கள்‌ கூட்டத்தைமட்டு மன்‌ றிக்கே காடு முழுவதையும்‌ கொளுத்தி 
விடும்‌; மூங்கிற்‌ காடு தொலைந்தொழிவதனால்‌ ஈஷ்ட மொன்றுமில்லை. 
உலகமெல்லாம்‌ விரும்பும்படியான உனக்குக்‌ கெடுதி விளைந்தால்‌. 
உலகமேதபிக்கும்‌. ஆதலால்‌ சந்தனமரமே! நீ இங்கிருக்கவேண்டா 
என்கை. இதில்‌ “துர்வம்சை: பருஷை ரஸாரஹ்ருதயை:” என்ற. 
மூன்று பதங்களும்‌ சிலேடையுள்ளவை, மூங்கில்களுக்கு வம்ச 
மென்று பெயர்‌, இங்குச்‌ சொல்லப்படுகிற தன்மைக்கு ஏற்ப 
“துர்வம்சை:” எனப்பட்டது. முட்கள்‌ நிரம்பியிருப்பதால்‌ “பருஷை? 
எனப்பட்டது. உள்ளே உளுத்துக்‌ கொட்டும்படியாய்‌ ஸாரமற்றிருப்‌ 
பதால்‌ *அஸாரஹ்ருதயை:”” எனப்பட்டது. இங்கு மூங்கில்களைக்‌ 
குறித்துச்‌ சொல்லுவது ப்ரஸ்‌ துதமாதலால்‌, ““துர்வம்சை:” என்பது 
முதலான மூன்று பதங்களும்‌ அங்கு மிகப்‌ பொருந்தும்‌, ஸத்குலப்‌ 
ரஸதர்களல்லர்‌, கொடுமையையே இயல்பாகவுடையவர்கள்‌, நல்ல 
நெஞ்சு இல்லாதவர்கள்‌ என்றவாறு, மூங்கில்கள்‌ ஒன்றோடொன்று 
நெருக்குண்ணும்‌ போது நெருப்புக்கிளரும்‌. அதனால்‌ அங்குள்ள இதர 
விருக்ஷங்களுக்கும்‌ சேத மேற்படும்‌. மூர்க்க ஜனங்கள்‌ தாங்கள்‌ 
பரஸ்பரம்‌ பிணங்கி முடிவதோடு நில்லாமல்‌ அருகேயுள்ள ஹிதபரர்‌ 
களான மஹான்களையும்‌ முடித்துத்‌ தொலைப்பர்கள்‌. ஆகவே மூர்க்க 
ஜனங்களுள்ள விடத்தில்‌ மஹரியர்கள்‌ வஸிக்கத்‌ தகாது என்பது 
அற்யாபதேசத்தாலே தெரிவிக்கப்பட்டதாயிற்று. 


219. துர்ஜனங்களின்‌ இயல்பு 
“ஜீவறக்ரஹணே ஈம்ரா: க்ருஹித்வா புருந்கதா?, 
கிம்‌ கறிஷ்டா: கிமு ஜ்யேஷ்டா: கடீயற்த்ரஸ்ய துர்ஜநா:? 
ஏற்றச்‌ சாலுக்கும்‌ துர்ஜனங்களுக்கும்‌ சிலேடை, “ஜீவறக்ற 
ஹணே” என்றதில்‌ ஜீவனமென்று'ஜலத்திற்கும்‌ பெயர்‌, ஜீவிகைக்கும்‌ 


http:/facharya.org 


மூன்றாவது நூறு 117 


ச ட ப ப டப டட ம்‌. பட்ட வயப்பட்ட வ்பபயமம்‌ 
பெயர்‌; ஏற்றச்சால்‌ ஜலம்‌ மொண்டுகொள்வதற்காக வணங்கும்‌; 
[கீழேயிழிவதுதான்‌ வணக்கமாகச்‌ சொல்லப்படுகிறது. ] தண்ணீரை 
மொண்டு கொள்ளும்‌ வரையில்தான்‌ வணக்கம்‌; மொண்டு கொண்‌ 
டாயிற்றென்றால்‌ உடனே தலைதூக்கும்‌. இவ்வண்ணமாகவே துர்‌ 
ஜனங்களும்‌ தமக்கு ஜீவிகை வேண்டும்போது தாழ்ச்சியுடனிருந்து, 
ஜீவிகை கைப்பட்டவாறே செருக்குக்‌ கொண்டு கிடக்கும்‌, இத்தன்மை. 
யொற்றுமையீனால்‌ துர்ஜனங்கள்‌ ஏற்றச்சாலுக்கு ஜ்யேஷ்ட ப்ராதாக்‌ 
களோ? கறிஷ்ட ப்ராதாக்களோ ? என்று ஸந்தேஹித்துக்‌ கூறுவது 
சமத்காரம்‌. 


220. குற்றத்தை மறைத்து நற்றத்தைப்‌ புகழவேண்டும்‌ 


ஈகுணதோஜெள புதோ க்ருஹ்ணம்‌ இர்துக்ஷ்வேளாவிவேச்வர:, 
சிரஸா ச்லாகதே பூர்வம்‌ பரம்‌ கண்டே நியச்சதி.” 


உலகில்‌ ஈபர்களிடத்திலும்‌ அவர்கள து உக்திகளிலும்‌ குணமே 
யிராது; தோஷமேயிரா து; குணதோஷங்கள்‌ கலசியேயிருக்கும்‌ஃ 
ஆனால்‌, விவேகிகள்‌ இரண்டையும்‌ தெரிந்துகொண்டு தோஷங்களை 
வாய்விட்டு வெளியிடாமலும்‌, குணங்களைத்‌ [தலைகுலுக்கிக்‌ கொண்‌ 
டாடியும்‌ போரவேணும்‌. (இதற்கொருநிதர்சரம்‌.) மஹாவிவேகியான 
பரமசிவனிடத்தில்‌ சந்திரனும்‌ விஷமும்‌ கிடைத்தன. சந்த்ரமெளலிச்‌ 
வரனென்னும்‌ பெயருக்குத்‌ தகுதியாக சந்திரனை சிரஸாவஹித்துக்‌ 
கொண்டாடுவதையும்‌, நீல கண்ட; காலகண்ட: என்னும்‌ பெயர்‌ 
களுக்குத்‌ தகுதியாக விஷத்தைக்‌ கழுத்தினுள்ளே யடக்கிவிட்டதை 
யும்‌ காணாஙின்றோம்‌. இதற்குமாறாகக்‌ குணங்களை மறைப்பதும்‌ 
தோஷங்களையே வெளியிடுவதுமான உலக வியற்கை வெறுக்கத்‌ 
தக்க தென்‌ றதாயிற்று, 


221; தீயார்கள்‌ வாக்கின்‌ கொடுமை 


“அஹமேவ குருஸ்‌ ஸுதாருணாறாம்‌. 
இதி ஹாலாஹல! மா ஸ்மதாத த்ருப்ய: 
நநுஸந்தி பவாத்ருசாநி பூயோ 
புவறேஸ்மிர்‌ வசநாறி துர்ஜஈாநாம்‌”” 


ஹாலாஹல விஷத்தைப்‌ பார்த்துச்‌ சொல்லுவதிது, “ஓஹாலா 
ஹலமே! க்ரூரவஸ்துக்களில்‌ நானே மேம்பட்டவனென்கிற்‌ செருக்கு 
உனக்கு வேண்டாம்‌; இவ்வுலகில்‌ துர்ஜனங்களின்‌ வாக்குக்கள்‌ 
உன்னைப்‌ போன்றவை மலிந்திருப்பது ப்ரஸித்தமன்றோ, உன்னைப்‌ 
போன்று ஒருவருமில்லாவிடில்‌ நீ அத்விதீயனென்று செருக்குக்‌ 


http://acharya.org 


118 அண்ணாஸ்வாமியின்‌ அழுதமொழியாயிரம்‌ 
கொள்ளலாம்‌; அப்படிக்கு இல்லையே” என்‌ றவிதனால்‌-துர்ஜனங்கள்‌. 
விஷவாக்குக்களென்றும்‌, அது வியக்கத்தக்கதன்று என்றும்‌ 
தெரிவித்தவாறு. 


222, காதலிகளின்‌ காதல்சிறப்பு 


“யாமி ஈயாமீதி தவே வததி புரஸ்தாத்‌ க்ஷணேஈ தந்வங்க்யா? 
களிதாறி புரோவலயாறி அபராணி புநஸ்‌ ததைவ தளிதாநி.!” 
உத்தம நாயகியின்‌ ஸ்வபாவத்தைத்‌ தெரிவிக்கும்‌ சுலோகமிது. 
நாயகியை விட்டிட்டுத்‌ தனியே தேசாந்தரம்‌ போக நினைத்த நாயகன்‌ 
அவளை நோக்கி “யாமி” என்றான்‌; வெளியூருக்குப்‌ போகிறே 
னென்றபடி. இதைக்‌ கேட்டவாறே, அக்காதலி கையிலணிந்து. 
கொண்டிருந்த வளைகள்‌ கழலத்‌ தொடங்கிப்‌ பாதிவளைகள்‌ கழன்று 
விழுந்துவிட்டனவாம்‌; காதலனுடைய தேசாந்தர ப்ரயாண ப்ரஸ்‌ 
தாவ மாத்திரத்திலேயே காதலி உடலிளைத்துப்‌ போயினளென்‌ ற 
வாறு. மேனி மெலிந்தால்‌ வளை கழலுமன்றோ. இதைக்கண்ட 
காதலன்‌ ஈம்முடைய விரஹத்தை ஸஹிக்க மாட்டாளிவளென்று 
தெரிந்துகொண்டு உடனே “ஈயாமி?” என்றானாம்‌. இதற்கு இரண்டு 
பொருள்‌, ஈ-யாமி என்று இருபதங்களாகக்‌ கொண்டால்‌. “அம்மா! 
உன்னைவிட்டு கான்‌ போவதில்லை” என்று பொருள்படும்‌, “யாமி?” 
என்று முழுப்பதமாகக்கொண்டால்‌. *ஒருகால்‌ போவதாயிருந்தால்‌ 
உன்னைவிட்டுத்‌ தனியே போகையன்‌ றிக்கே உன்னையும்‌ உடனழைத்‌: 
அக்‌ கொண்டு போகிறேன்‌” என்று பொருள்படும்‌. இவ்விரு பொருள்‌ 
களையும்‌ விவக்ஷித்தே *நகச்சாமி'” என்று சொல்லாமல்‌. **ஈயாமி!? 
என்றான்‌. காதலன்‌. இது கேட்டவுடனே காதலியின்‌ மற்றுள்ள 
கைவளைகள்படீல்‌ படீலென்று வெடித்துப்‌ போயினவாம்‌. மகிழ்ச்சி 
யினால்‌ உடல்‌ பூரித்ததனால்‌ இங்ஙனே யாயிற்றென்க. திவ்யப்‌ 
பிரபந்தங்களில்‌ “சங்கம்‌ சரிந்தன?” என்றும்‌, என்னுடைய கழல்‌ 
வளையைத்‌ தாமும்‌ கழல்வளையே யாக்கினரே,” என்றும்‌ “என்னங்கம்‌ 
மெலிய வளைகழல்‌? என்றும்‌ வருகின்றதேயன்றி உடல்‌ பூரித்து 
வளை வெடித்துப்‌ போனமை பேசப்பட வில்லை, பட்டர்‌ ஸ்ரீ குணரத்௩ 
கோசத்தில்‌ “புகர்‌ ஹர்ஷோத்கர்ஷாத்‌ ஸ்புடது புஜயோ; கஞ்சுகச 
தம்‌” என்‌ றருளிச்‌ செய்தார்‌. 


223. கொடியவர்களின்‌ இயல்பு மாருதென்பது 
“யச்‌ ௪ நிம்பம்‌ பரசுகா யச்‌ சைநம்‌ மதுஸர்ப்பிஷா 
யச்‌ சைநம்‌ கந்தமால்யாத்யைஸ்‌ ஸர்வத்ர கடுரேவ ஸ: 
துர்ஜனங்களிடத்தில்‌ நாம்‌ எவ்விதமாக ஈடந்துகொண்டாலும்‌ 


மழ அதாவது, நன்மையாக நடந்துகொண்டாலும்‌ தீமையாக நடந்து. 


http:/facharya.org 


மூன்றாவது தூறு 119 


EES, 
கொண்டாலும்‌] பலனில்‌ வாசி சிறிதுமிராதென்பதற்காக இந்த 
லோகம்‌. வேப்பமரத்தை ஒருவன்‌ கோடாலியினால்‌ வெட்டுகிறான்‌; 
மற்றொருவன்‌ தேனும்‌ நெய்யுமிட்டு அபிஷேகம்‌ செய்கிறான்‌. 
வேறொவன்‌ சந்தனமும்‌ பூமாலைகளுமிட்டு அர்ச்சிக்கிறான்‌. இத்தனை 
பேர்களுக்கும்‌ வேம்பு கசக்குமேயொழிய ஒருவர்க்கும்‌ தித்திக்கும்‌ 
தன்று. இதுபோலவே துஷ்டர்கள்‌ உயலாலறம்‌ செய்பவர்களோடும்‌ 
உபமர்த்தநம்‌' செய்பவர்களோடும்‌. வாசியற அனைவர்க்கும்‌. அப்ரியர்‌ 
கனேயாவர்‌ என்றதாயிற்று, இந்த ச்லோகத்தில்‌ முதல்‌ பாதத்தின்‌ 
முடிவில்‌ “ச்சிகத்தி? என்றும்‌, இரண்டாம்‌. பாகத்தின்‌ முடிவில்‌ 
“ஸிஞ்சதி!! என்றும்‌, மூன்றாம்‌ பாதத்தின்‌ முடிவில்‌ “அர்ச்சதி? 
என்றும்‌ கிரியாபதங்கள்‌ [வினைமுற்றுக்கள்‌] வருவித்துக்‌ கொள்ளத்‌ 
தக்கன, அல்லாதபோது பொருள்படாது. 


224, மூவரின்‌ மேன்மை 

ஈஸுவர்ண கர்ப்பாம்‌ ப்ருதிவீம்‌ சிக்வந்தி புருஷாஸ்‌ த்ரய:, 

சூரச்‌ ச க்ருதவித்யச்‌ ௪ யச்‌ ௪ ஜாநாதி ஸேவிதும்‌.” 

பூமிக்கு “வுஸாமதீ? என்றும்‌ “வஸுதா”' என்றும்‌ “வஸுந்தரா? 

என்றும்‌ பல பெயர்களுள்ளன. பூமிக்குள்‌ பணம்‌ நிறைந்துள்ள 
தென்கை. ஸுவர்ண ரஜதாதிகளும்‌. பூமியிலிருந்தே 1யெடுக்கப்படு 
தின்றன; நிலத்தில்‌ விளையும்‌ பலவகைப்‌ பொருள்களும்‌ விமிமயத்தி 
னால்‌ மைக்கு ஸுவர்ண ரஜதாதிகளைத்‌ தருகின்றன. ஆகவே பூமியை. 
ஸுவர்ண கர்ப்பையென்று கூறத்‌ தட்டில்லை. இத்தகைய பூமியில்‌. 
விளையும்‌ செல்வத்தை மூவர்‌ கொள்ளை: கொள்கின்றனராம்‌; 1. 
செளர்ய வீர்ய பராக்ரம சாலிகள்‌, 2. கல்வி கற்றவர்கள்‌. 3, தொண்டு. 
செய்ய வல்லவர்கள்‌. இம்‌ மூவகுப்பினர்க்கே பொருள்கிடைக்கின்ற 
தென்றவாறு. இதில்‌. நான்காவது பாதத்தில்‌ *யச்௪ ஸேவதே?” 
என்றோ “ஸேவக.” என்றோ சொல்லாமல்‌. *ய; ஸேவிதும்‌ ஜ்நாதி 
என்றதனால்‌ தொண்டு செய்து பணம்‌ பெறுவது அனைவர்க்கும்‌ 
எளிதன்று; அதிலும்‌ விரகறிந்து தொண்டுசெய்து. எஜமானனை 
உகப்பிக்கவவ்லவர்கள்‌ சிலரேயுளர்‌-என்பது காட்டப்பட்டதாகும்‌. 
சுதுரர்களான ஸேவகர்கள்‌ துர்லபர்கள்‌-. 
225, அறிஞர்கள்பட்டசிரமம்‌ அறிஞர்கட்கே தெரியும்‌ 

“ஹித்வாமேவ்‌ விஜாகாதி வித்வஜ்ஜஈபரிச்ரமம்‌. 

௩ஹிவந்த்யா விஜாகாதி குர்வீம்‌ ப்ரலவவேதசகாம்‌?? 

வித்வான்‌ ௧ளென்று தேறுமவர்கள்‌ பட்டபரிச்ரமத்தை வித்வான்‌. 

களே யறியமுடியுமே யல்லது. மூர்க்கர்கள்‌ அறியகில்லார்‌; ப்ரஸவ 


வதனையை எப்படி மலடிகள்‌' தெரிந்து கொள்ள முடியாதோ 


http://acharya.org 


226. குணமிருந்தால்‌ அது தானேதிகழும்‌ 
“யதி ஸந்தி குணா; பும்ஸாம்‌ விகஸந்த்யேவ தே ஸ்வயம்‌ 
௩ஹி கஸ்தூரிகாமோதச்‌ சபதேற நிவார்யதே.” 
மனிதர்களிடத்தில்‌ குணங்களிருந்தால்‌ [அதாவது, பாண்டித்யம்‌ 
ஒள தார்யம்‌ வாக்மித்வம்‌ ய்‌ ட ப்‌ 


“கஸ்‌.தூரிகந்தமே! 
று ஆணையிட்டுரைத்தாலும்‌ அது வெளி 
வருகை தவிரா தன்றோ. 


227. அரசர்களிடம்‌ சேவகம்‌ செய்வது ஆபத்து 


“ராஜஸேவா மநுஷ்யாணாம்‌. அஸிதாராவலேஹநம்‌ 
பஞ்சாகஈபரிஷ்வங்கோ வயா லீவதறசும்பறம்‌?” 


ப்ரபுக்களிடத்தில்‌ தொண்டு செய்வதென்பது மிகவும்‌ அபாயகர: 
மாதலால்‌ வெகு ஜாக்கிரத்தையோடு செய்ய வேணும்‌, கூரிய 
கத்தியை ௩க்குவது, சிங்கத்தையணைந்து கொள்வது, பாம்பை முத்த 
மிடுவது ஆகிய இவை எப்படி ஸாபாயமோ அப்படியே ராஜசேவை 
யும்‌ அபாயபஹுள மென்கை, இதுசெய்வார்‌. வெகு ஜாகரூகதை 
யுடன்‌ செய்யவேணுமென்கை. 


228. நீசர்களுக்கு உயர்பதவி ஏற்காது 


“உந்தம்‌ பதமவாப்ய யோ லகுர்‌ ஹேலயைவ ஸ பதேதிதி ப்ருவந்‌ 
சைலசேகரகத: பலாலக: சாருமாருததுத: பதத்யது”? 


அற்பனுக்கு உயர்ந்‌ 
காக இந்தச்‌ 
தானாகில்‌. 


http:/facharya.org 


முன்றாவது நூறு 121 
யோக்யதையின்மையால்‌ கீழே யிறங்கவே நேர்ந்துவிடுமென்று தெரி 
வித்தவாறு. “*பலாலக:” என்ற ஸ்தானத்தில்‌ *ப்ருஷத்கண:” என்ற 
பாடமு முண்டு. ஜலபிந்துத்திரள்‌ என்கை. 


229. கிருபணனுடைய இழிவு 


“த்ருடதர நிபத்தமுஷ்டே: கோசரிஷண்ணஸ்ய ஸஹஜமலிகஸ்ய. 
க்ருபணஸ்ய க்ருபாணஸ்ய-ச கேவலமாகாரதோ பேத? 


ஒருவர்க்கும்‌ ஒரு காசு கொடுக்கமாட்டாத க்ருபணனுக்கும்‌ 
கத்திக்கும்‌ சிலேடை. கருபணன்‌--ஈயாபததன்‌. க்ருபாணம்‌--கத்தி. 
இவ்விரண்டுக்கும்‌ ஆகாரத்தினால்‌ பேதமேயொழிய ஸ்வபாவத்தில்‌ 
பேதமில்லை. ஆகாரத்தினாலென்றதற்கு இரண்டு பொருள்‌; உருவத்‌ 
தினால்‌ பேதம்‌ காண்பது போலச்‌ சொல்வடி.வத்தில்‌ ஸ்வல்ப பேதம்‌ 
காண்கிறது. க்ருபண பதத்தில்‌ அகாரமுள்ளதேயொழிய ஆகார 
மில்லை; க்ருபாண பதத்திலோ ஆகாரமுள்ள து (இடையெழுத்தில்‌); 
ஏவஞ்ச இவ்வளவே வாசியென்கை. ஸ்வபாவ ஸாம்யத்தை மூன்று 
விசேஷணங்கள்‌ நிரூபிக்கின்றன. “த்ருடதர நிபத்த முஷ்டே”” 
கத்தியைப்‌ பிடிக்கவேணுமானால்‌ முஷ்டி. பிடிக்க வேணும்‌! க்ருபண 
னும்‌ கெட்டியாக முஷ்டிபிடிப்பன்‌. கையைத்திறந்தால்‌ காசு விழுந்து 
விடுமோ என்றஞ்சி மிகவும்‌ கெட்டியாக முஷ்டிபிடித்திருப்பவ 
னன்றோ க்ருபணன்‌. “கோச நிஷண்ணஸ்ய” கோசமென்று கத்தி 
யுறைக்கும்‌ பொக்கிசத்திற்கும்‌ பெயர்‌. கத்தியானது உறையில்‌ 
தங்கும்‌; க்ருபணன்‌ பொக்கிசத்தைக்‌ காவல்‌ காத்தபடியே கிடப்பன்‌. 
பூட்டைப்‌ பற்றிக்கொண்டு தொங்கலாடுவானாம்‌. “ஸஹஜமலிஈஸ்ய”? 
கத்தி இரும்பினால்‌ செய்யப்படுவதனால்‌ இயற்கையில்‌ கறுப்பாயிருக்‌ 
கும்‌; க்ருபணன்‌ வெள்ளைத்‌ துணியை யணியமாட்டான்‌; துணியை 
ஸலவை செய்யக்‌ கொடுத்தால்‌ காசு செலவழிந்து விடுமேயென்று 
அழுக்குத்‌ துணியையே யுடுத்துத்‌ திரிவான்‌; ஒரு கோலமும்‌ செய்து 
கொள்ளமாட்டான்‌. அதனால்‌ மலினனாகவே காணப்படுவன்‌. ஆகவே 
க்ருபணனுக்கும்‌ க்ருபாண த்திற்கும்‌ வாசியில்லையென்க. 


3230, நன்றியறிவின்மையின்‌ கொடுமை 


“ப்ரதிதம்‌ பாதகி வர்க்கம்‌ க்ருத ஏகோ ஹி க்ருத்ஸ்கமதிசேதே. 

தமிமம்‌ க்ரியமாணக்௩: தமபி துராத்மா கரிஷ்யமாணக்:”” 

“எந்நன்றி. கொன்றார்க்கு முய்வுண்டாம்‌ உய்வில்லை, செய்ந்‌ 
நன்றி கொன்ற மகற்கு” என்ற குறளின்படியும்‌ '*க்ருதக்கே நாஸ்தி 
நிஷ்க்ருதி? என்‌.ற சாஸ்த்ரத்தின்‌ படியும்‌ ஸகலபாபிகளிற்‌ காட்டிலும்‌ 
க்ருதக்கன்‌ மேம்பட்டவன்‌; என்றைக்கோ செய்த வுதவியை மறந்து 


http://acharya.org 


122 அண்ணாஸ்வாமியின்‌ அமுதமொழியாயிரம்‌ 


தீங்கு செய்யும்‌ கருதக்‌ நணிற்‌ காட்டிலும்‌  “க்ரியமாண்க்றன்‌? 
[அதாவது, நாடோறும்‌ தான்‌ அநுபவித்து வருகிற மஹோபகாரத்‌ 
திற்கு பதிலாக அபகாரங்கள்‌ செய்பவன்‌] மேம்பட்டவன்‌, அவனிற்‌ 
காட்டிலும்‌ “கரிஷ்யமாணக்கன்‌” [அதாவது, எதிர்காலத்தில்‌ ஒருவன்‌: 
செய்வதாகச்‌ சொல்லியிருக்கிற 'மஹோபகார த்திற்கு முன்னாடியே 
அபகாரங்கள்‌ செய்து போருமவன்‌] மேம்பட்பவன்‌. உலகில்‌ இத்‌ 
தகைய மஹாபாவிகள்‌ உள்ளார்களென்று காட்டின படி. இது 
ஸங்கல்ப ஸூர்யோதயச்லோகம்‌, 


231. போலிப்பண்டிதரின்‌ பொல்லாங்கு. 


ஆபத்த க்ருத்ரிமஸடா ஜடிலாம்ஸபித்தி: 
ஆரோபிதோ ம்ருகபதே; பதவீம்‌ யதிச்வா 
மத்தேப கும்பதட பாடநலம்படஸ்ய 
நாதம்‌ கரிஷ்யதி கதம்‌ ஹரிணாதிபஸ்ய. 
இரு மஹாராஜன்‌ தன்னிடத்தில்‌ நெடுகாளரக இருந்த ஆஸ்தான 
பண்டிதனை ஏதோ ம௩ஸ்தாபத்தினால்‌ தள்ளிவிட்டு வேறு மூர்க்க 
ஜொருவனைப்‌, பண்டிதனாக அமர்த்திக்‌ கொண்டான்‌; அப்போது 
பழைய உண்மைப்‌ பண்டிதன்‌ அரசனுக்குத்‌ தெரிவித்தது இது. 
சிங்கமிருந்த விடத்தில்‌ ஒரு. நாய்க்கு ஸிம்ஹத்தின்‌ வேஷத்தை 
போட்டு அதை உட்கார வைத்துவிட்டால்‌ அது. சிங்கம்போல்‌ சில 
பாமரர்களுக்குக்‌ காணப்படுமேயொழிய மதவாரணங்கள்‌ அஞ்சி. 
ஈடுங்கும்படியான சிங்ககாதத்தைச்‌ செய்யவல்லதோ ? என்ற. 
விதனால்‌- இந்த; மூர்க்கன்‌ பட்டு பிதாம்பரங்களும்‌ ௧௩௧ குண்டல. 
கங்கணங்களும்‌ அணிந்து கொண்டு பண்டித ஸ்தானத்தில்‌ இருந்து 
விடலாமேயொழிய எதிரிகளான பண்டிதர்கள்‌ குமுறும்படி வாயைத்‌. 
திறக்க முடியுமோ ? என்று குறிப்பிட்டபடி. 


232. உண்மையான அன்பை உணரும்‌ வழி 
“ஸெளஹார்‌ தஸ்வர்ணரேகாயா உச்சாவசபிதாஜுஷ;, 
பரோக்ஷமிதி கோப்யஸ்தி பரீக்ஷ£கிகஷோபல;* 
நேச மென்பது தங்கக்‌ கட்டிபோன்றது. தங்கத்தில்‌ மாற்று 
யர்க்த தங்கமுமுண்டு, போலித்தங்கமுமுண்டு. அதேபோல சேசத்‌, 
திலும்‌ அக்ருத்ரிமமான நேசமுமுண்டு, க்ருத்ரிமமான. நேசமுமுண்டு. 
தங்கத்தின்‌ உண்மையை உரைகல்லினால்‌ தெரிக்துகொள்ள முடியும்‌. 
அதுபோலவே நேசத்தின்‌ உண்மையைத்‌ தெரிக்துகொள்வதற்கும்‌. 
ஓர்‌ உரைகல்‌ உண்டு; அது எதுவென்னில்‌, “பரோக்ஷம்‌” என்பதே. 
ப்ரத்யக்ஷத்தில்‌ நேசமிருப்பதாகக்‌ காட்டிவிட்டுப்‌. பரோக்ஷத்தில்‌ 
அதற்கு மாறாக நடந்து கொள்வார்‌ பலருளரே ; அப்படியல்லாமல்‌ 


http://acharya.org 


மூன்றாவது நூறு 123 


ப்ரத்யக்ஷத்திற்போலவே பரோக்ஷத்திலும்‌ ஈடந்துகொள்வாருடைய 
நேசமே நம்பத்தகுந்த தென்‌ ற்தாயிற்று. 


233. ஒன்றுக்குமுதவாத பிறப்பின்பழிப்பு 

கஸ்‌ தவம்போ:, கதயாமி தைவஹதகம்‌ மாம்‌ வித்தி சாகோடகம்‌, 

வைராக்யாதிவ வக்ஷி ஸாது விதிதம்‌ கஸ்மாதிதம்‌ கத்த்யதே? 

வாமேநா த்ர வடஸ்‌ தமத்வகஜாஸ்‌ ஸர்வாத்மகா. ஸேவதே 

௩ச்சாயாபி பரோபகாரகரணி மார்க்கஸ்திதஸ்யாபி மே. 

ஒரு மனிதனுக்கும்‌ ஒரு மொட்டை மரத்திற்கும்‌ ஸம்பாஷணை 
யாக இற்தச்லோகம்‌ அமைக்கப்படுகிறது. யாவரும்‌ போகிறவொரு: 
பெரிய பாதையில்‌ ஒரு மொட்டைமரமிருந்தது. இலை தழை காய்‌ கனி 
எதுவுமில்லாமல்‌ தடிபோல்‌ நிற்கிற மரத்திற்கு மொட்டைமரமென்று 
பெயர்‌. அதுவே வடமொழியில்‌ “சரகோடக” மெனய்படுவது. 
அதைப்பார்த்து ஒரு வழிப்போக்கன்‌ கேட்கிறான்‌ [கஸ்‌ த்வம்‌ போ:]! 
உன்‌ பெயர்‌ என்ன ? என்றபடி. இக்கேள்விக்கு அது பதில்‌ 
சொல்லுகிறது. “கதயாமி தைவ ஸதகம்‌ மாம்‌ வித்தி சாகோடகம்‌” 
அப்பா! பாழுந்தெய்வம்‌ என்னை சாகோடகமாகப்‌ படைத்திருக்கின்ற 
தென்று தெரிந்து கொள்‌ என்றது. அதன்மேல்‌ வழிப்போக்கன்‌ 
கேட்கிறான்‌ *வைராக்யாதிவ இத்யாதி”. நீ மிகவும்‌ நிர்வேதத்தோடு 
சொல்லுவதாகத்‌ தெரிகிறது; ஏன்‌ இவ்வளவு துக்க முனக்கு? 
என்ன ; இதற்கு அந்த மரம்‌ பதில்‌ கூறுகின்றது--உத்தரார்த்தம்‌ 
முழுவதும்‌. அப்பா! இதோ இடபுறத்தில்‌ ஒரு பெரிய ஆலமரமுள்ள து 
பார்‌! அதை ஈச்வரன்‌ மஹோப்காரமான விருக்ஷமாகப்‌ படைத்த 
படியினால்‌ வழிப்போக்கர்கள்‌ யாவரும்‌ அதனையறிந்து சிறிது வழி 
விலகிச்‌ சென்றாகிலும்‌ அதையடைந்து பரம ஸெளக்கியமடைகிறார்‌' 
கள்‌. நான்‌ வழியிடையே இருந்‌ துகொண்டும்‌ ஒருவர்க்கும்‌ ஒன்றுக்கு 
முதவா தவனாகியிருக்கிறேன்‌; இதுதான்‌ எனக்கு மஹத்தான. துக்கம்‌ 
என்றது. இதன்‌ பரமதாற்பரியத்தை நாம்‌ விவரிக்கவேணுமோ ? 


244, டாம்பிகனிடத்தில்‌ நேரும்‌ ஏமாற்றம்‌ 


நீலதயா ஸ்தூலதயா தூரதயா தாக௩லோலுபைர்‌ மதுபை:, 
தாவிதமிபராஜதியா ஹக்தாஸீத்‌ அந்ததோ மஹிஷ:. 


ஒரு பெரிய எருமைக்கடா சென்று கொண்டிருந்தது; அதை 
வண்டுகள்‌ பார்த்து யானையென்று மயங்கி, *இதன்‌ கண்ட ஸ்தலத்‌ 
தில்‌ மதஜலமிருக்கும்‌, அதைப்‌ பருகுவோம்‌! என்னுமாசையினால்‌ பின்‌ 
தொடர்ந்து ஓடிச்சென்றனவாம்‌; அருகே சென்று. பார்த்தவளவில்‌ 
அது எருமைக்‌ கடாவாகக்‌. காணப்பட, வருந்தி. மீண்டனவாம்‌ ; 


http:/facharya.org 


124 அண்ணாஸ்வாமியின்‌ அமுதமொழியாயிரம்‌ 


கடாவைக்‌ களிறாக மயங்கினது எதனாலென்னில்‌ “நீலதயா ஸ்தூல 
தயா தூரதயா? கறுப்பாயிருந்ததனாலும்‌ பருத்திருந்ததனாலும்‌ கூரத்‌ 
தில்‌ போய்க்‌ கொண்டிருந்தபடியாலும்‌. இந்தச்லோகத்தின்‌ பரமதாற்‌ 
பரிய மென்னவென்றால்‌, ஒருடம்பக்காரன்‌ தணிகன்போல்‌ சொக்காய்‌ 
தலைப்பரகை முதலியன அணிந்து கொண்டு சென்றான்‌ ; அவனை 
தூரத்தில்‌ கண்டு மஹா தனிகனாக மயங்கின சிலர்‌ [இவனிடத்தில்‌ 
ஏதாவது தானம்‌ பெறலா மென்றெண்ணித்‌ தொடர்ந்தோடி இரக்க, 
அவன்‌ வெருட்டி. விட்டான்‌; அதனால்‌ இவன்‌ வீண்‌ டம்பக்கார 
னென்று தெரிந்து கொண்டு மீண்டனர்‌ என்பதாம்‌. இதில்‌ தாக 
லோலுமை: மதுபை;? என்னுமிரண்டு பதங்களில்‌ சிலேடையுள்ளது. 
“தூற” மென்று மத ஐலத்திற்கும்‌ பெயர்‌, கொடைக்கும்‌ பெயர்‌. மதுப்‌ 
மென்று வண்டுக்கும்‌ பெயர்‌, பாமரனுக்கும்‌ பெயர்‌. 


285, மூர்க்கனியல்பு கூறுதல்‌ 
பச்யதி பரேஷா தோஷாக்‌ அஸதோபி ஸதோபி நைவ குணாந்‌ 
விபர தமிதம்‌ ஸ்வஸ்மிந்‌ மஹிமா மோஹாஞ்ஜுஸ்யைஷ: 
மூர்க்கனுடைய ஸ்வபாவம்‌ சொல்லப்படுகிறது இதில்‌. மூர்க்கன்‌ 
பிறரிடத்தில்‌ எத்தனயோ குணங்களிருந்தாலும்‌ அவற்றை என்னன. 
வும்‌ காணகில்லான்‌ ; அப்படியே குற்றங்களையும்‌ காணாமலிருந்து 
விடலாமே; அது கிடையாது. இல்லாத குற்றங்களை யெல்லாம்‌. 
ஏறிட்டுப்‌ பேசுவன்‌. தன்னளவில்‌ வந்தாலோ. இது விபரீதமாகும்‌ ; 
அதாவது, தன்னிடத்தில்‌ மலையத்தனே தோஷங்களிருந்தாலும்‌ 
சிறிதும்‌ காணமாட்டான்‌ ; கடுகத்தனை குணங்கூட இல்லாமலிருந்‌ 
க்‌ குணமிருப்பதாக எண்ணிக்‌ கொண்டு 
துஷ்டர்களோடு ஸஹவாஸம்‌ தகாது 
என்று சேஷேபூரணம்‌ செய்து கொள்வது. இது தேசிகனுடைய 
ஸுபாவித நீவீச்லோகம்‌, 


230. தகாதசெயலை யாரும்‌ தடுக்கலாம்‌ 


யத்யபி ௩ காபி ஹாநி; பரகீயாம்‌ சரதி ராஸபே த்ராக்ஷாம்‌ 
அநுசிதமிதமிதி மத்வா ஹாஹா ஹாஹேதி தூயதே சேத: 


http://acharya.org 


மூன்றாவது நூறு 125 


கின்றது. அதை இந்த யாத்ரிகன்‌ பார்த்து ஸஹியாதவனாய்‌ கல்லை 
யெடுத்து வீசியும்‌ தடியையெடுத்து ஓச்சியும்‌ அக்‌ கழுதையை 
வெருட்டிக்கொண்டிருக்கிறான்‌. இதைக்‌ கண்ட வேறொரு வழிப்‌ 
போக்கன்‌ “அப்பா! திராக்ஷைத்தோட்டம்‌ உன்னுடையதன்றே ; 
கழுதை மேய்ந்ததனால்‌ உனக்கொன்றும்‌ ஈஷ்டமில்லையே. நீ ஏதுக்கு 
வீணாகக்‌ கழுதையை வெருட்டுகிறாய்‌ ? ஈஷ்டமடைபவன்‌ செய்ய 
வேண்டிய வேலையில்‌ நீ ஏதுக்கு ச்ரமம்‌ கொள்ளுகிறாய்‌ ?' என்றான்‌. 
அதற்கு இந்த யாத்ரிகன்‌ பதில்‌ சொல்லுகிற ச்லோகமிது. 
“அண்ணே! எவனோவொருவனுடைய திராக்ஷையைக்‌ கழுதை 
மேய்ந்ததனால்‌ எனக்கு யாதொரு ஈ்ஷ்டமுமில்லையென்பது 
உண்மையே ; கழுதையோ திராக்ஷையின்‌ இனிமையை அறியாதது. 
எதையோ மேய்ந்து வயிறுவளர்க்க வேண்டிய கழுதை (இன்று 
நமக்கு திராக்ஷை கிடைத்துவிட்டதென்று மகிழ்ச்சியோடு மேய்கின்‌ற 
தன்று. இப்பழத்தை மகிழ்ச்சியோடு புஜிக்கக்‌ கூடிய வொருமனிதன்‌ 
பறித்து உண்டானாகில்‌ அவனை கான்‌ வெருட்டப்‌ போகிறதில்லை ; 
நல்லது. தீயதின்‌ வாசியறியாத வொரு கழுதை தமட்டங்காய்‌ 
போன்றவற்றை மேய்ந்தால்‌ அதில்‌ நமக்கு உத்வேகமுண்டாகாது, 
ரஸிகன்‌ புஜிக்கவேண்டிய இதனை ஒரு கழுதை மேய்கிறதென்றால்‌ 
இது மிகவும்‌ அநுசிதமான செய்கையல்லவா? இதைக்‌ கண்டு எப்படி. 
ஸஹித்திருக்கமுடியும்‌! ஹாஹாகாரம்‌ செய்யாமலிருக்க முடியுமா? 
என்றான்‌. 


இந்த அந்யாபதேசத்திற்குப்‌ பொருத்தமான ஸ்வாபதேசார்த்தம்‌ 
விவேகிகளால்‌ உய்த்துணரத்தக்கது, தன்னுடைய நிலைமைக்குத்‌ 
தகாத அநுசிதமான காரியத்தை ஒருவன்‌ செய்தால்‌ அதைத்தடுக்க 
இன்னாரினையாரென்னும்‌ வாசியின்றிக்கே அனைவர்க்கும்‌ உரிமை. 
யுண்டு என்பது சுருக்கமாக அறியத்தக்கது. 


237. ஒரு குரங்கு படும்பாடு 


கபிரபி ௪ காபிசாயஈமதமத்தேர வ்ருச்சிகேக ஸந்தஷ்ட:, 
அபி ௪ பிசாசக்ரஸ்த: கிம்‌ ப்ருமோ வைக்ருதம்‌ தஸ்ய. 


ஒரு குரங்கு அது இயற்கையாகவே விஷம சேஷ்டைகள்‌ செய்யு 
மது. சாராயமும்‌ குடித்துவிட்டது. அதைத்‌ தேளும்‌ கொட்டிவிட்டது; 
பிசாசும்‌. ஆவேசித்தது. அதன்‌ வெறியாடலைப்பற்றிப்‌ பேச 
வேணுமோ? இந்த அந்யாபதேசத்தால்‌ தெரிவிக்கப்படுவதாவது, 
இயற்கையாகவே துஷ்டர்களாய்ப்‌ பிறந்தவர்களுக்கு தெளஷ்ட்ய 
ஸாமக்ரிகள்‌ மேன்‌ மேலும்‌ ஏறிவிட்டால்‌ அன்னவர்களால்‌ ஸாதுக்‌ 
களுக்கு ஏற்படும்‌ நலிவு சொல்லுந்திறத்ததன்று என்பதாம்‌. 


http://acharya.org 


126 அண்ணாஸ்வாமியின்‌ அமுதமொழியாயிரம்‌ 


அர்ஜனங்களுக்குப்‌ பணமும்‌ கிடைத்து அதிகார பதவியும்‌ கிடைத்து. 
விட்டால்‌ பின்னை என்சொல்ல வேணும்‌ ! 


288. ஆசையை வெல்லாதவனுக்குச்‌ சுகமில்லை 


ஆசாயா யே தாஸாஸ்‌ தே தாஸாஸ்‌ ஸர்வலோகஸ்ய 
ஆசா தாஸீ யேஷாம்‌ தேஷாம்‌ தாஸாயதே லோக;. 


(இந்த ச்லோகம்‌ மிகச்‌ சிறந்தது.) ஆசைக்கு எவர்‌ அடிமைப்‌ 
படுகிறார்களோ, அவர்கள்‌ ஆசைக்கு மட்டும்‌ அடிமைப்பட்டவர்‌ 
களல்லர்‌ ; உலகுக்கெல்லாம்‌ அடிமைப்பட்டவர்களேயாவர்‌. ஆசை 
யானது எவர்களுக்கு அடிமைப்பட்டதாகுமோ, அவர்களுக்கு உலக: 
மெல்லாம்‌ அடிமைப்பட்டதாகும்‌. இதன்‌ தாற்பரிய மென்னவென்‌ 
ரல்‌! எப்பொருளிலும்‌ ஆசை கொள்ளாமல்‌ ஆசையை வென்றிருக்க 
வேணும்‌. அப்படியிருந்தால்‌ உலகமெல்லாம்‌ அவற்கு ஆட்படும்‌: 
ஆசைப்பட்டுப்‌ பெறவேண்டிய பொருள்களெல்லாம்‌. எளிதில்‌. 
கிடைத்துவிடும்‌. இந்த மருமம்‌. தெரியாமல்‌ ஆசையை மிகமிக 
வளர்த்துக்கொண்டு போருபவர்கள்‌. இன்னாரினை யாரென்று 
பாராமல்‌ யாவரிடத்திலும்‌ பல்லைக்காட்டி நிற்பர்களென்பதாம்‌ 


239. தெய்வச்செயலை யாரேயறிவார்‌ 2 


ராமே ராஜ்யம்‌ பிதுரபிமதம்‌ ஸம்மதஞ்ச. ப்ரஜாநாம்‌ 
மாதா வவ்ரே ததிஹ பரதே ஸத்யவாதீ ததெள ௪, 
சிக்தரதீதஸ்‌ ஸமஜறி ததா பாதுகாக்ர்யாபிஷேக: 
அர்விஜ்ஞா௩ஸ்வஹ்ருதயமஹோ தைவமத்ர ப்ரமாணம்‌. 


தும்‌ என்கிறது இதில்‌. 

வருகின்றது. இராமனுக்‌ 'ணுமென்று தந்‌ைத 
தசரதன்‌ பாரித்தான்‌. அந்த மரோரதத்தை ஒருவர்‌ தப்பாமல்‌ 
யாவரும்‌ ஆமோதித்தார்கள்‌. இதன்படி ஸ்ரீராம பட்டாபிஷேகம்‌ 
நடைபெறவேணும்‌. இது நடைபெற்றதோ? இல்லை. கைகேயிவந்து 
என்மகனே ராஜ்யமாளவேணுமென்று கோரினாள்‌. ஸத்யத்திற்குக்‌ 
கட்டுப்பட்ட தசரதசக்ரவர்த்தி அப்படியேயாகுக வென்ஞான்‌. 
இதன்படி. பரதபட்டாபிஷேகம்‌ ந௩டக்கவேணும்‌, இதுவாவது. 
நடந்ததோ? இல்லை, பின்னை என்ன ஈடந்ததென்னில்‌ ; ஒருவரும்‌. 
எண்ணியிராத பாதுகா பட்டாபிஷேகமென்று ஒன்று நடந்தது. 
இதனால்‌ என்ன தெரிந்துகொள்கிறோம்‌ ? எதுவும்‌ பகவானுடைய 


http:/facharya.org 


மூன்றாவது. நூறு 127 


எண்ணப்படி.கான்‌ நடக்கும்‌ ; அவனெண்ணியிருப்பது காரியத்தினால்‌ 
தெரிந்து கொள்ளலாகுமேயொழிய முன்னாடி ஒருவராலும்‌ தெரிந்து 
கொள்ள முடியாதென்பதாம்‌. 


240, பெரியார்களையடுப்பது பழுதுபடாது 


அதரீக்ருதோபி மஹதா தமேவ ஸேவேத ஸாதரம்‌ பூஷ்ணு: 
அலபத ஸமயே ராமாத்‌ பாதாக்ராந்தாபி பாதுகா ராஜ்யம்‌, 


காம்‌ எப்போதும்‌ ஒரு மஹானை அடுத்திருக்கவேண்டும்‌, அந்த 
மஹான்‌ நம்மை நீசஸ்தானத்தில்‌ வைத்திருந்தாலுங்கூட 'மஹதாச்‌ 
ரயம்‌ பழுதுபடாது' என்றே கொண்டு அவ்வாச்ரயத்தை விடாம 
லிருப்பதே ஈன்று. பாதுகையானது ஸ்ரீராமபிரானாகிய மஹானை 
அடுத்திருந்தது. அங்கே அதற்கு நீசஸ்தானந்தான்‌ கிடைத்திருற்‌ 
குது, ஆனாலும்‌ மஹதாச்ரயம்‌ பழுதுபடாதென்று திருவடியை 
விடாமலிருந்தது. அதற்கு திடீரென்று கோஸலராஜ்யாபிஷேக 
பாக்கியம்‌ கிடைத்துவிட்ட தன்றோ. இத்தால்‌, ௩ீசர்களிடத்தீல்‌ நமக்கு 
உச்சஸ்தானம்‌ கிடைத்தாலும்‌ கொள்ளத்‌ தகாதென்பதும்‌ காட்டப்‌ 
பட்டதாகும்‌. 


241. சஞ்சலசித்தனுடைய விசித்திரமனப்பான்மைகள்‌ ? 


க்வாகார்யம்‌ சகலக்ஷ்மண: க்வ ௪ குலம்‌ பூயோபி த்ருச்யேத ஸா 
கிம்‌ வக்ஷ்யந்த்யபகல்மஷா: க்ருததியா:, கோபேபி காந்தம்‌ முகம்‌ 
தோஷாணாம்‌ ப்ரசமாய ௩: ச்ருதமஹோ; ஸ்வப்நேபி ஸா துர்லபா 
சேதஸ்‌ ஸ்வாஸ்த்யமுபேஹி, க: கலு யுவா தங்யோதரம்‌ தாஸ்யதி 


சஞ்சல ம௩ஸ்கர்களின்‌ தன்மை சொல்லப்படுகிற து இதில்‌, மிக 
வுயர்ந்த சந்திரவம்சத்திற்‌, பிறந்த வொருவனுக்கு அஸத்‌ ஸஹவா 
ஸத்தினால்‌ விஷய ப்ராவண்யம்‌ ஏற்பட்டுவிட்டது. அவனுக்குத்‌ தன்‌ 
குலப்பெருமை கல்விப்பெருமை முதலியவற்றை நினைத்து இடை 
யிடையில்‌ அநுதாபமும்‌ தோன்றுகிறது. ஆனாலும்‌ விஷயப்ராவண்‌. 
யத்தையும்‌ விட முடியாமல்‌ தத்தளிக்கிறான்‌. அவன து நிலைமையைச்‌ 
சொல்லும்‌ சுலோகமிது. **அகார்யம்‌ க்வ? சசலக்ஷ்மண: குலம்‌ க்வ ? 
நாம்‌. செய்கிற தப்புக்காரியமெங்கே? நாம்‌ பிறந்த சந்திரவம்சம்‌ 
எங்கே? உயர்‌ குலத்திற்குத்‌ தகாதபடி ஈரம்‌ நடந்துகொள்வதை 
இனி விட்டிடவேண்டும்‌ என்‌ றுகருதி அநுதபித்தபடி. (“சசலக்ஷ்மண:" 
என்றது ஷஸ்டீவிபக்தி; சசாங்க்ஸ்ய என்றபடி.) இங்ஙனே அநுத 
பித்தவன்‌ புத்தி சபலித்துப்‌ பேசுகிறான்‌. “பூயோபி த்ருச்யேத ஸா, 
அவள்‌ மறுபடியும்‌ ஈம்‌ கண்ணில்‌ தென்படுவாளா ? என்கிறான்‌. 
மறுபடியும்‌ அநுதாபம்‌ காட்டுகிறான்‌. **கிம்‌ வக்ஷயந்தி அபகல்மஷா!: 


http:/facharya.org 


128 அண்ணாஸ்வாமியின்‌ அமுதமொழியாயிரம்‌ 


க்ருததியா:? தூய நடத்தைக்கு உரிய ஈமது தீய ௩டத்தையை 
ஸத்துக்கள்‌ கண்டால்‌ ஏசரீ£ட்டார்களா? என்று சிந்திக்கிறான்‌. 
மறுபடியும்‌ சொல்வதோவென்றால்‌ **கோபேபி காந்தம்‌ முகம்‌? அவ. 
ளுடைய முகமுண்டே அது மிகவழகியது. கோபதசையிலுங்கூட. 
அழகு மாறாத முகம்‌ அவளது என்கிறான்‌. மீண்டும்‌ அநுதாபத்‌ 
தோடு எண்ணுகிறான்‌. “*தோஷாணாம்‌ ப்ரசமாய ௩: ச்ருதமஹோ?? 
இத்தகைய தவறுகள்‌ செய்வதற்காகவா நாம்‌ படித்தது? குற்றங்கள்‌ 
புகாதபடி அகற்றிக்‌ கொள்வதற்கன்றோ நாம்‌ படித்தது என்று 
தேறுகிறான்‌. உடனே கலங்கிப்‌ பேசுகிறான்‌. “ஸ்வப்நேபி ஸா 
துர்லபா” கனவிலுங்கூட அவள்‌ காட்சி தரமாட்டேனென்கிறாளே. 
பாழுங்கனவில்‌ எந்தெந்த வஸ்துக்களோ வந்து தென்படுகின்ற 
னவே ! ஒருகாலாகிலும்‌ அவள்‌ தென்படக்‌ கூடாதா என்று கரை 
கிறான்‌. மறுபடியும்‌ நெஞ்சைத்‌ தேற்றுகிறான்‌ “சேத: ஸ்வாஸ்த்யமு 
பேஹி?” நெஞ்சே ! ஏதுக்கு இப்படி. வீணாக அலைபாய்கிறாய்‌? தவறான 
சிந்தனையைத்‌ தவிர்ந்திரு என்றான்‌. உடனே பிதற்றுகிறான்‌. £க: கலு 
யுவா தந்ய: அதரம்‌ தாஸ்யதி?” பாக்யசாலியான எந்த புருஷன்‌ 
அவளுடைய அதராம்ருதம்‌ பருக இட்டுப்‌ பிறந்திருக்கிரானோ தெரிய 
வில்லை ம்போல்வாருடைய நிலைமை இங்ஙனே தானுள்ள 
தென்று ஒவ்வொருவரும்‌ நினைக்கலாம்‌. 


242. கண்ணனுடைய மாயச்செய்லொன்று 


கும்குமிதி கிம்‌ ப்ரமதி அம்ப ததிமத்யே 

டிம்ப ஈநு பூதமிஹ தூரமபயாஹி 

அம்ப! ஈவரிதமிதி ஸம்கததி க்ருஷ்ணே 

மந்தஹஸிதம்‌ ஜயதி மாதுரதிரம்யம்‌. 

கண்ணபீிரானுடைய மாயச்செயலொன்று இனிமையாக அநுப 

விக்கப்படுகின்றது. தாயான யசோதை தயிர்‌ கடையாநின்றாள்‌; 
கண்ணன்‌ அருகேநின்று பார்த்துக்‌ கொண்டிருக்கிறான்‌. எதற்காக? 
வெண்ணெயை யெடுத்து விழுங்குவதற்காக. இப்படியிருக்கையில்‌ 
தயிர்த்தாழியில்‌ வெண்ணெய்‌ திரள த்தொடங்கிற்று. அப்போது 
கண்ணன்‌ கேட்கிறான்‌ “கும்‌ குமிதி கிம்‌ ப்ரமதி அம்ப! ததிமத்யே” 
அம்மா ! தயிரினிடையே குமு குமூ குமுகுமூவென்று ஏதோ சுழல்‌. 
கின்றதே, இது என்ன அம்மா! என்றான்‌. அதற்கு யசோதை 
சொன்னாள்‌ “டிம்ப! ௩நு பூதமிஹ தூரமபயாஹி” பையா! இதில்‌ 
பூதமொன்று கிளம்புகின்றது; அது அருகேயிருக்கிற சிறுவர்களை 
விழுங்கிவிடும்‌; சடக்கென அப்பால்‌ சென்றுவிடு என்றாள்‌. இது 
கேட்ட கண்ணன்‌ “அம்மா! அந்த பூதம்‌ என்னை விழுங்குவதற்கு 
முன்னே அதை நான்‌ விழுங்கிவிட்டாலோ? என்று சொல்லிக்‌ 


http:/facharya.org 


முன்றாவது நூறு 129 


கொண்டே அதை யெடுத்து விழுங்கிவிட்டு அம்மா! பூதமென்று 
பொய்‌ சொன்னாயே, இது வெண்ணெயல்லவா ?” என்றான்‌. அது 
கேட்ட யசோதை, (ஈம்‌ குழந்தைக்கு இது வெண்ணெயென்று. 
தெரிந்துவிட்டதே!? என்று மகிழ்ந்து புன்னகைசெய்து “என்‌ 
குட்டனே ! முத்தம்‌ தா? என்றாள்‌. 


243, மாவலிபக்கல்‌ சென்ற வாமனன்‌ வேஷம்‌ 


கெளபீறம்‌ கடிஸூத்ரஸீம்ஙி கடயம்‌ மெளஞ்ஜீமபிவ்யஞ்ஜயந்‌ 
க்ருத்திம்‌ க்ருஷ்ணம்ருகஸ்ய வக்ஷஸி வஹக்‌. 
ஆஷாடமம்ஸேர்ப்பயற்‌.. 
ஸ்வாத்யாயஸ்வரஸம்பதா பரிஷதாம்‌ ப்ரீதிம்‌ ஸமுத்பாதயற்‌ 
யாச்ஞாயை பலியஜ்ஞவாடஙிகடம்‌ ப்ராப்தோ வடு: பாது வ: 


மஹாபலி வேள்வியிற்‌ சென்‌ ற வாமன மூர்‌ த்தியின்‌ திருக்கோலம்‌ 
இதில்‌ அழகுபட வருணிக்கப்படுகிறது. *குறட்பிரமசாரியாய்ச்‌ 
சென்றதனால்‌ அவ்வாச்ரம லக்ஷணம்‌ வழுவாதபடி கடிஸூத்ரத்தில்‌ 
கெளபீறம்‌ விளங்கவும்‌, முஞ்சி ஸுவர்ண மேகலைபோல்‌ திகழவும்‌, 
திருமார்பில்‌ க்ருஷ்ணாஜினம்‌ போலியவும்‌, தோள்மேல்‌ பலாசதண்டம்‌ 
திகழவும்‌ பெற்று, “இவன்‌ மெய்யான யாச்கப்ராஹ்மணன்‌” என்று 
தெரியுமாறு வேத வாக்யங்களை ஸூஸ்வரமாக ஓதிக்கொண்டு 
யாகசாலையிலுள்ளவர்களை யெல்லாம்‌ மகிழச்செய்துகொண்டு. 
யாசனைக்காக மாவலி வேள்வியில்‌ புக்க மாணிக்குறளன்‌ உம்மைச்‌ 
காத்தருள்க. 


244, மாவலிக்கும்‌ வாமனனுக்கும்‌ ஸம்பாஷணை 


கஸ்த்வம்‌ ப்ரஹ்மந்‌? அபூர்வ, க்வ ௪ தவ வஸதி:? யாகிலா 

ப்ரஹ்மஸ்ருஸ்டி, 

கஸ்‌ தே த்ராதாஸ்தி? அநாத:, க்வ ச தவ ஜ௩க:? றைவ தாதம்‌ 
ஸ்மராமி 

கிம்‌ தேபீஷ்டம்‌ ததாநி? த்ரிபதபரிமி தா பூமி;, அத்யல்பமேதத்‌ 

தரைலோக்யம்‌ பாவகர்ப்பம்‌ பலிமிதி நிகதந்‌ வாமநோ வஸ்‌ ஸ. 
பாயாத்‌, 
மஹாபலிக்கும்‌ வாமஈமூர்த்திக்கும்‌ ஸம்பாஷணையாக அமைக்கப்‌ 
பட்டதிந்த ச்லோகம்‌, மஹாபலி தன்னிடம்வந்த மாணிக்குறளனை 
நோக்கிச்‌ சில கேள்விகள்‌ கேட்க, அவற்றுக்கு விடை கூறுகின்றான்‌ 
வாமனன்‌. வாமனனுடைய விடைகளெல்லாம்‌ சிலேடையாக அமைந்‌ 
துள்ளன. தன்னை ஸாமாக்ய மனிதனாகக்‌ காட்டும்‌ ஒரு பொருளும்‌ 
பரமாத்மாவாகக்‌ காட்டும்‌ மற்றொரு பொருளும்‌ அமைய விடை 

9 


http://acharya.org 


130 அண்ணாஸ்வாமியின்‌ அமுதமொழியாயிரம்‌ 


கூறுவது நோக்கத்தக்கது. மாவலி:--*கஸ்‌ த்வம்‌ ப்ரஹ்மந்‌!” 
அந்தணனே, நீயார்‌ ? வாமனன்‌ “அபூர்வ? (1) முன்னே பின்னே 
நான்‌ யாசனைக்கு வந்தவனல்லேன்‌. (2) எனக்கு முற்பட்டவர்‌ யாரு 
மில்லை; எல்லார்க்கும்‌ நானே முற்பட்டவன்‌. “க்வ ௪ தவ வஸதி:?” 
உன்‌ இருப்பிடம்‌ யாது? “யா அகிலா ப்ரஹ்மஸ்ருஷ்டி” (1) எனக்கு 
இருப்பிடம்‌ ஒருகேடு; எங்கும்‌. தட்டி.த்திரிபவன்‌. (2) *எங்குமுளன்‌ 
கண்ணனென்‌ நபடி ஸர்வவ்யாபிகாண்‌ நான்‌. “கஸ்‌ தே த்ராதாஸ்தி?” 
நீ யாருடைய ஸம்ரக்ஷணையிலிருக்கிறாய்‌? “அநாத:” (1) எனக்கு 
நாதனேது? அநாதையாய்க்கிடக்கிறேன்‌. (2) எனக்கு மேற்பட்ட 
நாதன்‌ உலகத்திலேயே கிடையாது. £க்வ ச தவ ஜக: உன்னு 
டைய தகப்பனா எங்கிருக்கிறார்‌ ? “நைவ தா தம்‌ ஸ்மராமி” இளமை. 
யிலேயே தகப்பனார்‌ போய்விட்டார்‌; அவரைப்‌ பற்றின நினைவே 
எனக்கில்லை. (2) ஸகல ஜகத்பிதாவான எனக்குத்‌ தகப்பனாருரிக்க 
ப்ரஸக்தியேது ? “கிம்‌ தே அபீஷ்டம்‌ ததாஙி?” உனக்கு என்ன 
விருப்பம்‌? என்ன கொடுக்கவேணும்‌ கான்‌ ? “த்ரிபத பரிமிதா பூமி?” 
முவடிமண்‌ வேணுமத்தனை. “*அத்யல்பம்‌ ஏதத்‌” என்னிடம்‌ வந்து 
மிக அற்பமான பொருளைக்‌ கேட்கிறாயே. “த்ரைலோக்யமித்யாதி”, 
மூவுலகங்களையும்‌ திருவுள்ளத்திலே கொண்டு இங்ஙனே மூவடிமண்‌ 
வேணுமென்‌ று[பேசின வாமனன்‌ காத்தருள்க. 


245. மாவலி வேள்வியில்‌ அற்புத நிகழ்ச்சி 


ஸ்வஸ்தி ஸ வாகதம்‌ அர்த்த்யஹம்‌, வத வடோ! கிம்‌ தீயதாம்‌, மேதிரீ, 
கா மாத்ரா ? மம விக்ரமத்ரயபதம்‌, தத்தம்‌ ஜலம்‌, தீயதாம்‌. 

மா தேஹித்யுசநா:, குதோ நு? பகவார்‌, பாத்ரம்‌ கிமஸ்மாத்‌ பரஞ்‌ 
சேத்யேவம்‌ பலிநார்ச்சிதோ மகமுகே பாயாத்‌ ஸ வோ வாம: 


இதுவும்‌ மாவலிவேள்வியில்‌ நிகழ்ந்த நிகழ்ச்சியைக்‌ கூறுவது. 
[ஸ்வஸ்தி] இது மாவலிக்கு வாமனனுடைய மங்களாசாஸனம்‌. 
[ஸ்வாகதம்‌] வருகவருகவென்‌ று மாவலி வரமனனை கெளரவிக்கிற 
படி. [அர்த்த அஹம்‌] “கான்‌ ஒரு பிச்சைக்காரனாதலால்‌ என்னை 
இவ்வளவு கெளரவிக்கத்‌ தகாது? என்று வாமனன்‌ விஈயமாகக்‌ 
கூறுகிறபடி, [வத வடோ ! கிம்தியதாம்‌] *மாணீ! என்ன தேவை?” 
[மேதிர] பூமிதானம்‌ தேவை.” [காமாத்ரா] “எவ்வளவு பூமி தேவை?" 
[மம விக்ரமத்ரயபதம்‌] என்னுடைய பாதத்தால்‌ யானளப்ப மூவடி 
மண்‌... [தத்தம்‌ ஜலம்‌] (இதோ தாரைவார்த்துத்‌ தருகிறேன்‌.” [தீய 
தாம்‌] *தாராய்‌ மன்னவனே !* [மா தேஹீதி உசநா:] “இவ்வளவில்‌ 
தைத்ய குருவான சுக்கிரன்‌ வந்து தடைசெய்தான்‌.” [குதோது?] 
“கொடுக்கவேண்டாமென்று ஏன்‌ தடை செய்கிறீர்‌?” என்றான்‌ மாவலி. 
[பகவான்‌ ] இவன்‌ ஸாமாந்ய யாசகனல்லன்‌; உன்னிடத்து ஸர்வஸ்‌ 


http://acharya.org 


மூன்றாவது நூறு 131 
rr 
வாபஹாரம்‌ பண்ணவந்த பகவான்‌ கிடாய்‌! என்றான்‌ சுக்கிரன்‌. 
[பாத்ரம்‌ கிமஸ்மாத்‌ பரம்‌] ஈாராயணனே என்னிடம்‌ யாசகனாக 
வந்தானாகில்‌ வேறு ஸத்பாத்ரமுண்டோ ? நான்‌ மஹாபாக்யசாலி 
யன்றோ! வென்று தன்னைக்‌ கொண்டாடி வாமனனை ஆராதித்தானா 
யிற்று. 


246. கண்ணனுடைய விடமச்செயல்‌ 


அம்ஸே ஸலீலமதிரோப்ய கம்‌ ஸ்வஹஸ்தாத்‌ 
கோப்யா பயாகுலத்ருச: குதுகீ முகுந்த;, 
அம்ஸம்கதம்‌ சுகமிஹாபநயேதி வாசம்‌ 
தஸ்யா நிசம்ய ஸ ததம்சுகமாசகர்ஷ. 


கண்ணமிரானுடைய வொரு லீலாவிநோதம்‌ அநுபவிக்கப்‌ 
படுகிறது. (விச்வகுணாதர்ச ச்லோகமிது.) கண்ணன்‌ ஒரு கோபியின்‌ 
தோளின்மேல்‌ விளையாட்டாக ஒரு கிளியை ஏறவிட்டான்‌. அதனால்‌ 
அவள்‌ சிலுகிட்டு “கண்ணா! தோளின்மேலேறியுள்ள இக்கிளியை 
அகற்று! என்றாள்‌. அதுகேட்ட கண்ணன்‌ அவளுடைய 
மேலாடையை அகற்றினான்‌. இங்கே வடமொழி வல்லுநர்‌ சுவைக்கக்‌ 
கூடிய சொல்லின்பமுள்ளது. கோபி வடமொழியில்‌ சொன்னது 
“£அம்ஸம்‌ கதம்‌ சுகம்‌ அபய?” என்பது, அம்ஸம்‌--தோளை, ககம்‌- 
அடைந்திருக்கிற, ௭கம்‌-கிளியை, அப௩ய-அப்புறப்படுத்து, என்று 
பொருள்‌. இச்சொல்தொடரைக்‌ கண்ணன்‌ “அம்‌-ஸங்கதம்‌. சகம்‌ 
அபநய” என்றுதாக ஆக்கிக்கொண்டான்‌. “அம்‌” என்கிற எழுத்‌ 
தோடே சேர்ந்த சுகத்தைத்‌ தள்ளு என்று கோபி சொல்லுவதாக 
வைத்துக்கொண்டு மேலாடையைப்‌ பிடி.த்திமுத்தான்‌. அம்‌ என்பு 
தோடே சேர்ந்த சுகம்‌-அம்சுகம்‌. அதற்கு ஆடையென்று பொருள்‌. 
இங்ஙனே செய்துவிட்டு “கோபி! நீ சொன்னபடியேதான்‌ நான்‌ 
செய்தேன்‌” என்கிறான்‌ கண்ணன்‌, இது உக்தி சமத்காரம்‌. 


247. யாசகன்‌ உணர்த்துமது 
த்வாரம்த்வாரமடக்‌ பிக்ஷு: சிக்ஷதே ௩ து பிக்ஷதே, 
அதத்வா மாத்ருசோ மா பூ: தத்த்வா த்வம்‌ த்வாத்ருசோ பவ. 


வாசல்தோறும்‌ ஏறியேறியிறங்கிப்‌ பிச்சை யெடுப்புதாகக்‌ 
காணப்படுகிற யாசகன்‌ உண்மையில்‌ யாசிக்கிறானல்லன்‌; மனை 
தோறும்‌ புகுந்து ஒரு விஷயத்தை உத்போதனம்‌ செய்துவருகிறான்‌. 
அவ்விஷயம்‌ யாதெனில்‌; “முற்பிறவியில்‌ நான்‌ ஒருவர்க்கும்‌ ஒன்றுங்‌ 
கொடாமல்‌ *இரந்தவர்க்கு இல்லையேயென்று நெடுஞ்சொலால்‌ 
மறுத்த நீச” னாக இருந்தபடியால்‌ இப்பிறவியில்‌ யாசகனாய்ப்‌ பிறந்‌ 


http://acharya.org 


௩ 


132 அண்ணாஸ்வாமியின்‌ அமுதமொழியாயிரம்‌ 
ளு 
தேன்‌. நீ முற்பிறவியில்‌ சிறந்த வள்ளலாக இருந்தபடியால்‌ இப்போது 
மஹாதனிகனாக ஜனித்திறாக்கிறாய்‌, ஆகவே இப்பிறப்பிலும்‌ நன்றாக 
தானம்‌ செய்து அடுத்தபிறப்பிலும்‌ தனிகனாகவே பிறக்கக்கடவை, 
முன்னே தானமொன்றும்‌ செய்யாது தரித்திரனாய்ப்‌ பிறந்த என்னைப்‌. 
போல்‌ பிறவாதே,” என்னுமிவ்விஷயத்தை உத்போதனம்‌ செய்கிறா: 
னென்க. 


248. கல்வியும்‌ பொருளுமீட்டுதல்‌ 


அஜராமரவத்‌ ப்ராஜ்ஞோ வித்யாம்‌ அர்த்தஞ்‌ ௪ ஸாதயேத்‌ 
க்ருஹீத இவ கேசேஷு ம்ருத்யுநா தர்மமாசரேத்‌. 


கல்வியையும்‌ பொருளையும்‌ ஈட்டும்போது தன்னைச்‌ சாவில்லாதவ' 
னாகவும்‌ கிழத்தனமில்லாதவனாகவும்‌ கருதவேண்டும்‌. தருமம்‌ செய்யும்‌ 
போது அங்ஙனே கருதலாகாது. “யமன்‌ நம்மைப்‌ பிடிக்க வந்து 
விட்டான்‌; இதோ போகப்போகிறோம்‌; ஆகவே இப்போதே தருமம்‌ 
செய்து முடிக்க வேண்டும்‌” என்று உறுதிகொண்டு தாமதமின்றித்‌. 
தருமஞ்செய்யவேணும்‌. 


249. தருமத்தை விரைந்து செய்யவேண்டும்‌ 


கரிஷ்யாமி கரிஷ்யாமி கரிஷ்யாமீதி மாவத, 
கரோமி க்ருதவாமஸ்மீத்யபிதேஹி ஸதா ஸே. 
தருமத்தைச்‌ செய்வோம்‌ செய்வோம்‌ செய்வோமென்று, காலத்தை. 
யோட்டிக்கொண்டு கிடவாதே; செய்துகொண்டிருக்கிறேன்‌, செய்து 
விட்டேன்‌ என்று சொல்லி க்ருத க்ருத்யனாயிருக்கக்கடவை. 


250. கவிதையும்‌ வனிதையும்‌ 


ஸா கவிதா ஸா வநிதா யஸ்யாச்‌ ச்ரவணேஈ தர்சநறேநாபி, 
கவிஹ்ருதயம்‌ முரிஹ்ருதயம்‌ ஸரலம்‌ தரலஞ்ச ஸத்வரம்‌ பவதி 
பண்டிதர்கள்‌ இயற்றுவதெல்லாம்‌ கவிதையன்று. பெண்ணாய்ப்‌ 
பிறந்தவளெல்லாம்‌ பெண்ணல்லள்‌. எந்தக்‌ கவிதையைக்‌ கேட்ட 
வளவிலேயே கவிகளின்‌ உள்ளம்‌ கரையுமோ அதுதான்‌ கவிதை. 
எந்தப்‌ பெண்மணியைப்‌ பார்த்தவளவிலே ஜிதேந்த்ரியரான முனி 
வரின்‌ உள்ளமும்‌ சலிக்குமோ, அவளே பெண்மணி, இதில்‌ “முநிஹ்‌. 
ருதயம்‌” என்ற ஸ்தான த்தில்‌.* விடஹ்ருதயம்‌!? என்று சிலர்‌ பாடங்‌ 
கொள்வர்‌; அதிற்‌ சுவையில்லையென்க; விடன்‌ எவளைக்‌ கண்டாலும்‌ 
காமுறுவனன்றோ. 


http:/facharya.org 


மூன்றாவது நூறு 


251. கல்வியெனும்‌ செல்வத்தின்‌ சிறப்பு 


௩ சோரஹார்யம்‌ ஈ ௪ ராஜஹார்யம்‌ ௩ ப்ராத்ருபாஜ்யம்‌ ௩ ச பாரகாரி 
வ்யயே க்ருதே வர்த்தத ஏவ நித்யம்‌ வித்யாத௩ம்‌ ஸர்வத௩ப்ரதாநம்‌. 

கல்வியாகிற செல்வமே எல்லாவகைச்‌ செல்வங்களுள்ளும்‌ மிகச்‌ 
சிறந்தது. இதைக்‌ கள்வர்‌ கொள்ளார்‌. இதற்கு அரசர்கள்‌ வரி. 
விதிக்க மாட்டார்கள்‌. பங்காளிகள்‌ பங்குகொள்ள வரமாட்டார்கள்‌. 
எந்த தனரக்ஷக நிதியில்‌ இதைவைத்து ரக்ஷிப்பதென்கிற கவலைக்கு 
மிடமில்லை. செலவு செய்யச்செய்யக்‌ குறைந்துவரும்‌ தனம்போலன்‌ 
றிக்கே இது மேன்‌ மேலும்‌ வளரும்‌. ஆகவே கல்விச்செல்வத்தை 
ஆர்ஜனம்‌ செய்யக்‌ காதலிப்பதே நலம்‌. 


252, தியாரின்‌ தீமை தொலையமாட்டாது 


கர்ப்பூரதூலிகலிதாலவால: கஸ்தூரிகா கல்பித தோஹத ஸ்ரீ:, 
ஹிமாம்புபூரை: பரிஷிச்யமா௩: ப்ராஞ்சம்‌ குணம்‌ முஞ்சதி 
கிம்பலரண்டு:. 
“தற்பூரப்‌ பாத்திகட்டிக்‌ கத்தூரி யெருப்போட்டுக்‌ கமழ்நீர்‌ 
பாய்ச்சிப்‌ பொற்பூரவுள்ளியினை விதைத்தாலும்‌ அதன்‌ குணத்தைப்‌ 
பொருந்தக்‌ காட்டும்‌” என்னுஞ்‌ செய்யுள்‌ இந்த சுலோகத்தின்‌ 
பொருளை விளக்குமது. 


253. மரணத்தை எதிர்பார்ப்போர்‌ 


ப்ராயோ ஹீ அக்ருதக்ருத்யத்வாத்‌ ம்ருத்யோருத்விஜதே ஐ; 

க்ருதக்ருத்யா: ப்ரதிக்ஷந்தே ம்ருத்யும்‌ ப்ரிய மிவாதிதிம்‌, 

மரணமென்றால்‌ அதற்கு அஞ்சாதவர்களில்லை ; பெரும்பாலும்‌ 
அஞ்சுகிறவர்களேயுள்ளார்கள்‌. அதற்கு என்ன. காரணமென்றால்‌, 
தாம்‌ தாம்‌ செய்து தீரவேண்டிய காரியங்களைச்‌ சரிவரச்‌ செய்யாமை 
யினாலே “மேலுலகில்‌ ஈமக்குத்‌ தண்டனை கிடைக்குமே! என்பது 
பற்றியே அஞ்சுகிறார்கள்‌. செய்யவேண்டுமவற்றைச்‌ செய்து தலைக்‌ 
கட்டி, க்ருதக்ருத்ய்களென்று பேர்பெற்றவர்கள்‌ மரணத்திற்குச்‌ 
சிறிதும்‌ அஞ்சார்கள்‌. தம்முடைய க்ருதக்ருத்யத்வத்திற்காக மேலுல 
கில்‌ தமக்கு நல்ல்‌ பரிசு கிடைக்கப்போகிறதென்று அறுதியிட்டு 
அவர்கள்‌ ம்ருத்யுவை ஆவலோடு எதிர்பார்த்திருப்பர்கள்‌. 


254, க்ஷேத்ர தீர்த்த யாத்திரை எதற்காக? 
ய்மோ வைவஸ்வதோ ராஜா யஸ்‌ தவைஷ ஹ்ருதி ஸ்தித;, 
தேற சேத்‌ அவிவாதஸ்‌ தே மா கங்காம்‌ மா குரூந்‌ கம: 


http:/facharya.org 


134 


அண்ணாஸ்வாமியின்‌ அமுதமொழியாயிரம்‌ 


கங்கை நீராடப்‌ போகவேணுமென்றும்‌ குருக்ஷேத்ர யாத்திரை 
செல்லவேணுமென்றும்‌ பலர்‌ பாரிப்பதுண்டு. அன்னவர்களை நோக்‌. 
கிச்‌ சொல்லுவதிது. “ஸர்வநியந்தாவாய்‌ ஸூர்யமண்டலவர்த்தியாய்‌ 
ஸகல கல்யாணகுணசாலியான எம்பெருமான்‌ உள்ளத்துள்ளே 
உறைகின்றான்‌ ; அவன்‌ பக்கலில்‌ அடிமைக்கு இசையாதே “த்வம்‌ 
மே” என்றால்‌ “அஹம்‌ மே' என்னும்படி பிணக்குக்‌ கொண்டிருக்கிற 
நீ கங்கையாடியும்‌ குருக்ஷேத்ரம்‌ சென்றும்‌ யாது பயன்‌? அந்தப்‌ 
பிணக்கு இல்லை என்னும்‌ பக்ஷத்தில்‌ அப்போதும்‌ க்ஷேத்ர தீர்த்த 
யாத்திரை வேண்டியதில்லை.” இதில்‌ £தே௩ சேத்‌ அவிவாத:'என்றதை 
இரண்டுபடியாக யோஜித்துக்கொள்வது; தேஈ தே விவாதச்‌ சேத்‌, 
மா கங்காம்‌ மா குரூக்‌ கம:; தேற தே அவிவா தச்‌ சேத்‌, (ததாபி) மா 
கங்காம்‌ மா குரூந்‌ கம, 


255, மானிடரைப்‌ பாடுதல்‌ தகுதியற்றது 

காசாய நீசம்‌ கமரீயவாசா மோசாப்லஸ்வாதமுசா ௩ யாசே 

தயாகுசேலே தநதே குசேலே ச்ரிதே குசேலே ச்ரிதமாகுசேலே. 

“ஏஎன்னாவிலின்கவி யானொருவர்க்கும்‌ கொடுக்கிலேன்‌?? என்ற 
திருவாய்மொழிப்‌ பாசுரத்தை, யடியொற்றிப்‌ பேசுவதிது. பரம்‌ 
தயாளுவும்‌ குசேலனுக்குச்‌ செல்வமளித்தவனும்‌ *மலராள்‌ தனத்‌ 
துள்ளானுமான ஸர்வேச்வரனிருக்க என்னுடைய மதுரமான 
வாக்கை அற்பமான காசுக்காக நீசர்களிடத்தில்‌ உபயோகித்து 
யாசனை செய்யமாட்டேன்‌. **மோசா பலம்‌? வாழைப்பழம்‌, “ஸ்வாத:?” 
ரஸ; உத்தரார்த்தத்தில்‌ *குசேலே" என்னும்‌ பதம்‌ நான்கு தடவை 
வருகிறது. **தயாகுசேலே? கருணைக்கடலென்றபடி. “கோத்ரா கு: 
ப்ருதிவீ ப்ருத்த்வீ” என்ற அமரகோசத்தின்படி (கு) என்பது பூமிக்கு 
வாசகம்‌, சேலமென்று வஸ்த்ரத்திற்குப்‌ பெயர்‌. பூமிக்கு வஸ்த்ரம்‌ 
கடல்‌. “கண்ணார்‌ கடலுடுக்கை” என்ற சிறிய திருமடல்‌ காண்க. 
ஆக “தயாகுசேலே? என்றதற்குக்‌ கருணைக்கடலென்று பொருள்‌ 
தேறிற்று, “ச்ரிதே குசேலே குசேலே தநதே”-- ஆச்ரிதனாய்‌ கந்தைத்‌ 
துணியணிந்தவனான குசேல மூனிவனிடத்திலே செல்வமளித்தவ 
னென்றபடி, [ச்ரிதமாகுசேலே] குச ஏவ இலா. குசேலா ; மாயா: 
குசேலா--மாகுசேலா ; சரிதா மாகுசேலா யேஈ ஸ:-ச்ரிதமாகுசேல:; 
தஸ்மிந்‌, என்று விக்ரஹம்‌ காண்க. “கெளரிலா கும்பிரீ க்ஷமா” 
என்ற அமரகோசத்தின்படி “இலா” என்பது நிலம்‌; பிராட்டியி 
னுடைய ஸ்தநதேசத்தைப்பற்றியிருக்கும்‌ பெருமானென்‌ றதாயிற்று. 


http:/facharya.org 


மூன்றாவது நூறு 135 


56. உபத்திரவம்‌ செய்பவர்களுக்கே உயர்ந்த பூஜை 

அக்ருதோபத்ரவ: கச்சித்‌ மஹாநபி ௩ பூஜ்யதே 

அர்ச்சயந்தி ஈரா ஈாகம்‌ ௩ தார்க்ஷ்யம்‌ ௩ ௪ ஹஸ்திநம்‌. 

மஹான்களாயிருந்தாலும்‌ பிறர்களுக்கு ஹிம்ஸை செய்பவர்‌ 

களே பூஜிக்கப்‌ பெறுவார்கள்‌. உலகில்‌ எங்கும்‌ நாகபூஜையென்று 
நடந்து வருகிறது. கருடபூஜை யென்றோ கஜேந்திரபூஜை யென்றோ 
நடத்துவாருளரோ? இல்லை. கருடனுக்கும்‌ கஜராஜத்திற்கும்‌ மஹத்து 
வத்தில்‌ குறையில்லை. ஆனால்‌ உபத்ரவம்‌ செய்யாமையே காரணமாக 
அவற்றுக்குப்‌ பூஜை யேற்படவில்லை. இதை யொரு விநோதோக்‌ 
தியாகக்‌ கொள்வது. 


257. கவிதையின்‌ திறமை 


காளிந்தி ப்ரூஹி, கும்போத்பவ, ஜலதிரஹம்‌ நாமக்ருஹ்ணாஸி 
கஸ்மாத்‌ 
சத்ரோ மே? நர்மதாஹம்‌ த்வமயி வதஸி மே நாம கஸ்மாத்‌ 
ஸபத்ந்யா:? 
மாலிற்யம்‌ கஸ்ய ஹேதோர்‌ வஹஸி? பரிமிலத்கஜ்ஜலைர்‌ 
மாலவீநாம்‌ 
நேத்ராம்போபி, கிமாஸாம்‌. ஸமஜஙி? குபித: குந்தலக்ஷ£ணிபால , 


நர்மதா நதிக்கும்‌. ஸமுத்ரராஜனுக்கும்‌ ஸம்பாஷணையாக வைத்து 
இயற்றப்பட்டது. இந்தச்லோகம்‌. குந்தல தேசத்து அரசனுக்கும்‌ 
மாளவ தேசத்து அரசனுக்கும்‌ பெரும்போர்‌ நடந்தது. அதில்‌ குந்தல 
தேசத்தரசனுக்கு வெற்றியுண்டாகி மாளவதேசத்தரசன்‌ மாண்‌ 
டொழிய நேர்ந்தது. வெற்றி பெற்ற அரசன்‌ தனது வெற்றியைப்‌ 
பற்றிக்‌ கவிபாடும்படி பலகவிகளுக்குக்‌ கட்டளையிட்‌ டிருந்தான்‌. 
அதற்கிணங்கிப்பல கவிகளும்‌ சுலோகங்களியற்றினார்கள்‌. அவர்‌ 
களுள்‌ ஒரு மஹாகவிக்குத்‌ தான்‌ உத்தமஸன்மானம்‌ கிடைத்தது. 
அந்தக்கவியின்‌ சுலோகமிது. ஒரு விஷயத்தை ேராகவே சொல்லி. 
விடுவதைக்‌ காட்டிலும்‌ வயங்கய மாகச்‌ சொல்லுவதுதான்‌ உத்தம்‌. 
காவ்யஸாணியாகும்‌. பரக்ருதவிஷயத்தில்‌ கவிபாடின கவிகள்‌ 
யாவரும்‌ குந்தலதேசத்தரசன்‌ மாலவதேசத்தரசனைக்‌ கொன்று 
விட்டானென்றே வெட்ட வெளிச்சமாக சுலோகமியற்றி வாசித்தார்‌ 
கள்‌. இந்தச்லோகம்‌ அப்படிப்‌ பட்டதன்று; ஆழ்ந்து அறிய 
வேண்டிய கருத்துடையது. கேண்மின்‌. *நதீறாம்‌ ஸாகரோ கதி:* 
ஆகையாலே நர்மதா நதியான து கடலிலே போய்ச்‌ சேர்ந்தது. இந்த 
நதி மாலவ தேசத்தில்‌ பெருகுவதென்பது அறியத்தக்கது. தன்னிடம்‌ 
வந்து சேர்ந்த நர்மதாறதி எப்போதும்போல்‌ வெண்ணிறமாகவல்லா 


http://acharya.org 


136 அண்ணாஸ்வாமியின்‌ அமுதமொழியாயிரம்‌ 


மல்‌ அன்று கருகிறத்ததாயிருந்கமையால்‌ இதை யமுனையாறுக 
ய்ரமித்த கடலரசன்‌ “யமுனா௩தியே !?* என்று விளித்து யோக க்ஷம்‌. 
விசாரம்‌ செய்தானாம்‌. நர்மதையான தன்னே யமுனையாருகச்‌ 
சொன்னது பற்றிச்‌ சினங்கொண்ட நர்மதை கடலை நோக்கி ““அகஸ்‌ 
திய முனிவரே! க்ஷேமமா ?? என்‌ று:வினவியதாம்‌. அது கேட்ட 
கடலரசன்‌ [அடீ யமுணையே! ஒரு மையத்தில்‌ என்னே முற்றும்‌ 
பருகியதனால்‌ எனக்கு சத்துருவாகிய அகஸ்த்யனுடைய பெயரை 
யிட்டு என்னை நீ விளிக்கத்‌ தகுமா??? என்று கேட்க; “அப்பா ! நான்‌ 
நர்மதையாயிருக்க, என்னை நீ என்‌ சக்களத்தியான யமுனையின்‌ 
பெயரையிட்டு விளிக்கத்‌ தகுமா?” என்று கேட்டதாம்‌ நர்மதை, 
அதற்குக்‌ கடலரசன்‌ “அப்படியா ? ஈர்மதையா நீ? அப்படியானால்‌ நீ 
ஏன்‌ கறுப்பாயிருக்கிறாய்‌? யமுனைதானே கறுப்பாயிருப்பவள்‌. 
உனக்கு இந்தக்‌ கருநிறம்‌ எப்படி வந்தது ?” என்று கேட்டனனாம்‌, 
அதற்கு நர்மதை சொல்லிற்று: “மாளவ நாட்டு மாதர்கள்‌ தங்கள்‌ 
கண்களிலிட்ட மையைக்கழுவி என்பால்‌ நீராடினார்கள்‌ ; அதனால்‌ 
நான்‌ கறுப்பாயினேன்‌,” என்றது. கண்களில்‌ மையைக்‌ கழுவி 
நீராடுவது வைதவ்யம்‌ வருங்காலத்திலேயாதலால்‌ “அந்த மாதர்‌ 
களுக்கு அப்படி என்ன நேர்ந்தது ?* என்று கடலரசன்‌ கேட்க; 
“குபித: குந்தலகேஷோணிபால?” என்‌ 
னுக்குச்‌ சீற்றமுண்டாயிற்று 
சீற்றத்தினால்‌ மாலவதேசத்து 
தேறின கருத்து. இங்ஙனே 

ஒரு மஹா௩தி 

ம்‌ மாதர்களின்‌. 


நினைப்பது. 


258. ஸீமஹாலக்ஷமிக்கும்‌]! பார்வதிக்கும்‌ ஸம்பாஜணை 
பிகஷார்த்தீ ஸ க்வ யாத;? ஸுதநு! பலிமகே, தாண்டவம்‌ 
க்வாத்ய பத்ரே!. 
மந்யே ப்ருந்தாவநாந்த;, க்வ நு ஸம்ருகசிசு;? றைவஜர்றே 
வராஹம்‌... 
பாலே! கச்சிக்‌ ௩ த்ருஷ்டோ ஜரடவ்ருஷபதி:? கோப ஏவா 
வேத்தா 
வீலாஸம்வாத இத்தம்‌ ஜலறிதிஹிமவத்கன்யயோஸ்‌ 
த்ரரயதாம்‌ வ: 


http:/facharya.org 


மூன்றாவது நூறு 137 


ஸ்ரீ மஹாலக்ஷ்மிக்கும்‌ பார்வதிக்கும்‌ ஸம்பாஷணையாக வைத்து 
இயற்றிய சுலோகமிது. விஷ்ணுபக்தர்கள்‌ சிவபெருமானிடத்தில்‌ 
வெறுப்புக்கொள்ளலாகாது என்பதற்கு இந்தச்லோகம்‌ பொருத்த 
மானது, ஸ்ரீ மஹாலக்ஷ்மி பார்வதியை நோக்கிக்கேட்டாள்‌ “தோழீ! 
அந்த பிச்சையாண்டி எங்குப்‌ போனான்‌ ?? என்று, பரமசிவன்‌ 
*பிண்டியார்‌ மண்டையேந்திப்‌ பிறர்மனை திரிதந்துண்ணு முண்டியா 
னாகையாலே அதனைப்‌ பரிஹஸித்துக்‌ கூறினபடி, இங்ஙனம்‌ 
வினவப்பட்ட பார்வதி விடை கூறினாள்‌ **ஸுதநு பலிமகே?? அம்மா! 
அந்த பிச்சையாண்டி மஹாபலியின்‌ வேள்வியிலே சென்றாரென்றாள்‌. 
என்‌ பர்த்தாமட்டும்‌ பிச்சைக்காரரல்லர்‌ ; உன்‌ பர்த்தாவும்‌ பிச்சைக்‌ 
காரரே யென்று காட்டினபடி, பிறகு லக்ஷ்மி அதை விட்டிட்டு 
வேறொரு கேள்வி **பத்ரே! அத்ய தாண்டவம்‌ க்வ” நங்காய்‌ ! இன்று 
கூத்து எங்கே? என்று கேட்டாள்‌. பரமசிவன்‌ ஈடராஜனாகையாலே 
அதைப்‌ பரிஹஸித்தபடி. அதற்குப்‌ பார்வதியின்‌ விடை “மந்யே 
ப்ருந்தாவநாந்த:”” அம்மா! லக்ஷ்மீ! இன்று கூத்து ப்ருந்தாவனத்தி 
லிருக்குமென்று நினைக்கிறேனென்றாள்‌. *கன்றப்‌ பறை கறங்கக்‌ 
கண்டவர்தம்‌ கண்களிப்ப மன்றில்‌ மரக்கால்‌ கூத்தாடினான்‌ 
காணேடீர்‌ குடங்களெடுத்‌ தேறவிட்டுக்‌ கூத்தாடவல்ல வெங்‌. 
கோவே! இத்யாதிப்படியே உன து கணவனும்‌ கூத்தாடியேயென்று' 
காட்டினபடி. அதன்‌ பிறகு லக்ஷ்மியின்‌ வினா “க்வ நுஸ ம்ருக சிசு;”” 
அம்மா பார்வதீ! அந்த மான்‌ குட்டி எங்கே? என்றாள்‌. பரமசிவன்‌ 
மான்‌ குட்டியை வைத்துக்‌ கொண்டிருப்பதாக ஐதிஹ்யமாகையாலே 
அதைப்‌ பரிஹஸித்தபடி, அதற்குப்‌ பார்வதியின்‌ விடை “நைவ 
ஜாநே வராஹம்‌” அந்தப்‌ பன்றி எங்கே போயிற்றோ அறியேன்‌ 
என்றாள்‌. என்பார்த்தா மான்‌ குட்டியை வைத்துக்கொண்டிருப்பது 
பரிஹாஸ்யமன்று; உன்‌ பர்த்தா *பண்டொருநாள்‌ மாசுடம்பில்‌ நீர்‌ 
வாரா மானமிலாப்பன்‌ றி* என்கிறபடியே தாமே பன்றியாக வடி 
வெடுத்தாரே, அது தான்‌ பரிஹாஸ்ய மென்றவாறு. அதற்குமேல்‌ 
லக்ஷ்மியின்‌ வினா “பாலே! கச்சிக்‌ ௩ த்ருஷ்டோ ஜரடவ்ருஷபதி:” 
அந்தக்‌ கிழ எருது எங்கே? பார்த்தாயா? என்றாள்‌. பரமசிவன்‌ 
வ்ருஷபவாஹனனாகையாலே அதைப்பரிஹஸித்தபடி, பார்வதியின்‌ 
விடை “கோப ஏவ அஸ்ய வேத்தா” எருதைப்பற்றி இடையனுக்குத்‌ 
கான்‌ தெரியுமென்றாள்‌. என்பர்த்தா ஒரு எருதை வைத்துக்கொண் 
டிருப்பது ஹேயமன்று; உன்பர்த்தா எண்ணிறந்த மாடுகளை 
மேய்க்க இடையனான துதான்‌ ஹேயம்‌ என்று காட்டினபடி, இவ்‌ 
வாறாக மலர்‌ மகளுக்கும்‌ மலைமகளுக்கும்‌ விநோதமான ஸம்பாஷணை 
நடந்த தென்கை. 


http://acharya.org 


138 அண்ணாஸ்வாமியின்‌ அமுதமொழியாயிரம்‌ 


259, எதற்கும்‌ ஸ்தானவிசேஷத்திலேற்றமுண்டு 


கர்ணாருந்துதமந்தரேண ரணிதம்‌ காஹ்ஸ்வ காக! ஸ்வயம்‌ 
மாகந்தம்‌ மகரந்தசாலிஈமிஹ, தவாம்‌ மந்மஹே கோகிலம்‌ 
தந்யாநி ஸ்தலவைபவே கதிசித்‌ வஸ்தூறி, கஸ்தூரிகாம்‌ 
நேபாலக்ஷிதிபாலபாலபதிதே பங்கே ௩ சங்கேத ௧: 


ஒரு காக்கையானது தேன்மாமரத்தின்‌ கிளையிலுட்கார்ந்து. 
கொண்டு கர்ணகடோரமாகக்‌ கத்தா நிற்க, அதுகண்டு ஒரு ரஸிகன்‌ 
சொல்லுகிறான்‌: காக்கையே! நீ மாமரத்திலிருப்பதைப்பற்றி ஆக்ஷேப 
மில்லை. கர்ண கடோரமாகக்‌ கத்துவதை விட்டிட்டு வாயைத்‌ 
திறவாமலிருந்தாயாகில்‌ ஆகாரஸாம்யத்தையிட்டு உன்னைக்‌ குயிலா 
கவே நிணைத்துக்கொள்வோம்‌. சில வஸ்துக்களுக்கு இடத்தின்‌ 
பெருமையினால்‌ சிறப்பு ஏற்பட்டுவிடும்‌, நேபாள தேசத்தரசன்‌ 
நெற்றியில்‌ சேற்றை யணிந்து கொண்டிருந்தாலும்‌ ஸ்தல வைபவத்‌ 
தினால்‌ அதனைக்‌ கஸ்தூரீ திலகமாகவே யெண்ணி விடுவர்களன்றோ; 
அதுபோல வென்கை. வித்வான்‌ களிருக்க வேண்டுமிடத்தில்‌ ஒன்றும்‌. 
தெரியாத மூடன்‌ இருக்க நினைத்தால்‌ வாயைத்திறவாமல்‌ வாளா 
விருந்தானாகில்‌ அவன்‌ வித்வான்‌௧னிலொருவனாக எண்ணப்பட்டு 
விடுவானென்றவாறு. 


260. பொருளை மறைத்துப்பேசுமழகு. 


கோபால இதி க்ருஷ்ண | த்வம்‌ ப்ரசுரக்ஷீரவாஞ்சயா, 
ச்ரிதோ மாத்ருஸ்த௩க்ஷீரமப்யலப்யம்‌ த்வயா க்ருதம்‌, 
ஸ்ரீ க்ருஷ்ணபகவானைப்‌ பற்றினவர்களுக்குப்‌ புகர்ஜன்‌மமில்லை. 
யென்பது ஒரு சமத்காரமாகத்தெரிவிக்கப்படுகிறது இதில்‌. “கண்ணா! 
நீ இடையனாகையாலே உன்னைப்‌ பற்றினால்‌ விசேஷமாகப்‌ பால்‌ 
கிடைக்குமென்றாசைப்பட்டு வந்தடைந்தேன்‌. என்னெண்ணம்‌ 
விபரிதமாயிற்று. ஏற்கெனவே நெடுநாளாகக்‌ கிடைத்துக்கொண் 
டிருந்த தாய்‌ முலைப்பாலும்‌ அரிதாம்படி செய்துவிட்டாயே”' யென்‌ 
கிறான்‌. புநர்ஜன்‌ ம முண்டானாலன்றோ தாய்‌ முலைப்பால்‌ கிடைக்கும்‌? 
அஃது இல்லையாயிற்றென்கை. 


261. அஸத்துக்கள்‌ அறஞ்செய விரும்புவது அனர்த்தம்‌ 
அஸதாம்‌ தர்மபுத்திச்‌ சேத்‌ ஸதாம்‌ ஸந்தாபகாரணம்‌ 
உபோஸஷி தஸ்ய வ்யாக்ரஸ்ய பாரணம்‌ பசுமாரணம்‌ 

உலகில்‌ அஸத்துக்களுக்கு தருமத்தில்‌ ரசி ஏற்படக்கூடாது ; 
அது ஏற்பட்டால்‌ ஸத்துக்களுக்குத்‌ தீமையாகவே முடியும்‌. (இதற்கு. 


http:/facharya.org 


மூன்றாவது நூறு 139 


திவ யய பி ப்ப யவ பபபல ப்யய பையை 
ஒரு நிதர்சனம்‌.) ஒரு புலி இன்று எகாதசியாதலால்‌ நான்‌ ஒன்றும்‌ 
பக்ஷிக்கப்‌ போகிறதில்லை' என்று சொல்லிக்கொண்டு உபவாஸ 
மிருந்ததாம்‌. அதற்கு த்வாதசீபாரணை ஸாதுக்களான பசுக்களைக்‌ 


கொன்று நடைபெற்றதாம்‌. **மறக்குடி அறம்‌ செய்யக்‌ கெடும்‌” 
என்பர்‌. 


262, யாசகம்‌ செய்வதன்‌ இழிவு 


யாசநா ஹி புருஷஸ்ய மஹத்த்வம்‌ நாசயத்யகிலமாசு ததாஹி 

ஸோபி விச்வஜகதீபதிரீசோ வாமநோ பவதி யாசிதுமிச்சர்‌ 
ஒருவரிடத்தில்‌ சென்று யாசனை செய்வதென்பது மனிதனுடைய 
பெருமையை மிகவும்‌ குறைத்துவிடும்‌. யாசகம்‌ செய்யப்போமவன்‌ 
மானியாயிருந்தால்‌ அவனுடல்‌ குன்‌ றியேபோகும்‌. த்ரிலோகநாதனான. 
பகவான்‌ மஹாபலியினிடத்தில்‌ ஸ்வார்த்தமாக யாசனை செய்யப்‌ 
போகவில்லை; பரார்த்தமாகவே  யாசிக்கப்போனார்‌. ஆனாலும்‌ 
செய்வது. யாசகமே யாதலால்‌ அவருடையவுடல்‌ குன்றிப்போய்‌ 
வாமன மூர்த்தியாக வேண்டி வந்தது. பெருமாள்‌ ஸ்வேச்சையாலே 
வாமன வேஷம்‌ கொள்ளவில்லை. கொண்டது யாசகவ்ருத்தியாதலால்‌ 
அது அவரை வாமன மூர்த்தியாக்கிற்று. எண்‌: சாணுடம்பை ஒரு: 
சாணுடம்பாக ஆக்கியது. ஆகவே யாசகவ்ருத்தி மிகவும்‌ இழிவான து. 
என்றதாயிற்று. 


263. ஸம்ஸ்க்ருத கவிகள்‌ உகக்கும்‌ கவிதை 


பவித்ரீ ரம்போரு! த்ரி த௲வதந௩க்லாநிர துமா 

ஸ தே ராமஸ்‌ ஸ்தாதா ௩ யுதி புரதோ லக்ஷ்மணஸக:. 

இயம்‌ யாஸ்யத்யுச்சைர்‌ விபதமதுரா வாநரசமூ: 

லகிஷ்டேதம்‌ ஷஷ்டாக்ஷரபரவிலோபாத்‌ பட பு௩:. 
(இந்தச்லோகம்‌ ஸம்ஸ்க்ருதஜ்ஞர்களுக்கே மிகவும்‌ ரஸிக்கத்தக்க. 
தாகும்‌. ஸ்ரீ ராம லக்ஷ்மணர்கள்‌ வானர ஸேனையுடன்‌ இலங்கையிற்‌. 
புகுந்த பின்பு இராவணன்‌ ஸீதையிடம்‌ வந்து மூன்று வார்த்தைகள்‌ 
சொல்ல; அவற்றை உடனே ஸீதை வெகு சா துரியமாகக்‌ கிள்ளிக்‌ 
களைந்தமை இதில்‌ தெரிவிக்கப்படுகிற து. கவி புத்தியின்‌ சமத்காரா 
திசயம்‌ கொண்டாடத்தக்கது.) ஸீதையை நோக்கி ராவணன்‌ 
சொன்ன மூன்று வார்த்தைகளாவன : [1. “பவித்ரி ரம்போரு! த்ரித 
சவதரக்லாநிரதுநா”] ஸீதே! பார்‌. இப்போது தேவதைகளின்‌ முகம்‌ 
வாட்டமடையப்‌ போகிறது. [2. “ஸ தேராமஸ்‌ ஸ்தாதா ௩ யுதிபுரதோ 
லக்ஷ்மணஸக:”] ராம லக்ஷ்மணர்கள்‌ போர்க்களத்தில்‌ என்னெதிரே. 
நிற்கவல்லவர்களல்லர்‌. [8. “இயம்‌ யாஸ்யதி உச்சைர்விபதமது௩ா 
வாநரசமூ:] இங்கே வந்து சேர்ந்திருக்கிற வானர சேனையெல்லாம்‌ 


http:/facharya.org 


140 அண்ணாஸ்வாமியின்‌ அமுதமொழியாயிரம்‌ 


மிகவும்‌ விபத்தையடையப்‌ போகிறது காண்‌. ஆக இம்‌ மூன்று 
வார்த்தைகளையும்‌ கேட்ட ஸீதை சிறிதும்‌ ஆலோசியாமல்‌ உடனே 
சொன்னாள்‌ [லகிஷ்ட! இதம்‌ ஷஷ்டாக்ஷரபரவிலோபாத்‌ பட புஈ:] 
அடா அற்பனே! இப்போது நீ சொன்ன மூன்று வார்த்தைகளில்‌ 
ஒவ்வொன்‌ றிலும்‌ ஏழாவது எழுத்தை ரிக்கிவிட்டுப்பார்‌ ; அப்போது 
என்னபொருள்‌ தேறுகிறதோ, அதுதான்‌ ௩டக்கப்போகிறதென்பது 
திண்ணம்‌ என்றாள்‌. இனி இதன்‌ விவரணம்‌. முதல்‌ வார்த்தையில்‌ 
ஏழாவது எழுத்து “த்ரி? என்பது. அதை நீக்கிவிட்டு வாசித்தால்‌ 
*தசவதறக்லாநி: அதுகா பவித்ர? என்றதாகும்‌, *இராவணனாகிய 
உனக்கு இப்போது வாட்ட முண்டாகப்‌ போகிறது பார்‌” என்றதாம்‌, 
இரண்டாவது வார்த்தையில்‌ ஏழாவது எழுத்து “ந” என்பது! அதை 
நீக்கிவிட்டு வாசித்தால்‌ ராமலக்ஷ்மணர்கள்‌ போர்க்களத்தில்‌ மூன்‌ 
னிற்கப்‌ போகிறார்களென்‌ றதாம்‌. மூன்றாவது வார்த்தையில்‌ ஏழாவது. 
எழுத்து “வி? என்பது, அதை நீக்கிவிட்டு வாசித்தால்‌ “இயம்‌ 
வாரரசமூ: உச்சை: பதம்‌ யாஸ்யதி? என்றதாகத்‌ தேறும்‌, இந்த 
வானர சேனை வெற்றி பெற்று உயர்பதவியையடையப்‌ போகின்‌ ற 
தென்றதாம்‌. பிறகு இப்படியேயாயிற்று 
264. நம்முடைய வயது கழியும்‌ விதம்‌ 
பாலஸ்‌ தாவத்‌ க்ரீடாஸக்தஸ்‌ தருணஸ்‌ தாவத்‌ தருணீஸக்த:, 
வ்ருத்தஸ்‌ தாவத்‌ சிந்தாஸக்த: பரே ப்ரஹ்மணி கோபி ௩ ஸக்த;. 
நாம்‌ நம்முடைய வாழ்க்கையைப்‌ பரமாத்ம சிந்தையேயில்லாமல்‌. 
யாழே கழிக்கிறோமென்பதை ஒரு மஹாத்மா மிகுந்த நிர்வேதத்துடன்‌ 
தெரிவிக்கிறார்‌. இளமைப்‌ பருவம்‌ விளையாடல்களினால்‌ கழிகிறது. 
யெளவறபருவம்‌ விஷயப்ராவண்யத்தினால்‌ கழிகிறது. கிழத்தனத்‌ 
திலோவென்னில்‌ பலவகையான சிந்தைகள்‌. இங்ஙனம்‌ கழிகிற 
ஆயுளில்‌ பரமாத்ம சிந்தனைக்கு அவகாசம்‌ பெறுவது அரிதாகவே 
யுள்ளது. விவேகிகள்‌ விஷயப்ராவண்யத்தையும்‌ வீண்‌ சிந்தனைகளை 
யும்‌ விட்டுத்தொலைத்துப்‌ பரமாத்ம சிந்தனையில்‌ ஊக்கம்‌ செலுத்த 
வழிதேட வேணுமென்று குறிப்பித்தவாறு. 
265. நிந்திப்பவர்களின்‌ இழிவு 
மாத்ஸர்யம்‌ விரிவார்ய தூஷணக்கருதோ மாதுச்‌ ச மீமாம்ஸிதே 
வாத்ஸல்யே, ஜநரீஜநாத்‌ தததிகம்‌ ஸம்த்ருச்பதே தூஷகே, 
மத்யேக்ருத்ய த்ருணம்‌ மலாநி ஹரதே மாதா ஸசங்கம்‌ சிசோ: 
நிச்சங்கம்‌ நிஜஜிஹ்வயைவ ஹரதே நாகாமலம்‌ தூஷக:. 


பரநிந்தைகளினாலேயே போதைப்‌ போக்குகிறவன்‌ உண்பது 
சோறு அல்ல என்று தெரிவிக்கலாகிறது. மாதாவானவள்‌ தன்‌ 


http:/facharya.org 


141 


மூன்றாவது நூறு 


சிசுவின்‌ மலத்தை வைக்கோல்‌. முதலியவற்றினால்‌ மனதில்‌ அருவருப்‌ 
போடு எடுத்தெறிகிறாள்‌ ; பரதாஷணமே போதுபோக்காக 
இருப்பவனோவென்னில்‌ அருவருப்பில்லாமலும்‌ ஸத்வாரகமாகவல்லா 
மலும்‌ தனது காவினாலேயே நாநாவித ஜனங்களின்‌ மலங்களைக்‌ 
கொள்ளுகின்றான்‌. (இந்த உக்தி க்ராம்யமாயினும்‌ பரநிந்தையே 
போதுபோக்கர யிருப்பவர்களுக்கு இங்ஙனே தெரிவிப்பது. 
மிகையன்று.) 


266. சீரிய பொருள்களின்‌ சீர்மைகெடாது 
கலகண்டகணாஸ்வாத்யே காமஸ்யாஸ்த்ரே நிஜாங்குரே. 
நிம்பவ்ருத்திபிருத்கீர்ணே ௩ சூத: பரிதப்யதே 

ஓட்டகமானது வேப்பிலயையே பரமபோக்யமாகக்கொண்டு 
மேயும்‌; மேயுமிடத்து, தப்பித்தவறி மாந்தளிர்‌ உள்ளே புகுந்தால்‌ 
அதை உடனே கக்கிவிடும்‌. இதனால்‌ மாமரம்‌ வருந்துமோ? நம்முடைய 
தளிரைக்‌ குயில்கள்‌ உட்கொள்ளுமென்றும்‌, பஞ்சபாணனான 
மன்மதன்‌ அஸ்த்ரமாகக்‌ கொள்வானென்றும்‌ மகிழ்ந்தேயிருக்கும்‌. 


267. குற்றங்கள்‌ கழியும்‌ வழி 


அநுதாபாத்‌ உபரமாத்‌ ப்ராயச்சித்தோக்முகத்வத;, 
தத்பூரணாச்‌ சாபராதாஸ்‌ ஸர்வே ஈச்யந்தி பாதச:. 


ஒவ்வொருவனும்‌ தான்‌ செய்த பாபங்களை நான்கு காரியங்‌ 
களினால்‌ போக்கிக்கொள்ளவேணும்‌; ஐயோ ! பாபம்‌ செய்தோமே 
யென்று அநுதாபங்கொண்டானாகில்‌ செய்த பாபத்தில்‌ கால்பங்கு. 
தொலையும்‌. இனிமேல்‌ செய்வதில்லையென்று ஸங்கல்பித்துக்‌ கொண்‌ 
டானாதில்‌ பாதிபங்கு பாபம்‌ தொலையும்‌. செய்த பாபத்திற்கு என்ன 
ப்ராயச்சித்தமென்று விசாரித்துத்‌ தெரிந்துகொண்டு அதையனுட்‌ 
டிக்க விரும்புவானாயின்‌ முக்கால்பங்கு பாபம்‌ தொலையும்‌, அந்த 
ப்ராயச்சித்தத்தை யனுட்டித்துத்‌ தலைக்கட்டினானாகில்‌ முழுப்பாபமும்‌ 
தொலைந்திடும்‌. 


268. தீயார்க்கு நல்லசெயல்‌ ருசிக்காது | 
பாபபூரிததேஹாநாம்‌ புண்யகார்யமரோசகம்‌ 
சர்மகண்டபைக்ஷ்யாணாம்‌ சுநாம்‌ க்ருதமரோசகம்‌. 

பாபிஷ்டர்களுக்கு நல்ல காரியம்‌ ரூசிக்காது.  செருப்புகளைக்‌ 
கடித்துத்‌ தின்பதே தொழிலான நாய்களுக்கு றெய்‌ சிக்காது. நெய்‌ 
கலந்த பண்டம்‌ வாயினுள்ளே புகுந்தால்‌ நாய்‌ அதைக்‌ கக்கித்‌ 
தள்ளிவிடும்‌. “நாய்க்குடலுக்கு நறு நெய்‌ தொங்காதாப்போலே” 
என்பது ஆசார்ய ஸ்ரீூக்தி. 


http://acharya.org 


or ன ன வர ப ணப பை: பஅஅணறணீாயைோயூயுயூயுு_வுுயுுறுண்“”“றணொை 


142 அண்ணாஸ்வாமியின்‌ அழுதமொழியாயிரம்‌ 


269, ஆசார்ய கடாக்ஷத்தின்‌ பெருமை 


ஏகயைவ குரோர்‌ த்ருஷ்ட்யா த்வாப்யாம்‌ வாபி லபேத யத்‌ 
௩ தத்‌ திஸ்ருபிரஷ்டாபிஸ்‌ ஸஹஸ்ரேணாபி கஸ்யசித்‌, 


ஆசாரியனுடைய ஒரு கண்ணினால்‌ அல்லது இரண்டு கண்களி 
னல்‌ நாம்‌ பெறக்கூடிய பேற்றை மூன்று கண்களினாலும்‌ பெற 
முடியாது; எட்டுக்‌ கண்களினாலும்‌ பெறமுடியாது; ஆயிரம்‌ கண்‌ 
களினாலும்‌ பெறமுடியாது, ஆசாரியனுடைய ஒரு கண்ணாவது 
திருவுள்ளமாகிற உட்கண்‌. இரண்டு கண்கள்‌ தெரிந்தவையே ; 
வெளிக்‌ கண்கள்‌, சிஷ்யர்களிடத்தில்‌ பேரன்பு பூண்ட ஆசாரியர்‌ 
“சுபேற மகஸா த்யாதம்‌” என்றாப்போல்‌ திருவுள்ள த்தினால்‌ கடாக்ஷித்‌ 
தால்‌ போதும்‌, அங்கணிரண்டுங்கொண்டு கடாக்ஷித்தாலும்‌ 
போதும்‌. இவற்றால்‌ விளையக்கூடிய நன்மை ஸர்வஜ்ஞனென்று பேர்‌ 
பெற்ற முக்கட்பிரானாலும்‌ விளைவிக்க முடியாது; நான்கு முகங்களி 
னாலும்‌ நான்கு வேதங்களையு மோதித்திரிகிற எண்‌ கண்ணானாலும்‌ 
பெறுவிக்க முடியாது. *ஸ்ஹஸ்ரசீர்ஷா புருஷஸ்‌ *“ஸஹஸ்ராக்ஷ:”* 
என்றும்‌, *தோள்களாயிரத்தாய்‌ முடிகளாயிரத்தாய்‌ “துணைமலர்க்‌ 
கண்களாயிரத்தாய்‌?* என்றும்‌ ஆயிரங்கண்ணனாக வோதப்படுகிற 
ஸ்ரீமக்நாராயண மூர்த்தியாலும்‌ அடைவிக்கமுடியா து. 


270, பெயரினால்‌ ஒன்றும்‌ வந்துவிடாது 


ததேவ க்ருஹ்யதாம்‌ காம ச்சாகமண்டுகராஸமபை: 
தாவதா திஸ்ருணாம்‌ ஹந்த மூர்த்தீராம்‌ கிமிஹக்ஷதம்‌. 
“அஜ” என்கிற பெயர்‌ பிரமனுக்கு முள்ள து, ஆட்டுக்‌ கடாவுக்கு 

முள்ளது. “ஹரி: என்னும்‌ பெயர்‌ திருமாலுக்கு முள்ளது, 
தவளைக்குமுள்ளது. “ஹர: என்னும்‌ பெயர்‌ சிவபெருமானுக்கு 
முள்ளது, கழுதைக்குமுள்ள து. இவற்றால்‌ தரிமூர்‌ த்திகளுக்கு என்ன 
கெடுதல்‌ வந்திட்டது ? ஆடு தவளை கழுதைகளுக்கு என்ன ஏற்றம்‌ 
வந்திட்டது? 


271. பிரமன்‌ படைப்பு விசித்திரம்‌ 


மத்குணாந்‌ மசகாந்‌ மந்தாக்‌ மக்ஷிகாச்ச ஸ்ருஜந்றஜ;, 
௩ ஜாரீமோ நிஜே சித்தே கிம்நாம த்ருதவாநிதி, 
மூட்டைப்‌ பூச்சிகள்‌, கொசுக்கள்‌, மூர்க்கர்கள்‌, ஈக்கள்‌ ஆகிய 
இந்த ஜந்துக்களைப்‌ படைத்த பிரமன்‌ எவ்விதமான பரோபகாரத்தைக்‌ 
கருதி ஸ்ருஷ்டி செய்தானோ அறியோம்‌. பரஹிம்ஸைக்காகவே 
யன்றோ இவற்றைப்‌ படைத்த தென்றவாறு. 


http://acharya.org 


மூன்றாவது நாறு 


வை ப வயாகமானாளார்‌ எனனால 


272. பெண்களின்‌ பழிப்பு 


நவிஷேண ௩ சஸ்த்ரேண நாக்நிறா ௩ ௪ ம்ருத்யுமா 
அப்ரதீகாரபாருஷ்யாஸ்‌ ஸ்த்ரீபிரேவ ஸ்த்ரிய: க்ருதா: 
ஸ்த்ர்களின்‌ கொடுமையை அபரிமிதமாக அநுபவித்த வொரு 

வன்‌ சொல்லுவது இது. ஸ்த்ரீகளை ஸ்ருஷ்டித்தவன்‌ விஷத்தைக்‌ 
கொண்டு ஸ்ருஷ்டித்திருப்பனோ ? அல்ல; சஸ்த்ரத்தைக்‌ கொண்டு. 
ஸ்ருஷ்டி த்திருப்பனோ? அல்ல; நெருப்பைக்கொண்டு ஸ்ருஷ்டி த்திருப்‌ 
பனோ? அல்ல. ம்ருத்யுவைக்கொண்டு ஸ்ருஷ்டித்திருப்பனோ? அல்ல. 
ஏனென்னில்‌, இவற்றின்‌ கொடுமைகளுக்குப்‌ பரிஹாரமுண்டு; 
விஷசஸ்த்ர அக்நி பாதைகளுக்கு. மந்த்ரெளஷதா திகளினால்‌ ப்ரதீகார 
முண்டே. ம்ருத்யுவுக்கும்‌ ம்ருத்யுஞ்தயஸ்தோத்ர பாராயணாதி 
களினால்‌ பரிஹாரமுண்டே. ஸ்த்ரிகளினால்‌ விளைகிற. ஹிம்ஸைகளுக்கு 
ஒரு படியாலும்‌ பரிஹாரமில்லையே. பின்னை எது கொண்டு ஸ்தரிகளை 
ஸ்ருஷ்டித்‌ திருக்கவேண்டுமென்றால்‌, ஸ்த்ரீகளைக்கொண்டே ஸ்த்ரீ 
களை ஸ்ருஷ்டித்திருக்க வேண்டுமென்று முடிவு செய்யப்பட்டது. 


278. பொறுமையின்‌ பெருமை 


மயி தத்தாவதாகாயாம்‌ விச்வதோஷா பஹாரிணா 
௩ சக்ய மீச்வரேணாபி நிரவத்யேர வர்த்திதும்‌. 


ஸங்கல்ப ஸூர்யோதயத்தில்‌ அஸூயா தேவியின்‌ வார்த்தை 
யிது. நான்‌ உஷாராயிருந்தேனாகில்‌ ஸர்வ தோஷா பஹர்த்தாவான 
ஸர்வேச்வரனுங்கூட தோஷமற்றவனாக இருக்கமுடியாது என்றாள்‌. 
அஸூயாதேவி, இதன்‌ கருத்து: உலகில்‌. அஸ_ூயையுள்ளவர்கள்‌ 
ஸர்வேச்வரன்‌ பக்கலிலுங்கூட தோஷா ரோபணஞ்‌ செய்யத்‌ 
தணிவர்களென்பதாம்‌, 


274, பொருமையினின்று பிழைக்கவல்லவரார்‌? 


நிரவதிகுணக்ராமே ராமே நிராகஸி வாகஸி 

ஸ்புரண மூஷிதாலோகா லோகா வதந்தி ஸதந்திகே 

வரதநுஹதிம்‌ வாலித்ரோஹம்‌ மரா கபஸர்ப்பணம்‌ 

பரிமிதகுணே ஸ்பஷ்டாவத்யே முதா கி முதாஸதே, 

முந்தின சுலோகத்திற்‌ சொன்னதற்கு இது விவரணம்‌, ஸ்ரீராம 

பிரான்‌ தோஷலேசமுமற்று. குணக்கடலாயிருப்பவனென்று ப்ரஸித்‌ 
தன்‌. அன்னவனையுங்கூட நாக்கில்‌ கொடுமை படைத்த அவிவேகி 
கள்‌ ஸத்துக்களிடத்திலே தூவிக்கத்‌ தலைப்படுகிறார்கள்‌. என்ன 
வென்று தூஷணமென்னில்‌, ஸ்த்ரீவதம்‌ பெரும்பாதக மென்றுண 


http:/acharya.org 


144 அண்ணாஸ்வாமியின்‌ அமுதமொழியாயிரம்‌ 


ராமல்‌ தாடகாவதம்‌ பண்ணினான்‌ : நிரபராதியான வாலியைக்‌ 
கொன்றான்‌ ; கரதூஷணவதத்தில்‌ சிறிது பின்‌ வாங்கினான்‌ 
என்‌ றிங்ஙனே தூஷணம்‌ செய்கிறார்கள்‌. உண்மையில்‌ மஹா குண 
சாலியான இராமனையே இங்ஙனம்‌ பழிப்பவர்கள்‌ குண சூந்யர்களும்‌ 
தோஷ ப்ரசுரர்களுமான அஸ்மதாதிகளை தூஷியாமல்‌ விட்டிடுவர்‌ 
களோ ? 
275. பழிப்புக்கு ஆளாகாமலிருக்க முடியாது 

ஸர்வதா வ்யவஹர்த்தவ்யம்‌ கு தோ ஹ்யவசரீயதா. 

யதா ஸ்த்ரிணாம்‌ ததா, வாசாம்‌ ஸாதுத்வே துர்ஜநோஜ:. 

பண்டிதர்களாயிருப்பவர்களுங்கூட “வாயைத்‌ திறந்தால்‌ எங்கே 

தப்பு வந்‌துவிடுகிறதோ? வென்‌ றஞ்சி வாய்‌ திறவாமலிருப்பதுண்டு, 
அன்னவர்களுக்குச்‌ சொல்லுகிறதிது. அச்சத்தினால்‌ வாய்திறவாம 
லிருப்பது ஸரியன்று, வாயைத்‌ திறந்து பேசியேயாகவேண்டும்‌. 
குற்றமற்ற வாக்காயிருந்தாலுங்கூட, தூஷிப்பதற்கென்றே பிறந்த 
வர்கள்‌ தூஷித்துக்கொண்டு தானிருப்பர்கள்‌. ஸ்த்ரீகள்‌ எவ்வளவு 
பதிவ்ரதைகளாயிருந்தாலுங்கூட துர்ஜனங்களின்‌ வாயில்‌ அறை 
படாமலிருக்க முடியாது. 


276. உண்மைப்பண்டிதரொருவரின்‌ பேச்சு 


அநாராத்ய காளிம்‌ அநாஸ்வாத்ய கெளளிம்‌. 

விநா மந்த்ரதந்த்ரை: ருதே சப்தசெளர்யாத்‌. 

ப்ரபஞ்சப்ரஸித்த ப்ரபந்தப்ரவக்தா 

விரிஞ்சப்ரபஞ்சே மத்ய: கவி; ௧: 

காளியின்‌ அநுக்ரஹம்‌ பெற்றுச்‌ சிலர்‌ கவிகளாய்‌ விடுவதுண்டு. 

கெளளியென்கிற பச்சிலையைத்தின்று சிலர்‌ கவிகளாய்விடுவ துண்டு. 
மந்த்ரதந்த்ரங்களாலும்‌ சிலர்‌ கவியியற்றுவ துண்டு, இவையொன்று 
மின்றிக்கே “காவ்யார்த்த சோரா: ப்ரகுணிபவந்தி?? என்ற கணக்‌ 
கிலே பிறருடைய கவித்வத்தைக்‌ களவாடித்‌ தம்மதாக்கிக்‌ கவிக 
ளென்று பேர்‌ சுமப்பதுமுண்டு. இவ்வழிகளாலல்லாமல்‌ கசடறக்‌ 
கற்று லோக ப்ரஸித்தமான நூல்களையியற்றவல்லவன்‌ நான்முகனார்‌ 
பெற்ற நாட்டினுள்‌ நானொருவனேயென்று, கடிகாசதம்‌ அம்மா 
ளென்னுமாசிரியர்‌ ஒருகால்‌ சொல்லிக்கொள்ள நேர்ந்தது. 
277. உண்மையறிவாளிகளின்‌ அருமை 

தேவீம்‌ வாசமூபாஸதே ஹி பஹவஸ்‌ ஸாரம்‌ து ஸாரஸ்வதம்‌. 

ஜாநீதே நிதராமஸெள குருகுலக்லிஷ்டோ முராரி: கவி; 

அப்திர்‌ லங்கித ஏவ வாரைபடை: கிந்த்வஸ்ய கம்பீரதாம்‌ 

ஆபாதாலநிமக்நபீவரதநுர்‌ ஜாநாதி மந்தாசல;, 


http://acharya.org 


[45 


உபாஸநாபலத்தினால்‌ விளைகின்ற. ஞானம்‌ பயனற்றது; குருமுக 
மாகக்‌ கற்பதனால்‌ விளையும்‌ ஞானமே மிகச்‌ சிறந்ததென்பது பற்றி 
முராரிகவி பணித்த பத்யமிது. பலர்‌ வாக்தேவதையை உபாஸித்துப்‌ 
பண்டிதர்களாகிறார்கள்‌. அன்னவர்களைப்‌ பண்டிகர்களென்று 
சொல்லலாமாயினும்‌ ஸாரஸ்வத ஸாரத்தை அவர்கள்‌ அறிந்தவர்‌ 
களாகார்கள்‌; ஆசார்ய குலத்தில்‌ குட்டுபட்டுக்‌ கல்விபயின்‌ ற 
முராரியே [நானே ] ஸாரஸ்வத ஸாரஜ்ஞனாவன்‌. வானரவீரர்களெல்‌ 
லாரும்‌ [இலங்கை செல்வதற்குக்‌] கடலைக்‌ கடந்துவிட்டார்களெனி 
னும்‌ கடலின்‌ ஆழத்தை ஒரு வானரமுமறியா து. திருவடியைக்‌ 
கேட்டால்‌ ஆகாச வழியாய்‌ சென்ற நான்‌ கடலாழத்தை என்ன றி 
வேன்‌” என்பர்‌. மற்ற வானரவீரர்களைக்‌ கேட்டாலோ “அணை கட்டிச்‌ 
சென்ற வெமக்குக்‌ கடலாழமென்ன தெரியும்‌! என்பார்கள்‌. ஆகவே 
ஒரு வானரவீரனும்‌ கடலாழமறியான்‌; *மந்தரம்‌ நாட்டியன்று மதுரக்‌ 
கொழுஞ்சாறு கொண்ட” என்கிறபடியே கடல்‌ கடையும்போது 
மத்தாக நாட்டப்பட்ட மந்தரமலை பாதாளலோக மளவும்‌ மூழ்கி 
யிருந்ததாதலால்‌ அஃதொன்றையே கேட்டுக்‌ கடலாழ முணரல £கும்‌. 
இவ்வாறாக உபாஸஈபலத்தினால்‌ பண்டி.கரானவர்கள்‌ ஸரஸ்வதியின்‌ 
உள்மருமமறியவல்லரல்லர்‌. குருகுலத்திலிருந்து நெடுநாள்‌ சிரமப்‌ 
பட்டவர்களே அஃதறியவல்லார்களென்‌ றதாயிற்று, 


278. புதுமை பழமைகளைப்‌ பாரார்‌ பெரியார்‌ 
புராணமித்யேவ ௩ஸாது ஸர்வம்‌ ௩ சாபி காவ்யம்‌ 
நவமித்யவத்யம்‌, 
ஸந்த: பரீக்ஷயாந்யதரத்‌ பஜந்தே மூட: பரப்ரத்யயறேயபுத்தி: 
புராதனமான காவியமே சிறந்ததென்றும்‌ இதாரீந்தரமான 
காவியத்திற்கு அவ்வளவு சிறப்பு கிடையாதென்றும்‌ சிலர்‌ கொண் 
டிருப்பார்கள்‌. இது தவரான கொள்கை. புராதனமாயிருந்ததனா 
லேயே ஒன்று சிறப்புறாது; நவிநமாயிருந்ததனாலேயே மற்றொன்று 
தாழ்வுறாது. குணமுள்ளது சிறந்தது, குணமற்றது தாழ்ந்தது 
என்றிவ்வளவே கொள்ளத்தகும்‌. நவினமாயிருந்தாலும்‌ குணாட்ய 
மானது கொள்ளத்தக்கதே. புராதனமாயிருந்தாலும்‌ குணஹீந 
மானது. தள்ளத்தக்கதே, குணதோஷ பரிக்ஷை பண்ணவறியாத. 
மூடன்‌ பிறர்வாக்கில்‌ நம்பிக்கை கொள்வான்‌. ~ 
279. வாழையின்‌ புகழ்ச்சி 
மஹாந்தோ ஜநாஸ்‌ ஸர்வகாத்ரைரபி ஸ்வை: 
பரோபக்ரியாயாம்‌ ஸதா பத்ததீக்ஷா:. 
கதள்யல்பகாத்ராபி ஸர்வைர்‌ நிஜாம்சை: 
பரோபக்ரியாமேவ கல்வாதரோ தி, 
10 


http://acharya.org 


146 அண்ணாஸ்வாமியின்‌ அமுதமொழியாயிரம்‌ 
ல 
மஹான்கள்‌ தங்களது ஸகலாவயவங்களினாலும்‌ பிறர்க்கு: 

உதவி செய்வதிலேயே ஊக்கங்கொண்டிருப்பர்கள்‌. மஹான்க 
ளென்பது குணத்தினால்‌ மிக்கவர்களையேயன்‌.றி ஊன்மல்கி மோடு 
பருத்தவர்களையன்று. வாழையானது ஆலமரம்‌ அரசமரம்‌ முதலாண 
வற்றைப்போல்‌ மிகப்‌ பெரியவுடலுடையதன்று, வாழைச்‌ செடி 
யென்றே சொல்லலாம்படியிருக்கும்‌, அப்படியிருந்தும்‌ அது தனது. 
ஸுகலவுறுப்புகளாலும்‌ பரோபகாரமே செய்து போருகின்றது. 
வாழையிலை, வாழைத்தண்டு, வாழைப்பூ, வாழைப்‌ பிஞ்சு, வாழைக்‌ 
காய்‌, வாழைப்பழம்‌, வாழைக்கிழங்கு, வரழைப்பட்டை என்னு 
மிவற்றில்‌ உதவாதது ஒன்றுண்டோவென்று பார்க்கலாம்‌. வாழை 
நாரும்‌ பூத்தொடுக்கவுதவுகின்‌ றதன்றோ. 


280. அவரவர்கள்‌ தகுந்தஸ்தானத்திலிருக்கவேணும்‌ 


விதிரேவ விசேஷகர்ஹணீய; கரட ! த்வம்‌ ரட கஸ்‌ தவாபராத;? 
ஸஹகாரதரெள சகார யஸ்‌ தே ஸஹவாஸம்‌ ஸரளேஈ கோகிலேற 


ஒரு தேன்மாமரத்தில்‌ குயிலுட்கார்ந்திருக்கிறவொரு கியி 
லேயே காக்கையுமிருந்து கொண்டு கர்‌ கர்‌ என்று கர்ணகடுவாகக்‌ 
கத்துகின்றது. அதைக்‌ கண்டு ஒரு ரஸிகன்‌ சொல்லுகிறான்‌; 
காக்கையே! நன்றாகக்‌ கத்து; உன்மேல்‌ ஒரு குற்றமுமில்லை, குயிலுட்‌ 
தாரு மிடத்திலேயே உன்னையு ,முட்காரும்படி செய்த பாழுந்‌ 
தெய்வத்தையன்றோ சபிக்க வேண்டுமென்றான்‌. கர்ணாமிரு தமாகச்‌ 
சிலர்‌ பேசுமிடத்திலேயே கர்ண்‌ கடோரமாக வம்படிக்கிறவர்களு 
முளரன்ற>ோ; அதைத்‌ தாளாது ஒரு ரஸிகன்‌ சொன்ன வார்த்தையிது. 


281 மானைப்புகழ்வதனால்‌ ஒருவிசேஷம்‌ காட்டுதல்‌ 
யத்‌ வக்த்ரம்‌ முஹுரிக்ஷஸே ௩ தநிநாம்‌ ப்ரூஷே ௩ சாடுந்‌ ம்ருஷா 
ரைஷாம்‌ கர்வவசச்‌ ச்ருணோஷி ந ௪ தாம்‌ ப்ரத்யாசயா தாவஸி, 
காலே பாலத்ருணாநி காதஸி பரம்‌ நித்ராஸி நித்ராகமே 
தந்மே ப்ரூஹி குரங்க! குத்ர பவதா கிம்‌ நாம தப்தம்‌ தப? 


ஒரு மான்குட்டியை நோக்கிச்‌ சொல்லுகிற வார்த்தையிது. 
“மானே! யாசகம்‌ பண்ணி திரிகிற சில மானிடரைப்போலே. நீ 
தனிகர்களின்‌ முகத்தைப்‌ பார்ப்பதில்லை. அவர்களைக்‌ குறித்து 
அஸத்தான ஸ்துதி வசனங்களைக்‌ சொல்லுவதுமில்லை. அவர்கள்‌ 
செருக்குற்றுக்கூறும்‌ அற்ப மொழிகளைக்‌ காதாற்கேட்கும்‌ தெளர்ப்‌ 
பாக்யமு முடையையல்லை. அவர்கள்‌ அநாதரிக்கச்செய்தேயும்‌ அவர்‌ 
கள்‌ பின்னால்‌ ஓடியோடியிரப்பதுமில்லை, பசியுள்ள காலத்தில்‌ இளம்‌ 
புற்களை மேய்கிறாய்‌; தூக்கம்‌ வருகிறபோது தூங்குகிறாய்‌. நீ அரிய 
பெரிய தவம்புரிந்து அதன்‌ பயனாக இப்பிறவி பெற்றிருக்க 


மூன்றாவது நூறு 
எனகவ வைய வ வையை வைய ய வைய ய அ வை ப பைய அ அ அ அ அ ைஅைைைைகைகைகககக தைத த வ த 
வேண்டும்‌, எங்கேயிருந்து என்ன தவஞ்செய்தாய்‌ ? அதை பயக்‌ 
குச்‌ சொல்லலாகாதோ ? என்கிறான்‌. அல்பஸந்துஷ்டர்களாய்‌ 
நரஸ்துதி செய்யாமலும்‌ க்ஷுத்ரர்களை யாசியாமலும்‌ நிரபேக்ஷர்‌' 
களாய்த்‌ திரியுமவர்கள்‌ மஹா தபஸ்விகள்‌ என்றவாறு, 


282. ஒற்றுமையும்‌ வேற்றுமையும்‌ 

காக: க்ருஷ்ண: பிக: க்ருஷ்ண: கோ பேத: பிககாகயோ:? 

வஸந்தகாலே ஸம்ப்ராப்தே காக: காக; பிக: பிக;. 

காக்கையும்‌ கறுப்பு, குயிலும்‌ கறுப்பு, குட்டியாயிருக்கும்போது' 

இரண்டுக்கும்‌ வாசி தெரியாது. பின்னை எங்ஙனே வாசி தெரிந்து 
கொள்வதென்றால்‌, வஸந்தகாலம்‌ பிறந்தால்‌ எளிதாகத்‌ தெரிந்து 
கொள்ளலாம்‌; “பிக; கூஜதி பஞ்சமம்‌”' என்றபடி குயில்‌ பஞ்சமராகம்‌ 
கூவும்‌, காக்கை கர்ண கடோரமாகக்‌ கத்தும்‌. இதனால்‌ வாசி தெரிய 
வெளிதன்றோ.  பண்டிதர்கட்கும்‌ பாமரர்கட்கும்‌ நிறமெரத்திருந்‌ 
தாலும்‌ பேச்சைக்‌ கொண்டு வாசியறியலாமென்‌ றவாறு. 


283. வெகுசமத்காரமான பேச்சு 

ரத்நாகரஸ்‌ தவ க்ருஹம்‌ க்ருஹிணி ௪ லக்ஷ்மீ: 

கிம்‌ தேயமஸ்தி பவதே புருஷோத்தமாய. 

ஆபீரவாம்றயநாஹ்ருதமாநஸாய 

துப்யம்‌ ப்ரதத்தமிதமஸ்‌ து மநோ மதீயம்‌, 

பெருமாள்‌ வாசலிலெழுந்தருளும்போது நியமே உபஹாரம்‌ 

ஸமர்ப்பிக்கும்‌ விரதமுடையவரொருவர்‌. ஒருநாள்‌ திடீரென்று 
வாசலில்‌ பெருமாளெழுந்தருளியாயிற்று. முன்னாடி உபஹாரம்‌ 
ஸித்தப்படுத்தி வைக்கவில்லை. இன்ன து செய்வதென்று தோன்றா 
மல்‌ அவர்‌ பெருமாளருகே வந்துநின்‌ று ஆசுகவிதையாக இந்த சலோ 
கத்தைக்‌ கூறினர்‌. “எம்பெருமானே! **மாகடல்‌ நீருள்ளான்‌' என்கிற 
படியே உனக்கு வாஸஸ்தானமோ ரத்நாகரம்‌ ; மனைவியோ ஸ்ரீமஹா 
லக்ஷ்மி; ஸ்வயம்‌ புருஷோத்தமனென்று பேர்பெற்றிருக்கின்‌ றனை, 
இப்படிப்பட்டவுனக்கு ரீசனேன்‌ நிறையொன்றுமிலேன்‌ என்ன 
ஸமர்ப்பிக்க வல்லேன்‌. எதுவுமில்லை. ஏதாவது அடியேன்‌ கொடுப்ப 
தானால்‌ உனக்கு இல்லாத வஸ்து இன்னதென்று தெரிந்துகொண்டு 
அதை ஸமர்ப்பிக்கவேணும்‌. 8 அவாப்த ஸமஸ்தகாமனாயிருந்தாலும்‌ 
உனக்கு இல்லாதது ஒன்றுண்டு ; அது ஏதென்னில்‌ ; உன்னுடைய 
நெஞ்சைத்‌ திருவாய்ப்பாடியாயர்‌ மங்கைகள்‌ கொள்ளை கொண்டு 
போய்விட்டதனால்‌ உனக்கு நெஞ்சு இல்லாமலிருக்கிறது. இதோ 
எனது நெஞ்சை ஸமர்ப்பிக்கிறேன்‌ ; இதனைப்‌ பெற்றுக்கொண்டு 
மஙஸ்வியாவாய்‌,” இங்கு உக்தி சமத்காரமும்‌ பொரும்‌ சுவையும்‌ 
ரஸிக்கத்தக்கது. 


http:/facharya.org 


148 அண்ணாஸ்வாமியின்‌ அமுதமொழியாயிரம்‌ 


284, பெண்டிற்குச்‌ சுதந்திரமில்லாமை 


பிதா ரக்ஷதி கெளமாரே பர்த்தா ரக்ஷதி யெ௱வநே, 
புத்ரஸ்‌ து ஸ்தாவிரே பாவே ௩ ஸ்த்ரீ ஸ்வாதற்த்ர்ய மர்ஹதி, 


ஸ்த்ரீகள்‌ எப்போதும்‌ பிறர்கை பார்த்திருக்கவேண்டிய பரதர்‌ 
திரர்களேயல்லது ஒருகாலும்‌ ஸ்வா தந்திரியமில்லா தவர்கள்‌, இளமை 
யில்‌ தந்தையின்‌ ரக்ஷணம்‌, யெளவனபருவத்தில்‌ பர்த்தாவின்‌ 
ரக்ஷணம்‌, முதுமையில்‌ புதல்வர்‌ காப்பர்‌. ஆகவே மாதர்களுக்கு 
ஸ்வாதந்திரிய ப்ரஸக்தியில்லை யென்றதாயிற்று, 


285. அந்திச்செல்வம்‌ அதிகநாள்‌ நில்லாது 


அக்யாரயோபார்ஜிதம்‌ வித்தம்‌ தச வர்ஷாணி திஷ்டதி, 
ப்ராப்தே சைகாதசே வர்ஷே ஸமூலஞ்ச விஈச்யதி, 


அநீதியினால்‌ பொருளீட்ட ரெஞ்சினாலும்‌ நினைக்கலாகாது. வழி 
தவறி ஈட்டப்படும்‌ பொருள்‌ பத்து ஆண்டுகட்குமேல்‌ நிற்காது. 
பதினோராமாண்டில்‌ ஸமூலகாசம்‌ விளையும்‌. முன்னிருந்த பொருளும்‌ 
தொலையுமென்‌ றபடி... 


286. காரணமில்லாத அன்பு 

வ்யதிஷஜதி பதார்த்தாக்‌ ஆந்தர: கோபி ஹேது: 

௩ கலு பஹிருபாதிக்‌ ப்ரிதய ஸ்ஸம்ச்ரயந்தே, 

விகஸதி ஹி பதங்கஸ்யோதயே புண்டரீகம்‌. 

தீரவதி ச ஹிமரச்மாவுத்கதே சந்த்ரகாந்த:. 

உலகில்‌ ஒருவர்மே லொருவர்க்கு அன்பு உண்டாமிடத்து 

இதற்கு இருவர்‌ மனமுமறிந்த ஹேது ஏதேனுமிருக்க வேண்டுமே 
யொழிய, வெளியில்‌ காணக்கூடிய ஹேது எதுவுமிராது, ஸூர்ய 
னுக்குக்‌ “'கமலபாந்தவ:” என்று பெயர்‌ ; தாமரையோ “செங்கமலம்‌ 
அந்தரஞ்‌ சேர்‌ வெங்கதிரோற்‌ கல்லாலலராவால்‌”' என்கிறபடியே 
கதிரவனைக்கண்டே மலர்கின்றது. இதற்கு என்ன ஹேது சொல்ல 
முடியும்‌? அன்றியும்‌, மலைகளில்‌ ஒரு கல்லுக்கு சந்திரகாந்தக்‌ கல்‌ 
லென்று பெயரிட்டிருக்கிறார்கள்‌. அக்கல்‌ சந்திரன்‌ உதித்தவாறே 
உருகா நின்றது. இதற்குத்‌ தான்‌ என்ன ஹேது சொல்ல முடியும்‌? 
ப்ரேமபந்தம்‌ நிர்ஹேதுக மென்னுமத்தனை, 


287. உண்மைப்பக்தர்களின்‌ உறுதி 


வரம்‌ ஹுதவஹதஜ்வாலாபஞ்ஜராந்தர்‌ வ்யவஸ்திதி;, 
௩ செளரிசிந்தாவிமுக ஜஸம்வாஸ வைசஸம்‌. 


http://acharya.org 


மூன்றாவது நூறு [49 
தப ப ட ப ட ட்ட ப ன்ப்ல ப பபபட்டடட்டாம்‌ 

எம்பெருமானை இறைப்பொழுது மெண்ணாத மானிடத்தினி 
டையே இருப்பதைவிட, பற்றி யெரிகிற நெருப்பினிடையேயிருந்து 
ஸுகிக்கலா மென்றவாறு. 


288. இராவணனுக்கும்‌ அங்கதனுக்கும்‌ ஸம்வாதம்‌ 

கஸ்‌ த்வம்‌ வார ! ராமராஜபவகே லேகார்த்தஸம்வாஹக: 

யாத: குத்ர புராகதஸ்‌ ஸ ஹநுமாந்‌ நிர்தக்தலங்காபுர:, 

பத்தோ ராக்ஷஸஸூநுநேதி கபிபிஸ்‌ ஸந்தாடிதஸ்‌ தர்ஜித: 

ஸ வ்ரீடாத்தபராபவோ வரம்ருக: குத்ரேதி ௩ ஜ்ஞாயதே. 

இராவணனிடம்‌ அங்கதன்‌ தூது சென்றான்‌; அங்கு இருவர்க்கும்‌ 

ஸம்பாஷணை. இராவணன்‌ கேட்கிறான்‌ [கஸ்‌ த்வம்‌ வாநர] (குரங்கே 
நீ யார்‌? அங்கதன்‌ [ராமராஜபவகே லேகார்‌ த்தஸம்வாஹக: ] *இராம 
பிரான்‌ திருமாளிகையில்‌ நான்‌ குற்றேவல்‌ செய்பவனொருவன்‌”. 
இராவணன்‌ [யாத: குத்ர புராகதஸ்ஸ :2] *இங்கு முன்னே ஒரு 
குரங்கு வந்ததே, அது எங்கே போயிற்று? இராவணன்‌ ஹனுமா 
ஊப்பற்றிக கேட்கிருனென்பது அங்கதனுக்குத்‌ தெரிந்தும்‌ 
ஹனுமானென்று அவன்‌ வாயில்‌ வரவேணுமென்பதற்காகவும்‌ 
அனுமன்‌ இங்குச்செய்த செயலை இவன்‌ தன்‌ வாயினால்‌ சொல்ல 
வேணுமென்பதற்காகவும்‌, “அப்படியா? முன்னே இங்கு ஒரு குரங்கு 
வந்ததா என்ன? எனக்குத்‌ தெரியாதே; அதன்‌ பெயரைச்‌ சொன்‌ 
ஞல்‌ ஆலோசிக்கிறேன்‌,” என்றான்‌ அங்கதன்‌. அதன்‌ பிறகு இராவ 
ணன்‌ [ஹநுமாந்‌] என்றான்‌. அதற்கு அங்கதன்‌ “எங்கள்‌ 
கோஷ்டியில்‌ ஹநுமானென்று யாரையுங்‌ காணோமே; அவன்‌ இங்கு 
வந்து செய்தசெயலைச்‌ சொன்னால்‌ ஆலோசிக்கிறேனென்றான்‌ 
அங்கதன்‌. அதன்மேல்‌ இராவணன்‌ [நிர்தக்த லங்காபுர:] என்றான்‌. 
இங்கு வந்து லங்காபுரியை முழுவதும்‌ கொளுத்திவிட்டுப்போன 
குரங்கைப்பற்றிக்‌ கேட்கிறேனென்றான்‌. அதன்மேல்‌ அங்கதன்‌ 
சிறிது ஆலோசிப்பதுபோல்‌ பாவனை காட்டி [பத்தோ ராக்ஷஸ 
ஸூநுநேதி...] ஓஹோ! அந்தக்‌ குரங்கைப்பற்றிக்‌ கேட்கிறாயோ 2 
அது இங்கே வந்து ராக்ஷஸப்‌ பையலால்‌ கட்டுண்டு நலிவுபட்ட 
தென்று எங்களுக்குத்‌ தெரியவந்ததனால்‌ அதை அடித்துப்புடைத்து 
வெருட்டியோட்டிவிட்டோம்‌; அது வெட்கத்தினால்‌ தலைகுனிந்து 
ஓடிப்போயிற்று; அந்த வநம்ருகம்‌ எங்கே புக்கொளித்ததோ அறி 
யேன்‌ என்றான்‌. இதனால்‌ அனுமானுக்கும்‌ மேற்பட்ட குரங்குகள்‌ 
நாங்கள்‌ வந்திருக்கிறாங்காண்‌ என்று தெரிவித்தவாறு. 


289. கைப்பற்றுதலும்‌ கைவிடுதலும்‌ 
வ்ருக்ஷம்‌ க்ஷீணபலம்‌ த்யஜந்தி விஹகா: சுஷ்கம்‌ ஸரஸ்‌ ஸாரஸா : 
நிர்த்ரவ்யம்‌ புருஷம்‌ த்யஜந்தி கணிகா: ப்ரஷ்டம்‌ ந்ருபம்‌ மர்த்ரிரை 


http:/facharya.org 


150 அண்ணாஸ்வாமியின்‌ அமுதமொழியாயிரம்‌ 
rrr 

புஷ்பம்‌ பர்யுஷிதம்‌ த்யஜந்தி மதுபா தக்தம்‌ வநாந்தம்‌ ம்ருகா: 

ஸர்வம்‌ கார்யவசாத்‌ ஜநோபிரமதே தத்‌ கஸ்ய கோ வல்லப :$ 

ஒன்றுமில்லாதாரை ஒருவரும்‌ அணுகமாட்டாரென்பதை விவ 
ரித்துக்‌ கூறுகின்‌ றதிந்த சுலோகம்‌. மரத்தில்‌ பழங்கள்‌ பழுத்திருக்‌ 
கும்போது பறவைகள்‌ அங்கு நாடுகின்றன ; பழமொன்றுமில்லாத 
மரத்தைவிட்‌ டுத்‌ தொலைகின்‌ றன. நீர்‌ வற்றிப்போன குளத்தை நீர்ப்‌ 
பறவைகள்‌ விட்டொழிகின்‌ றன. வேசிகள்‌ தங்களுக்கே கொடுத்துக்‌ 
கொடுத்து தரித்திரரானவர்களை விட்டு நீங்குகின்றனர்‌. தோல்வி 
யடைந்து பதவியினின்‌று நழுவின அரசனை மந்த்ரிகள்‌ மதியார்கள்‌., 
வாடிப்போன புஷ்பத்தை வண்டுகள்‌ நாடமாட்டா. தீப்பற்றி 
யெறிந்த காட்டைவிட்டு விலங்குகள்‌ விலகும்‌, ஆகவே அவரவர்கள்‌ 
ஆங்காங்கு நாடுவது காரியார்த்தமாக, இயற்கையாக யார்க்கு யார்‌ 
அன்பர்‌? எவருமிலர்‌, “பொருள்கையுண்டாய்ச்‌ செல்லக்காணில்‌ 
போற்றியென்றேற்றெழுவர்‌, இருள்கொள்‌ துன்பத்தின்கை காணில்‌ 
என்னேயென்பாருமில்லை” என்ற திருவாய்மொழிப்‌ பாசுரம்‌ இங்கு 
நினைக்கத்தக்கது. 


290, எட்டுக்‌ குறைகள்‌ கூறுதல்‌ 


கா வித்யா கவிதாம்‌ விநா? அர்த்திறி ஜரே த்யாகம்‌ 

விஈா ஸ்ரீச்‌ ௪ கா? 
கோ தர்ம: க்ருபயா விநா க்ஷிதிபதி: கோ நாம நீதிம்‌ விநா ? 
கஸ்‌ ஸூதுர்‌ விநயம்‌ விநா குலவதூர: கா பர்த்ரு பக்திம்‌ விகா 
போக்யம்‌ கிம்‌ ரமணிம்‌ விநா க்ஷிதிதலே கிம்‌ ஜந்ம கீர்த்திம்‌ விநா. 


ஒரு சுலோகமியற்றத்‌ தெரியாத வித்வான்‌ வித்வானல்லன்‌; 
யாசகர்களுக்கு ஒன்றும்‌ கெடாத தனிகன்‌ தனிகனல்லன்‌. எர 
நெஞ்சு இளகெஞ்சு இல்லாதவன்‌ தார்மிகனென்று பெயர்‌ சுமப்பது 
வீண்‌, ரீதிறெறி நழுவின மன்னவன்‌ மன்னவனல்லன்‌. தகப்ப 
னுக்கு அடங்காத மகன்‌ மகனல்லன்‌; ர்கண்டாரிகழ்வனவே காதலன்‌ 
தான்‌ செய்திடினும்‌ கொண்டானையல்லாலறியாக்‌ குலமகள்போல்‌” 
என்று உவமை கூறத்‌ தகுதியற்ற மணைவி மணைவியல்லள்‌. போக்ய 
வஸ்துக்கள்‌ எத்தனையிருந்தாலும்‌ இல்லாளில்லாவிடில்‌ எதுவும்‌ 
போக்யமாகாது. “தோன்றில்‌ புகழொடு தோன்றுக, அஃதிலார்‌ 
தோன்றலில்‌ தோன்றாமை ஈன்று!” என்ற குறளின்படி புகழ்படைக்‌ 
காத பிறப்பு பிறப்பன்று. 


291, அரசனிடம்‌ அருமையான பேச்சொன்று 


ராஜர்‌! தவத்கீர்த்திசக்த்ரேண திதய : பூர்ணிமா : க்ருதா;, 
மத்கேஹாத்‌ ௩ பஹிர்‌ யாதி திதிரேகாதசீ பயாத்‌. 


http://acharya.org 


மூன்றாவது நூறு 151 


சதுரனானவொரு கவி அரசனுடைய அபரிமிதமான ஒளதார்யத்‌ 
தையும்‌ தன்னுடைய ஏழைமையையும்‌ விகோதமாகத்‌ தெரிவிக்‌ 
கிறான்‌. மஹாப்ரபுவே! உன்னுடைய ஈன்கொடைப்‌ புகழாகிற. 
சந்திரன்‌ எப்போதும்‌ பரிபூரணனாக ப்ரகாசிப்பதனால்‌ எல்லாத்‌ திதி 
களும்‌ பெளர்ணமீ திதிகளாகவே ஆக்கப்பட்டு விளங்குகின்றன. 
ஆனால்‌ ஏகாதசி திதியான து என்னுடைய வீட்டிலேவந்து ஒளிந்து 
கொண்டது; ஏனென்றால்‌, நாமும்‌ பெளர்ணமி திதியாக ஆய்விடு 
வோமோ! என்கிற அச்சத்தினால்‌. இதில்‌ பூருவார்த்தத்தினால்‌ அரச 
னுடைய அப்ரமேயமான வள்ளல்தனம்‌ வருணிக்கப்பட்டது. உத்த 
ரார்த்தத்தினால்‌ தானொருவன்‌ மட்டுமே அவ்வூரில்‌ தரித்ரனாயிருப்பது 
காட்டப்பட்டது. தானும்‌ தன்‌ வீட்டிலுள்ளாரும்‌ நித்யோபவாஸ 
மாக இருப்பதாய்த்‌ தெரிவிக்கப்பட்டதாயிற்று. (இது கேட்ட 
அரசன்‌ கனகவர்ஷம்‌ செய்தான்‌.) 


292. கவிகளின்‌ பச்சைப்‌ பசும்பொய்‌ 


மஹாராஜ! ஸ்ரீமந்‌! ஜகதி யசஸா தே தவளிதே 
பய: பாராவாரம்‌ பரமபுருஷோயம்‌ ம்ருகயதே. 
கபர்தீ கைலாஸம்‌ ஸுரபதிரபி ஸ்வம்‌ கரிவரம்‌ 
கலாராதம்‌ ராஹு: கமலநிலயோ ஹம்ஸமஹஹ. 


மஹா கவிகளுக்குப்‌] பொய்‌ தவிர வேறு தெரியாதென்று. 
ப்ரஸித்தி, அந்தப்‌ பொய்யுரையை அதிசயோக்தியென்கிற பெய 
ரால்‌ சொல்லுவர்கள்‌. அதற்கு எல்லைநிலமான சுலோகமிது, ஒரு 
மஹா ப்ரபுவை எல்லை கடந்து. புகழ்கிறான்‌ கவி. மஹாப்ரபுவே! 
உனது கீர்த்தி பரவாத லோகமே கிடையாதாதலால்‌ அது பரவின 
விடமெங்கும்‌ ஒரே வெளுப்பாக ஆய்விட்டது. [கவிகள்‌ கீர்த்தியை 
வெண்ணிறமாக வருணிப்பது மரபு.] உலகமெல்லாம்‌ உன து. கீர்த்தி 
யினால்‌ வெண்ணிறமாக்கப்பட்டபடியினாலே திருமால்‌ தன்னிடமான 
திருப்பாற்கடலைத்‌ தேடவேண்டிய தாயிற்று. பரமசிவன்‌ தனது 
கைலாஸ்‌ கிரியையும்‌, தேவேந்திரன்‌ தனது ஐராவத யானையையும்‌ 
ராஹுவானவன்‌ தனக்கு உணவான சந்திரனையும்‌, நான்முகன்‌ தன்‌ 
ஊர்தியான அன்னப்பறவையையும்‌ தேடவேண்டியதாயிற்று. 


293. அன்பின்‌ உண்மை நிலையை கூறுதல்‌ ல்‌ 
யதி ப்ரியாவியோகேபி ருத்யதே தீரதீ௩கம்‌. 
ததிதம்‌ தக்தமரணம்‌ உபயோகம்‌ க்வ யாஸ்யதி ? 
ஒருவன்‌ தன்‌ காதலியினிடம்‌ வைத்த காதலின்‌ மிகுதியினால்‌ 
“பிரியேன்‌, பிரியில்‌ தரியேன்‌?” என்று பல்காலும்‌ சொல்லிக்கொண்‌ 
டிருந்தான்‌, உன்னை விட்டுப்பிரியவே மாட்டேன்‌; ஒருகால்‌ பிரிய 


http://acharya.org 


152 


அண்ணாஸ்வாமியின்‌ அமுதமொழியாயிரம்‌ 


நேர்ந்தால்‌ உயிர்‌ தரித்திருக்கவேமாட்டேன்‌, உடனே இறந்துவிட 
வேன்‌? என்பது பொருள்‌. இப்படியிருக்கையில்‌ ஒருகாள்‌ அவள்‌ 
இறந்தாள்‌. அப்போது இக்காதலன்‌ விக்கி விக்கியமுகிறான்‌. 
**சோகசேஷோபே ச ஹ்ருதயம்‌ ப்ரலாபைரேவ தார்யதே” என்று உத்தர 
ராமசரிதத்தில்‌ கூறியபடி, அழுவதான து உடல்‌ அழியாதபடி தரித்‌ 
திருப்பதற்குறுப்பாகச்‌ செய்வதேயல்லது. வேறன்று. அழாமலிருந்‌ 
தால்‌ மரணம்‌ சேர்ந்துவிடும்‌. இவன்‌ அழவே, அதைப்பார்த்துப்‌ 
பரமாப்தனான நண்பன்‌ சொல்லுகிறான்‌_*அப்பா! பிரியில்‌ தரியே 
னென்று சொல்லிக்கொண்டிருந்த ரீ அழுவதானது தரித்திருப்பதற்‌ 
கன்றோ ஹேதுவாகிறது; இத்தகைய ஆபத்திலும்‌ நி அழுது 
ஆத்மாவைத்‌ தரித்துக்கொள்ளப்‌ பார்த்தாயாகில்‌ அந்தப்‌ பாழும்‌ 
மரணமென்பதை வேறு எந்த ஆபத்திற்குத்தான்‌ உபயோகப்படுத்‌ 
தப்போகிறாயென்றான்‌. தக்தமரணமென்றது--பாழும்‌ மரணமென்ற 
படி. இவன்‌ அதைக்‌ கொள்ளாமையினாலுண்டான வெறுப்புத்‌ 
தோற்றச்‌ சொல்லுகிறபடி, ப்ரேமபாத்ர பூதர்கள்‌ இறந்தால்‌ உடனே 
இறந்தொழிவதுதான்‌ உண்மையான பரேமலக்ஷணமென்றும்‌, 
| அழுவது பயனற்றதென்றும்‌ காட்டின படி. 


294. ஒவ்வொருவனும்‌ தன்னை நாடோறும்‌ 
பார்க்கவேணும்‌ 
ப்ரத்யஹம்‌ ப்ரத்யவேக்ஷேத ஈரச்‌ சரித மாத்ம௩:, 
கிம்‌ நு மே பசுபிஸ்‌ துல்யம்‌? கிம்‌ நுஸத்புருஷைரிதி, 
விவேகியான மனிதன்‌ நாடோறும்‌ தன்னுடைய சரிதையைப்‌ 
பற்றிப்‌ பரிக்ஷை செய்துகொள்ளவேணும்‌. என்னவென்று? ௩ம்மு 
டைய சரிகை பசுக்களோடொத்திருக்கிறதா? ஸத்புருஷர்களோ 
டொ த்திருக்கிறதாவென்று. ஆஹார ஸ்த்ராதிகளாலேயே போது 
போக்கிக்கொண்டிருந்தோமாகில்‌ பசுக்களே £ டொத்திருக்கிறோ 
மென்று நிச்சயித்து வேறுபாடுண்டாக முயலவேண்டும்‌. *உண்டியே 
உடையே உகந்ேதாடுமிம்‌ மண்டலத்தொடுங்‌ கூடுவதில்லையான்‌* 
என்றிருக்கும்‌ ஸத்புருஷர்களோடொத்திருக்கிறோமென்று தோற்று 
மாயின்‌ அந்நிலையை அபிவிருத்தி செய்துகொள்ள முயலவேண்டு 
மென்று சேஷபூரணம்‌ செய்துகொள்வது, 


295. நாம்‌நபழகவேண்டிய விதம்‌ 
௩ த்விஷந்தி ஈ யாசந்தே பரநிந்தாம்‌ ௩ குர்வதே. 
அநாஹூதா ௩ சாயாந்தி தேறாச்மாநோபி தேவதா:. 


http://acharya.org 


மூன்றாவது நூறு 153 
அ 
இந்த சுலோகத்தினால்‌ சிக்ஷிக்கப்படுவதாவ து, ஒருவரோடும்‌ 
த்வேஷிக்கலாகாது, யாசிக்கலாகாது, பரறிந்தை செய்யலாகாது. 
இவ்வுறுதிகள்‌ கொண்டிருந்தால்‌ நம்மை தெய்வமாகக்‌ கொண்டாடு 
வார்கள்‌. கற்களாயிருந்தும்‌ இத்தகைய நலங்கள்‌ பெற்றிருப்பதனா 
லன்றோ அவை தேவதைகளாயின. ஆகவே நாமும்‌ அப்படி பழக 
வேண்டும்‌ என்பதாம்‌. 


296; இருவரின்‌ சிறப்பு 
த்வாவிமெள புருஷெள லோகே ௩ பூதெள ௩ பவிஷ்யத:, 
ப்ரார்த்திதம்‌ யச்‌ ௪ குருதே யோ ப்ரார்த்தயதே பராக்‌. 

நாம்‌ கோருகிறபடியே கொடுப்பவனும்‌, பிறரிடம்‌ யாசகம்‌ 
செய்யாதவனுமாகிய இவ்விருவகுப்பினர்‌ இதுகாறும்‌ தோன்றின து. 
மில்லை, இனித்‌ தோன்‌ றப்போகிற துமில்லை. 


297. ம்ருத்யுவோடு ஸஹவாஸம்‌ நான்கு 


துஷ்டா பார்யா .சடம்‌ மித்ரம்‌ ப்ருத்யச்‌ சோத்தரதாயக: 
ஸஸர்ப்பே ௪ க்ருஹே வாஸோ ம்ருத்யுரேவ ௩ ஸம்சய. 
கெட்ட குணமுடைய மனைவியோடு வாழ்வதும்‌, ப்ரத்யக்ஷத்தில்‌. 
தோழமை கொண்டாடிப்‌ பரோக்ஷத்தில்‌ அநிஷ்டம்‌ சேய்து போருகிற 
மித்திரனோடு ஸஹவாஸம்‌ செய்வதும்‌, எதிரெதிரே மறுப்புரைக்‌ 
கின்ற வேலைக்காரனை வைத்துக்கொண்டிருப்பதும்‌, பாம்போடொரு 
கூரையிலே பயில்வதுமாகிய இவை ம்ருத்யுஸ்ஹவாஸமென்பதில்‌ 
ஸந்தேகமில்லை. 


298. காற்றின்‌ நன்மை தீமைகள்‌ 


வநாறி தஹதோ வஹ்றேஸ்‌ ஸகா பவதி மாருத. 
ஸஏவ தீபநாசாய, க்ருசே கஸ்யாஸ்தி ஸெளஹ்ருகம்‌, 


ஈம்மிடத்தில்‌ ஸம்ருத்தியிருக்கு்‌ காலத்தில்தான்‌ நேசர்கள்‌. 
உதவி புரிவார்கள்‌; நாம்‌ இளைத்திருந்தால்‌ நம்மைத்‌ தலையெடுக்க 
வொட்டாதபடி . செய்வதே அவர்களது தொழிலாகும்‌ என்பது 
த்ருஷ்டாந்த பூர்வமாகக்‌ காட்டப்படுகிறது. அக்றிபக்வானுக்கு 
வாயுபகவான்‌ நேசனென்று ப்ரஸித்தி, ஆனால்‌ அக்நி பகவான்‌ 
புஷ்டியாயிருக்குங்‌ காலத்திலதான்‌ வாயுபகவான்‌ அவனை 
இன்னமும்‌ அபிவிருத்தி செய்வான்‌. காட்டுத்‌ தீ படர்ந்‌ 
தால்‌ அப்போது வீசுகின்ற காற்று அதற்குத்‌ துணை செய்யக்‌ 
காணாறின்றோம்‌. அந்தத்‌ தீயே ஒருசிறு விளக்காக எரியுமாயின்‌ 


http://acharya.org 


154 அண்ணாஸ்வாமியின்‌ அமுதமொழியாயிரம்‌ 


காற்று வீசி அதனை அழித்துவிடவுங்‌ காணாநின்றோம்‌. இணைத்‌ 
தவனுக்கு உதவி செயயுமியல்பு யார்க்குமில்லை. “*இளையவர்கட்‌ 
கருரூுடையாயிராகவனே!” என்று போஜ்றப்படுகிற பகவானொருவ 
னுக்கே திரபந்துத்வமும்‌ தீரதயாளுத்வமுமுள்ள து. 
299. உயிரோடிருக்கும்‌ பிணங்கள்‌ ஐந்து 
ஜீவந்தோபி ம்ருதா: பஞ்ச வ்யாஸேந பரிகீர்த்திதா:. 
தரித்ரோ வ்யாதிதோ மூர்க்க: ப்ரவாஸீ நித்யஸேவக;. 
ஐந்து பேர்களை ஜீவச்சவங்களாக வியாஸ முனிவர்‌ கூறியுள்‌ 
ளார்‌. தரித்ரன்‌, நோயாளி, பரோபதேசத்தை மதியாத மூர்க்கன்‌, 
எப்போதும்‌ தெசாந்தரங்களில்‌ சுற்றித்‌ திரிபவன்‌, உயிருள்ளவள 
வும்‌ பிறர்க்கே உழைப்பவன்‌ ஆகிய இவ்வைவர்‌ வீணான பிறப்‌ 
புடையவர்‌. 


300. அருந்தவப்‌ பயனைவை மூன்று 
போஜ்யம்‌ போஜாசக்த்திச்‌ சரதிசக்திர்‌ வராங்கநா. 
விபவோ தாநஸம்பத்திர்‌ நால்பஸ்ய தபஸ; பலம்‌. 
சேராச்‌ சேர்த்திகளான முன்று விஷயங்கள்‌ காட்டப்படுகின்‌ 

ஹன; உணவுப்‌ பொருள்களுக்குக்‌ குறையில்லாதபடி ஒருவன்‌ மஹா 
தனிகனாயிருப்பன்‌; அவன்‌ அன்ன த்வேஷ முடையனாய்‌ சிரமப்படு 
வன்‌. தரித்ரன்‌ எவ்வளவும்‌ உண்ணவல்லவனாயிருப்பன்‌; அவன்‌ 
உணவுப்‌ பொருள்‌ பெறாமல்‌ சிரமப்படுவன்‌. விஷய போக சக்தி 
யுள்ளவனுக்கு நல்ல மாதர்‌ கிடைப்பது அரிது. நல்ல மாதரைப்‌ 
பெற்றவனுக்கு ரதிசக்தி யிராது, ஜச்வரியம்‌ மிகுந்தவனுக்கு 
ஊதார்யமிராது. ஒளதார்யத்தில்‌ ருசியுள்ளவனுக்கு ஐச்வர்ய 
மிராது. இவையெல்லாம்‌ ஒழுங்காக அமைந்திருக்க வேணுமானால்‌. 
முற்பிறவியில்‌ கோரமாதவம்‌ செய்திருக்கவேண்டும்‌. 

ஸமயோசித பத்யமாலிகா சதகம்‌ 

யஸ்ய முகே விராஜ தே, ரஸிகஸ்‌ ஸ. 

வசோபிரத்புதை: ஸகலாந்‌ ஹர்ஷ 

வசாம்‌ கரிஷ்யதி. 

ஸமயத்திற்குத்‌ தக்கபடி சொல்லத்தக்க. இந்க நாறு சுலோகங்‌ 

களையும்‌ கண்ட பாடம்‌ செய்த. வைத்துக்கொள்ளவல்ல ரஸிகர்‌ 
யாவரையும்‌ மகிழ்விக்கவல்லவராவர்‌. ஸ்‌ 


அண்ணாஸ்வாமியின்‌ அமுத மொழியாயிரத்தில்‌ 
மூன்றாவது நூறு முற்றிற்று 


http:/facharya.org 


அண்ணாஸ்வாமியின்‌ அமுதமொழியாயிரத்தில்‌ 
நான்காவது நூறு 


ஸ்வாமிக்குப்‌ பரிசிதர்களான பெரியார்களின்‌ 
(பரமபதித்தவர்கள்‌) பெருமையுரை 


301, பிரதிவாதிபயங்கர அண்ணாரங்காசாரியர்‌ 


முதன்முதலாக அடியேனுடைய திருத்தகப்பனார்‌ பெருமையை 
விஜ்ஞாபிக்கிறேன்‌. ஸ்ரீரங்கநாத. சர்மந்கொண்டவர்‌, அண்ணா 
ரங்காசாரியரென்றே வழங்கும்‌ திருநாமம்‌, நாற்பத்து மூன்று ஸம்‌ 
வத்ஸரமே இவ்விபூதியை  அலங்கரித்தெழுந்கருளியிருந்தார்‌. 
குரோதி ஸம்வத்ஸரம்‌ பங்குனித்‌ திங்களில்‌ திருகாடலங்கரித்தமை 
யால்‌ இற்றைக்கு அறுபத்தேழாண்டு நிரம்பி விட்டது. அடியே 
னுடைய பதினான்காவது பிராயம்‌ முடிந்த ஏழா நாளில்‌ பரம பதித்த 
படி, அவரோடு நெருங்கிப்‌ பழகினவர்களும்‌ அவரிடத்தில்‌ கல்வி 
பயின்றவர்களும்‌ பத்தெட்டு ஸம்வத்ஸரங்களுக்கு முன்புவரையில்‌: 
இருந்தார்கள்‌. அப்படிப்பட்டவர்கள்‌ இப்போது வாழ்வதாக ஒரு 
வரும்‌ நினைவுக்கு வரவில்லை, அவருடைய திருவுருவப்படமும்‌ 
சேகரிக்கப்படவில்லை. அக்காலத்தில்‌ தேவப்பெருமாள்‌ ஸன்னிதி 
வீதியிலுள்ள வானமாமலை மடத்தில்‌ ஸம்ஸ்க்ருத பாடசாலையொன்று 
பிரபலமாக நடந்து கொண்டிருந்தது. அதில்‌ (திருத்தகப்பனார்‌) 
ஸாஹித்யத்திற்கும்‌ திவ்யப்ரபந்தத்திற்கும்‌ உபாத்யாயராக எழுந்‌ 
தருளியிருந்தார்‌. அப்பாடசாலையில்‌ நூற்றைம்பது வித்யார்த்தி 
கள்‌ ஸம்ஸ்க்ருத பாடங்கள்‌ பயின்று வந்தார்கள்‌. காலை 10. 
மணிக்கும்‌ மாலை 5 மணிக்கும்‌ பாடசாலை விடும்போது மாடவீதிக்குத்‌ 
திரும்பும்‌ வித்யார்த்திகள்‌ 75 பேர்களும்‌ மேற்கே திரும்பும்‌ வித்‌ 
யார்த்திகள்‌ 78 பேர்களும்‌ காணப்படுவர்கள்‌. ஸ்கூல்‌ என்று 
சொல்லக்கூடிய பள்ளிக்கூடம்‌ அப்போது சின்னக்‌ காஞ்சியிலோ 
பெரிய காஞ்சியிலோ ஒன்றுகூட ஏற்பட்டிருக்கவில்லை, அதனால்‌ 
தான்‌ அப்போது ஸம்ஸ்க்ருத வித்யாபாட ப்ரவசனங்கள்‌ குறையறு 
நடந்து வந்தன. 


302. ஸ்ரீ அழகிய மணவாள ராமாநுஜ (ஷஸஷ்டி.) ஜீயர்‌ 


தேவப்பெருமாளது கீழண்டை கோபுர வாசலில்‌ விளங்கும்‌ அழ 
கிய மணவாள ராமாநுஜ ஜீயர்ஸ்வாமி மடத்தில்‌ 1916-ஆம்‌ வருடத்‌ 
திற்குமுன்பு நாற்பது ஸம்வத்ஸரகாலம்‌ ஆஸ்தான மலங்கரித்து 
விளங்கின ஜகத்ப்ரஸித்த மடாதிபதி ஜீயர்ஸ்வாமி ஷஷ்டி ஜீயர்‌ 
ஸ்வாமியென்று வழங்கப்பட்டு வந்தார்‌. சதுஷ்ஷஷ்டி கலாவல்லப 
பரவஸ்து திருவம்சத்தில்‌ அவதரித்ததனால்‌ ஷஷ்டியார்‌ என்று குடும்‌. 


http:/facharya.org 


156 அண்ணாஸ்வாமியின்‌ அமுதமொழியாயிரம்‌ 
பப்பெயராக வழங்குவது. அந்தரீ தியில்‌ ஷஷ்டி ஜீயர்ஸ்வாமியென்றே 
இந்த ஜீயர்ஸ்வாமி ப்ரஸித்தி பெற்றிருந்தார்‌. இரத ஸ்வாமி பூர்‌ 
வாச்ரமத்தில்‌ அடியேனுக்கு ஸாக்ஷாத்மாதாமஹராவர்‌. இவர்‌ பூர்‌ 
வாச்ரமத்தில்‌ ஷஷ்டி வரதாசாரியர்‌ ஸ்வாமியென்று ப்ரஸித்தராய்‌ 
தென்மொழியும்‌ வடமொழியும்‌ திகழ்ந்த நாவராய்‌ விசேஷித்துத்‌ 
தமிழ்ப்‌ புலவர்‌ திரளில்‌ ப்ரதம பரிகணிதராய்‌ விளங்கி வந்தார்‌, 
சடகோப நிலைய பாடசாலையில்‌ ஸ்ரீமத்‌ திருப்புட்குழியப்பா ஸ்வாமி 
காலத்தில்‌ தமிழிலக்கண விலக்கியங்களுக்கு உபாத்யாயபதவியை 
அலங்கரித்துவந்தார்‌. கீர்த்திமூர்த்தியான ஸ்ரீ வை. மு. சட்கோப 
ராமா நுஜாசாரியர்‌ ஸ்வாமியைப்பற்றிக்‌ கேள்விப்படாதாரிலர்‌. அந்த 
ஸ்வாமி ஸ்ரீடவே. புன்னை, சீமாச்சார்‌ ஸ்வாமியென்பவருடைய 
மாணாக்கர்‌, அந்த சீமாச்சார்‌ ஸ்வாமி ப்ரக்ருதஜீயர்‌ ஸ்வாமி ஸன்னி 
தியிலேயே (பூர்வாச்ரமத்தில்‌) மாணாக்கராக வாழ்ந்து தேர்ச்சி 
பெற்றார்‌. 


303. ஸ்ரீ ஜகத்குரு காதிஸ்வாமி 


“ஸ்ரீமுககும்பஸ்வாதீஜாதமநந்தார்ய ஸுரிமஹமிடே , ஸ்ரீக்ருஷண 
ஸூரிதநயம்‌ வாதிபயங்கரகுலாப்தி சந்த்ரமஸம்‌.” என்கிற நித்யா 
துஸந்தேய திருஈக்ஷத்திரத்‌ தனியன்படி ஸ்ரீமுகஸம்வத்ஸரம்‌ மாசி 
மாகம்‌ ஸ்வாதீ நக்ஷத்திரத்தில்‌ இந்த விபூதியில்‌ வந்து தோன்றி 
அறுபத்தீரண்டு ஸம்வத்ஸரம்‌ வாழ்ந்தருளி ஸ்ரீ ஸ்வாமி செய்‌ 
தருளின அதிமாநுஷ. க்ருத்யங்கள்‌ அவாங்மனஸகோசரமென்று 
ஒரே வார்த்தையில்‌ தலைக்கட்டத்‌ தக்கது, ஆயினும்‌ ஸ்வல்பமே 
விஜ்ஞாபிக்கிறேன்‌. ஸ்ரீ காஞ்சியில்‌ ஸன்னிஜிவீ தியில்‌ வடவண்டை 
வாடையில்‌ ஸ்ரீ ஸுதர்சனாழ்வானுடைய ரகைஷபெற்ற மிகப்பெரிய 
திருமாளிகை *காதி அனந்தாசாரியர்‌ திருமாளிகை” என்றும்‌ *காரணை 
யனந்தாசார்‌ திருமாளிகை! என்றும்‌ ப்ரஸித்தி பெற்றது. இந்த 
ஸ்வாமியின்‌ முன்னோர்கள்‌ காரணையென்னும்‌ அக்ரஹாரத்தில்‌ 
வாழ்ந்துவந்ததனால்‌, ஏறக்குறைய நூற்றைம்பது வருஷங்களுக்கு 
முன்பு வாழ்ந்தவரும்‌, முதன்முகலாக வடதேசங்களுக்கெழுந்தருளி 
சிஷ்யஸம்பத்தைப்‌ பெற்றவரும்‌, புஷ்கரக்ஷேத்ரத்தில்‌ விக்ரஹப்ர 
திஷ்டை பெற்றிருப்பவருமான பெரிய அனந்தாசார்யஸ்வாமிக்கு 
“காரணை அனந்தாசாரியர்‌' என்கிற ம்ரஸித்தியிருந்துவந்தது. 
அந்த மஹாஸ்வாமியின்‌ ஸ்தானத்தில்‌ எழுந்தருளியிருந்த காதி 
ஸ்வாமி இளமையில்‌ அடியேனுடைய திருத்தகப்பனாரிடம்‌ சில 
வருஷங்கள்‌ கல்வி பயின்று, திருப்பதியில்‌ எழுந்தருளியிருந்த ஜகத்‌ 
விக்க்யாத வித்வத்ஸார்வபெளமரும்‌ தமக்கு ஸாக்ஷாத்மா துலருமான 
ஸ்ரீமத்‌ திருமலை அனந்தாண்‌ பிள்ளை புரிசை ஸ்ரீரஙகாசார்ய ஸ்வாமி 


http://acharya.org 


நான்காவது நூறு [57 
er ப்பம்‌ 
திருவடிவாரத்தில்‌ சென்று பத்தெட்டு ஸம்வத்ஸரங்கள்‌ அங்கேயே 
குடி வாழ்ந்து ஸகல சாஸ்த்ர பாரங்கதராய்‌ தீபாதுத்பந்கப்ரதீபமாய்‌ 
விளங்கினர்‌. 


304; திருமலை அனந்தாண்பிள்ளை புரிசை ஸ்வாமி 


ஸ்ரீரங்காசார்ய ஸ்வாமி திருப்பதியில்‌ தென்னாடும்‌ வடறாடும்‌ ஸுப்ர 
ஸித்தராயிருந்த மஹாவித்வத்‌ பரிப்ருடர்‌. இந்த ஸ்வாமி பரமபதித்து 
இற்றைக்கு 45 வருஷமாகிறது. மேலே ஸ்ரீமத்‌ குன்றபாக்கம்‌ ஸ்வா 
மியைப்பற்றி யெழுதப்போகிறேன்‌. மண்ணுலகுக்கு ஸூர்ய சந்திரர்‌ 
களென்றே வழங்கப்பட்டு வந்தனர்‌ இவ்விருவரும்‌. ஸ்ரீமத்‌ புரிசை 
ஸ்வாமி பக்கலில்‌ ஜ்ஞானஸம்பத்தோடுகூட அ நுஷ்டானஸம்பத்தும்‌ 
அதிசயிதமாக விளங்கிற்று, சதுச்சாஸ்த்ரபாண்டித்யத்தோடுகூட 
மற்றும்‌ அரேக கலைகளிலும்‌ பாண்டித்யம்‌ ப்ரசுரமாயிருந்கது. பிற்‌ 
காலத்தில்‌ ஸ்ரீகாதி ஸ்வாமியோடொப்ப ப்ரஸித்த வித்வான்‌௧ளாக. 
விளங்கின ஸ்ரீமத்‌ பரமஹம்ஸ இஞ்சி மேட்டழகிய சிங்கர்‌, ஸ்ரீமத்‌ 
கபிஸ்தலம்‌ தேசிகாசார்ய ஸ்வாமி முதலானாரும்‌ இந்த ஸ்வாமி பக்‌ 
கலிலேயே நெடுங்காலம்‌ வித்‌ பார்த்திகளாக வாழ்ந்தவர்கள்‌. திருப்‌ 
பதியில்‌ இப்போது பிரபலமாக விளங்கிவருகின்ற வித்யாசாலை 
யானது முந்துறமுன்னம்‌ இந்த ஸ்வாமியினால்‌ ஸாமான்யமாகத்‌ 
தொடங்கப்பட்டதாம்‌. இந்த ஸ்வாமியின்‌ காலத்திலேயே அது 
ப்ராபல்யமடைந்து விட்டது. 


305, ஸ்ரீ குன்றப்பாக்கம்‌ ஸ்ரீநிவாஸாசார்யர்‌ 


ஸ்ரீ காஞ்சீபுரியானது முற்காலத்தில்‌ பிரபல வித்யா பீடமாக. 
விளங்கிக்‌ கொண்டிருந்ததென்பதை எந்காட்டினரும்‌ அறிவர்‌. ஏறக்‌ 
குறைய 40 வருஷங்களுக்குமுன்‌ இம்மஹாஈகரத்தில்‌ த்ரிமதஸ்தர்‌ 
களிலும்‌ பிரபல வித்வான்‌௧ள்‌ சதுச்‌ சாஸ்த்ர பண்டி தர்களென்று 
புகழ்பெற்று விளங்கிக்‌ கொண்டிருந்தார்கள்‌. அன்னவர்களில்‌ 
குன்றபாக்கம்‌ ஸ்வாமியென்றே ப்ரஸித்திபெற்றிருந்த மஹாஸ்வரமி 
ஈடுமெடுப்புமில்லாத வித்வத்‌ ஸார்வபெளமராக விளங்கியவர்‌: 
“குன்‌ றபாக்கம்‌ சிமாச்சார்ஸ்வாமி? யென்றே இவர்க்கு ப்ரஸித்தி, வட * 
தேசங்களில்‌ சிங்களாசார்ஸ்வாமி யென்று ப்ரஸித்தி. இந்த ஸ்வாமி 
சதிச்சாஸ்த்ரங்களிலும்‌ வல்லவரெனினும்‌ நியாய வேதார்தங்களில்‌ 
அநிதர ஸாதாரணமான வைதுஷ்யம்‌ பெற்றிருந்தார்‌. நியாய 
சாஸ்த்ரத்தில்‌ யார்‌ எத்தனை கோடிகள்‌ சொன்னாலும்‌ இந்த ஸ்வாமி 
யின்‌ கோடியே மேம்பட்டு நிற்குமென்று ஸகல வித்வான்களும்‌ 
ஏககண்டமாகச்‌ சொல்லுவார்கள்‌. ஸ்வாமியினுடைய திருமாளிகை 
சின்ன காஞ்சிபுரம்‌ ஸன்னிதி வீதியிலுள்ள அ. அந்த வீதியிலேயே 


http://acharya.org 


158 அண்ணாஸ்வாமியின்‌ அமுதமொழியாயிரம்‌ 


ஸ்ரீ வானமாமலை மடத்தில்‌ ஸ்வாமியினுடைய தலைமையில்‌ 
ஸம்ஸ்க்ருத பாடசாலை 20 வருஷகாலம்‌ வெகு சிறப்பாக நடந்து 
வந்தது. அதில்‌ நியாய வேதாந்த ப்ரவசனம்‌ செய்து பலபேர்களை 
சாஸ்த்ராதிகாரிகளாக ஆக்கியருளினர்‌. 


306. ஸ்ரீ மாம்பள்ளம்‌ ஸுதர்சநாசார்யர்‌ 


இந்த. மஹாபுருஷர்‌ திருநாட்டுக்கெழுந்தருளி 85 ஸம்வத்ஸர 
மாகிறது, உலகத்தில்‌ மிகவும்‌ ப்ரஸித்தமாக (வழங்கிவருகின்‌ற 
*ந. பூதோ ௩ பவிஷ்யதிர்‌ ' என்கிற வாக்கானது இந்த ஸ்வாமி 
ஒருவருக்கே தகும்‌. இந்த உலகத்தில்‌ மற்ற மஹான்கள்‌ ஸம்பாதிக்‌ 
கும்‌. யோக்யதைகள்‌ மற்றும்‌ பலரிடத்தும்‌ காணக்கூடியவையே 
யாகும்‌, இந்த ஸ்வாமி ஸம்பாதித்திருந்த யோக்யதைகள்‌ முக்காலத்‌ 
திலும்‌ அரிதரஸாதாரணமென்பதை விஞ்ஞாபிப்பதற்கும்‌ அடியேன்‌ 
அரர்ஹன்‌, தென்னாடு முழுவதிலும்‌ இவருடைய யோக்யதைகள்‌ 
நன்கு பரவியிருப்பதால்‌ அடியேன்‌ எடுத்துரைப்பது பிஷ்டபேஷ 
ணமே யாகும்‌. வேதத்திலும்‌, ஆழ்வாரருளிச்‌ செயல்களிலும்‌, 
ஆசார்ய திவ்ய ஸூக்திகளிலும்‌. இதிஹாஸ. புராணங்களிலும்‌, 
காவ்ய நாடகாலங்காரங்களிலும்‌ இந்த ஸ்வாமி பரிச்ரமப்பட்டு ஸம்‌ 
பாதித்திருந்த யோக்யதை ஒருவர்க்கும்‌ ஒரு புருஷாயுஸ்ஸில்‌ ஸம்‌ 
பாதிக்கக்‌ கூடியலையல்ல என்பது ஸத்யம்‌, இந்த ஸ்வாமி பெரும்‌ 
பாலும்‌ வித்யாக்ரஹணம்‌ செய்தது ஸ்ரீபெரும்பூதூரில்‌. திவ்யதேச 
வாஸத்தையே பரமபுருஷார்த்தமாகக்கொண்டு பலபல திவ்யதேசங்‌ 


அளில்‌ வாழ்ந்துகொண்டு நியதமுமத்‌ தாணிச்‌ சேவகம்‌ புரிந்தார்‌, 


நம்பெருமாள்‌ ஸந்நிதியில்‌ ஏழெட்டு ஸம்வத்ஸரம்‌ எழுந்தருளி 
யிருந்து . வேதபாராயண கைங்கரியம்‌ நிர்வஹித்தருளினார்‌. 
திருஙின்‌ வூர்‌, திருநீர்மலை, திருவல்லிக்கேணி, ஆழ்வார்‌ திருநகரி 
முதலான பல தலங்களில்‌ மாதக்கணக்கிலும்‌ வருஷக்‌ 
கணக்கிலும்‌ எருந்தருளியிரும்து உபயவேத கோஷ்டிகளையும்‌ நிர்‌ 
வஹித்தருளினார்‌. ஸ்ரீ காஞ்சியில்‌ வேத வேதாந்தவைஜயந்தி பாட 
சாலையைத்‌ தொடங்கிவைத்தவர்‌ இந்த ஸ்வாமியே. அடியேன்‌ 
முதலான இருபது வித்யார்த்திகளுக்கு க்ரமாந்தம்‌ ஓதுவித்தவர்‌. 


307. ஸ்ரீ குண்டலம்‌ நரஸிம்ஹாசார்யர்‌ 


இத்திருநாமம்‌ பூண்ட மஹாஸ்வாமி ஸ்ரீபெரும்பூதூரில்‌ உபய 
வேதாந்த வர்த்திநீ வித்யாசாலையை முன்னம்‌ அபிலிருத்திக்குக்‌ 
கொண்டுவந்த மஹாபுருஷர்களில்‌ தலைவர்‌. இவரிடத்தில்‌ ஸாமாந்ய 
விசேஷ சாஸ்த்ரங்களை அதிகரித்து காளைக்கும்‌ ஜக த்ப்ரஸித்தவரிஷ்ட 
வித்வத்‌ சிகாமணிகளாக விளங்கும்‌ மஹான்கள்‌ சிலருளர்‌, ஸ்ரீபெரும்‌ 


http://acharya.org 


நான்காவது நூறு 159 


தூரில்‌ வித்வத்‌ வரிஷ்டராய்‌ விளங்கியவரும்‌ மஹாவாக்மியுமான 
ஸ்ரீமத்‌ உபயவே. தி. ஆஸூரி, ராமாநுஜாசார்யர்‌ ஸ்வாமி, 
இந்த ஸ்ரீ ஈரஸிம்ஹாசார்யர்ஸ்வாமியின்‌ அந்தேவாஸி என்‌ 
பதொன்றே இவருடைய அப்ரதிம வைபவத்தை விளக்கவல்ல 
தாகும்‌. இவருடைய ஜன்மபூமி நைஜாம்‌ இலாகாவில்‌ சேர்ந்த 
“இந்தூர்‌? என்னும்‌ அக்ரஹாரம்‌, வடதேசத்திலிருந்த ஸ்ரீ ௨, வே, 
இல்லந்திர ராகவாசாரியார்‌ ஸ்வாமி யென்பவரிடத்திலும்‌, மற்றும்‌ 
சில மஹாவித்வான்களிடத்திலும்‌ இவர்‌ ஸாமாந்ய சாஸ்த்ரங்கள்‌ 
வாசித்து, கத்தவால்‌ வனபர்த்தி வேங்கட கிரி முதலான ஸம்ஸ்‌ 
தானங்களில்‌ பரிசைஷ கொடுத்து வித்வான்‌ என்னும்‌ விருதும்‌ 
ஸ்வர்ண குண்டலமும்‌ பெற்றவர்‌. அதுபற்றியே குண்டலம்ஸ்வாமி 
யென்றே இவர்‌ வழங்கப்பட்டு வந்தார்‌. 


308: ஸீ பண்டிதரத்னம்‌, கஸ்தூரி ரங்காசார்யர்‌ 

இந்த ஸ்வாமி சதுச்சாஸ்த்ர வித்வானென்றும்‌, விசேஷித்து 
நியாயமீமாம்ஸைகளில்‌ ப்ரசண்டபண்டி தரென்றும்‌ சொல்லுவர்‌ 
கள்‌. சிறந்த க்ராந்திகர்‌ என்பதை அடியேன்‌ நன்கறிந்திருக்கிறேன்‌. 
அந்த ஸ்வாமியிடத்தில்‌ சாஸ்த்ரங்கள்‌ வாசித்து உத்தீர்ணர்களான 
வித்வான்‌௧ள்‌ பலர்‌. சில ஸம்வத்ஸரங்களுக்குமுன்‌ பரமபதித்த 
ஸ்ரீமத்‌ அபிகவரங்ககாத பரகால மஹா ஸ்வாமி கஸ்தூரி ஸ்வாமி 
யின்‌ அந்தேவாஸியென்று ப்ரஸித்தர்‌. இதை ஸ்வாமி தாமே அடி 
யேனிடத்தில்‌ ஸாதித்துமிருக்தார்‌. 


309. காஞ்சீ. திருப்புட்குழி பட்டண்ணா 

ஸ்ரீகாஞ்சீ ஸன்னிதிவிதியில்‌ ஐகத்ப்ரஸித்தராக எழுந்தருளி 
யிருந்த ஸ்ரீக்ருஷ்ண தாதாசார்ய ஸ்வாமியென்கிற திருப்புட்குழி 
யப்பாஸ்வாமியை அடியேன்‌ அறியேன்‌. அவர்‌ பரமபதித்தகாலத்‌ 
தில்‌ அடியேன்‌ ஒருவயது சிசுவாக இருந்தவன்‌. அவருடைய திருக்‌ 
குமாரர்‌ பட்டண்ணாதாதாசாரியர்ஸ்வாமி யென்பவரை நன்கறி 
வேன்‌. முப்பது பிராயம்வரையில்‌ அவரை ஸேவித்திருக்கிறேன்‌. 
“தீபா துத்பந்றப்ரதிபம்‌? என்னுமாபோலே திருத்தகப்பனாரைக்‌ காட்டி 
லும்‌ மஹா மேதாவியென்று சொல்லுவர்கள்‌; நியாய வேதாந்தங்க 
ளிரண்டிலும்‌ அத்விதீய வித்வற்மணியாக விளங்கினவர்‌. ஸ்ரீகாதி 
ஸ்வாமி வெளியூர்களுக்கு எழுந்தருளுங்காலங்களில்‌ அடியேனுக்கு 
நியாயோபாத்யாயராக அமைந்திருந்த ஞீமதுபயவே, இளங்காடு, 
ரங்கஸ்வாமி ஐயங்கார்‌ ஸ்வாமி இந்த பட்டண்ணாஸ்வாமியிடத்தி 
லேயே ஸகலமும்‌ அதிகரித்தவராகையாலே ஸ்வாசார்யருடைய 
மேதாப்ரதிபாப்ரஜ்ஞா விலாஸங்களை அடிக்கடி அவர்‌ சொல்லக்‌ 
கேட்டிருக்கிறேன்‌. 


http:/facharya.org 


160 அண்ணாஸ்வாமியின்‌ அமுதமொழியாயிரம்‌ 


310. ஸ்ரீ தன்றி. பட்டப்பாதாதாசார்யர்‌ 


ஸ்ரீகாஞ்சீ ஸன்னிதி வீதியில்‌ பதினாறுகால்‌ மண்டபத்திற்‌ 
கெதிர்த்திருமாளிகையில்‌, தண்ட்ரி. ஸ்ரீநிவாஸதாதாசார்ய ஸ்வாமி 
யென்று திருநாமமுடையராய்‌ பட்டப்பாஸ்வாமியென்றே வழங்கப்‌ 
பட்டு வந்தவர்‌ இந்த மஹா புருஷர்‌. இவர்‌ அடியேனுடைய திருத்‌ 
தகப்பனார்க்கு ஸஹாத்யாயியாய்‌ *பஹி: ப்ராண இவாபர:* என்னும்‌ 
படியிருந்தவரென்று திருத்தகப்பனாரே ஸாதிக்கக்‌ கேட்டிருந்தேன்‌. 
அடியேனுடைய பதினைந்து;பிராயத்திற்குள்ளாகவே இந்த ஸ்வாமி 
திருநாடலங்கரித்து விட்டார்‌. அப்போது இவர்க்கு நாற்பத்‌ 
தைந்து திருக்ஷத்ரங்கூட நிரம்பவில்லையென்று ஞாபகம்‌. அடியேன்‌ 
பாடசாலைக்குப்போகிறபோதும்‌ திரும்புகிறபோதும்‌ இந்த ஸ்வாமி 
யிடத்தில்‌ சற்றுப்போதாவது வார்த்தையாடாமலிருப்பதில்லை. இது 
திருத்தகப்பனுருடைய நியமனத்தினாலுமாயிற்று, திருப்புட்குழி 
யப்பா ஸ்வாமியின்‌ வித்யார்த்திகளில்‌ இவர்‌ தலைவராயிருந்து, சதுச்‌ 
சாஸ்த்ரங்களிலும்‌ துல்யமான பாண்டித்யம்‌ பெற்றிருந்தார்‌. 


311: ஸ்ரீ ஆடர்‌ ரங்கஸாமி ஐயங்கார்‌ 


ஆடூர்‌ ஸ்வாமியை அடியேன்‌ இளமையில்‌ ஸேவித்திருந்தாலும்‌ 
அதிகமாக நெருங்கிப்‌ பழகினதில்லை. திருவல்லிக்கேணி வேத 
வேதாந்தவர்த்திர ஸபையில்‌ பரிக்ஷகராக எழுக்கருளின காலத்தில்‌ 
இரண்டொரு தடவை ஸேவித்ததத்தனை. அக்காலத்தில்‌ இந்த 
ஸ்வாமியின்‌ ப்ரக்க்யாதி ப்ரபலமாக இருந்தது. ஸ்ரீமத்‌ ஆடர்‌ ஸ்வாமி 
பல வருஷங்கள்‌ நம்பெருமாள்‌ ஸன்னிதியிலெழுந்தருளியிருந்து 
பிறகு ஸ்ரீபெரும்பூதூரில்‌ ஸ்திரவாஸியாகி எழுபத்தைந்து திருஈக்ஷத்‌ 
திரம்‌ இவ்விபூதியை அலங்கரித்திருந்தார்‌. 1905௦ விசுவாவஸு 
வருஷத்தில்‌ விண்ணுலகெய்தினார்‌. ஸ்வாமி ஸ்ரீராமாயணம்‌, பகவத்‌ 
கீதை, பகவத்விஷயம்‌, ரஹஸ்யங்கள்போன்‌ ற க்ரக்தங்களைப்பலகால்‌ 
ப்ரவசனம்‌ செய்தருளினதோடு தர்க்கசாஸ்த்ர பாடங்களும்‌ பலர்க்குச்‌ 
சொல்லிவந்தார்‌. ்‌ 


312, ஸ்ரீ திருக்கண்ணபுரம்‌ பட்டப்பா 


இப்பேராசிரியரின்‌ திருநாமம்‌ கேள்விப்படாத ஸ்ரீ வைஷ்ணவர்‌ 
ஒருவரும்‌ இருக்கமாட்டார்‌. இந்த ஸ்வாமி திருநாட்டுக்கெழுந்தரு ளி 
ஐம்பது ஸம்வத்ஸரங்களானாலும்‌, இற்றைக்கும்‌ வித்வத்‌ கோஷ்டி 
களில்‌ இவருடைய திருநாமம்‌ பெரும்பாலும்‌ ப்ரஸக்தமாகியே வரு 
கின்றது. இந்த ஸ்வாமி நியாய வியாகரண வேதாந்தங்களில்‌ சிறந்த 
பாண்டித்யம்‌ ஸம்பாதித்திருந்ததோடு, பகவத்‌ விஷயத்திலும்‌ ரம்ஸ்‌ 


http://acharya.org 


நான்காவது நூறு 161 


யப்ரஸ்தரனத்திலும்‌. தமிழ்‌ இலக்கியங்களிலும்‌ நிகரற்ற புலமை 
பெற்றிருந்தார்‌. சென்னைமாநகரில்‌ பத்தெட்டு வருஷங்கள்‌ எழுந்‌ 
தருளியிருந்‌ து அமுதப்பெருக்கான உபக்யாஸங்களை வெகு ஆச்சரிய 
மாக ஸாதிக்‌ துக்கொண்டிருந்தார்‌. இவருடைய திருக்குமாரன்‌ 
விஜயராகவனென்பவன்‌ மஹா மேதரவியாய்‌ துவிபாக்கரஸ்தர்களா. 
லும்‌ பாராட்டப்பட்டிருர்‌ நாற்பத்தைந்து வயதுக்குள்ளாகவே 
நாமாவசேஷனாய்விட்டான்‌, அவனுடைய குமாரர்கள்‌ லெளாகிக. 
பதவிகளில்‌ ப்ரதிஷ்டி தர்களாய்‌ விளங்குகிறார்கள்‌ 


313. ஸ்ரீ காழியூர்‌ ரங்கா சாரியர்‌ 


இந்த ஸ்வாமி ஒரு விலக்ஷண பண்டிதராய்‌ விளங்கினவர்‌. 50 
வருஷங்களுக்கு முன்பு திருநரட்டுக்கெழுந்தருளினர்‌. *ரூபமே 
வாஸ்ய ஏதங்மஹிமாமம்‌ வ்யாசஷ்டே* என்கிறபடியே மிகவும்‌ 
கம்பீரமான திருவுருவத்‌ தோற்றத்துடன்‌ எழுந்தருளியிருந்தவர்‌. 
நான்கு சாஸ்த்ரங்களையும்‌ முறைப்படி அதிகரித்து. ப்ரவசனங்களும்‌ 
அழகாகச்‌ செய்துபோந்தவர்‌, இளம்பிராயத்தில்‌ ஸ்ரீபெரும்பூதூர்‌ 
வந்துசேர்ந்து அவ்விடத்திலேயே வித்யாப்யாஸம்‌ செய்து அவ்‌ 
விடத்து ஸம்ஸ்க்ருத கலாசாலையில்‌ ஸ்ரீமத்‌, உ.வே, வித்வத்சிகாம்ணி 
குண்டலம்‌ ஈரஸிம்ஹாசாரிய ஸ்வாமிக்கு அடுத்தபடியாக. ப்ரதா 
நாத்யக்ஷ பதவியை வஹித்து அநேகரை வித்வான்‌ களாக்கின 
மஹான்‌ இவர்‌. உபயவேதங்களிலும்‌ இந்த ஸ்வாமி யோக்யதை 
பெற்றிருந்தவர்‌. திருப்பதியில்‌ ஸுப்ரஸித்த வித்வச்‌ சிகாமனிய க 
எழுந்தருளியிருந்த ஸ்ரீமத்‌ திருமலை அனணர்காண்பிள்னை புரிசை 
ஸ்ரீரங்காசாரியஸ்வாமியின்‌ திருவடி ஸம்பந்தம்‌ பெற்றவரான: இவ்வா 
சிரியர்க்கு விளைந்த அதிசயங்கள்‌ அற்புதமல்ல. இவருடைய 
ஞானத்திற்காட்டிலும்‌ பரம ஸாத்விகத்வம்‌ போற்றத்தக்கதா 
யிருந்தது. 


314; ஸ்ரீ விரக்தி: பாஷ்யகாரா சார்யர்‌ 


திருப்புட்குழி ஸமீபத்திலுள்ள முஸரபாக்கத்தில்‌ ஸ்ரீமத்‌ விரக்தி 
பாஷ்யகாரர்ஸ்வாமியெழுந்தருளியிருந்தார்‌. இவர்‌ வியாகரண மீமாம்‌ 
ஸைகளில்‌ பரிபூர்ணபாண்டித்பம்‌ பெற்றிருந்ததோடு உபயவேதார்‌ 
தங்களிலும்‌ அகாதமான ஞானமுடையவர்‌. அவரை நீறுபூத்த 
நெருப்பு, என்றே யாவரும்‌ சொல்லுவர்கள்‌. காஞ்சிபுரத்தில்‌ ஸ்ரீ 
தோக்தகாரி ஸன்னிகி ப்ராந்‌ தத்திலுள்ள பல: பெரியார்கள்‌. ஸம்ப்ர 
தாய கரந்தங்களையெல்லாம்‌. காலக்ஷேபம்‌ செய்யவேணுமென்று, 
ஆவல்கொண்டு இந்த மஹா ஸ்வாமியைக்‌ காஞ்சிக்கு எழுந்தருளப்‌ 
பண்ணி அவ்விடத்திலேயே ஸ்திரவாஸியாக வைத்து யதோக்தகாரி 

11 


http:/facharya.org 


162 அண்ணாஸ்வாமியின்‌ அமுதமொழியாயிரம்‌. 


ஸன்னிதியில்‌ பொய்கையாழ்வார்‌ திருமண்டபத்தில்‌ நித்யமும்‌ காலை 
மாலைகளில்‌ ஸம்ப்ரதாய க்ரந்த ப்ரவசறம்‌ நடந்துவரும்படி. ஏற்பாடு 
செய்திருந்தார்கள்‌. அப்படி 15, 20 வருஷகாலம்‌ நடந்தது. அக்‌ 
காலத்தில்‌ பிரபல உத்யோகஸ்தர்கள்‌, வக்கீல்கள்‌, வைதிகர்கள்‌ 
பலரும்‌ இந்த ஸ்வாமி பக்கலிலே உபயவேதாந்த ரஹஸ்பங்களை 
யெல்லாம்‌ வரியடைவே ச்ரவணம்‌ செய்துவந்தார்கள்‌. அதுவொரு 
நல்லடிக்காலமென்னவேணும்‌. 


315 ஸ்ரீ எஸ்‌: கோபாலஸாமி ஐயங்கார்‌ 


சென்னை மயிலாப்பூரில்‌ ப்ரஸித்த அட்வகேட்டாக விளங்கினவர்‌ 
எஸ்‌. கோபாலஸாமி ஐயங்கார்‌. ஜகத்ப்ரஸித்தரான ஸ்ரீமான்‌ ஸர்‌. 
எஸ்‌. வரதாசார்ய ஸ்வாமியின்‌ ஸாக்ஷாத்‌ மாதுலர்‌ இவர்‌. உபய 
வேதாந்தங்களையும்‌ வரியடைவே கற்றவர்‌. (இவர்‌ ஸ்ரீமத்‌ வரவரமுறி 
ஸம்ப்ரதாயஸ்தர்‌.) திருநாராயணபுரத்தில்‌ ப்ரஸித்த வித்வக்மாணி 
யாக எருந்தருளியிருந்த ஸ்ரீமதுபயவே. மண்டயம்‌ ஆழ்வார்‌ 
ஸ்வாமியைச்‌ சில வருஷகாலம்‌ தமது பங்களாவில்‌ எழுந்தருளப்‌ 
பண்ணிவைத்து அவர்‌ ஸன்னிதியிலே உபயவேதாந்த ஸம்ப்ரதாய 
க்ரந்தங்களையெல்லாம்‌ நன்கு அதிகரித்துப்‌ பல வக்கீல்களுக்கு ப்ர 
வசனமும்‌ செய்தவர்‌. அடியேனுடைய மாதாமஹ ஜீயர்‌ ஸ்வாமி 
ஸன்னிதிக்கு அடிக்கடி வந்து பஹுச்ருதாக்ரேஸரர்‌ என்று ஸ்வாமி 
யால்‌ விருது சாத்தப்பெற்றவர்‌. சென்னையில்‌ அஹோபிலமடத்துப்‌ 
பத்ரிகையாக முதன்முதலில்‌ ஆரம்பம்‌ செய்யப்பட்ட வேதாந்ததீபிகா 
பத்ரிகைக்கும்‌ சில வருஷகாலம்‌ ஸம்பாதகராக இருந்தவர்‌. அடி 
யேனைக்கொண்டு சில பல க்ரந்தங்கள்‌ எழுதுவித்துப்‌ பிரசுரம்‌ செய்‌ 
வித்தவர்‌. 


316. ஸ்ரீ பரமஹம்ஸ. இஞ்சிமேட்டழகியசிங்கர்‌ 


கெடுகாள்‌. அஹோபிமலடாஸ்தானத்தை  யலங்கரித்திருந்து, 
20 வருஷங்களுக்கு முன்பு திருநாடலங்கரித்த ஸ்ரீமத்‌ இஞ்சிமேடு 
ஸ்வாமி பூர்வாச்ரமத்தில்‌ இஞ்சிமேடு ரங்கநாதாசார்ய ஸ்வாமி 
யென்று வ்யபதிஷ்டர்‌. திருப்பதியில்‌ ஸ்ரீமத்‌ புரிசை ஸ்ரீரங்காசார்ய 
ஸ்வாமி ஸன்னிதியில்‌ நெடுநாள்‌ வாழ்ந்து ஸாமாந்ய சாஸ்த்ரங்களை 
யதிகரித்து உபயவேதாந்த ப்ரவர்‌த்தந ப்ரவீணராய்‌ காஞ்சியில்‌ பல. 
வாண்டுகள்‌ எழுக்தருளியிருந்தார்‌. அடியேனுடைய க்ருஹத்திற்கு 
அதிஸமிபத்திலேயே ஒரு திருமாளிகையை ஸ்வகீயமாகக்‌ கொண்டு 
குடி வாழ்ந்து வந்தார்‌. அப்போது இருவோமுக்கும்‌ மிக நெருங்கிய 
பழக்கம்‌ ஏற்பட்டது. அனுஷ்டானத்திற்கு வெள்ளக்குளமெழுர்‌ 
தருள்வர்‌. அடியேனுடைய க்ருஹத்தின்‌ பக்கத்திலுள்ள ஸந்து, 


http:/facharya.org 


நான்காவது நூறு 163 


விதி வழியாகவே அக்குளத்திற்குச்‌ செல்லவேண்டுமா தலால்‌ இரு 
வரும்‌ ஒன்றுசேர்்தே குளம்‌ செல்வது தினப்படியான வழக்கம்‌, 
திரும்புகிற ஸமயத்தில்‌ சேர்த்தி ஏற்படுவது அரிதாகும்‌. செல்லுகிற 
ஸமயத்தில்‌ நியமே சேர்ந்துதான்‌ செல்வது. அப்போதைய ஸம்‌ 
பாஷணைகள்‌ ஐம்பது வருஷங்களுக்கு மேலானாலும்‌ மறக்க முடியா 
தவை, திருப்பதியில்‌ தாம்‌ வாழ்ந்தபோது ஸ்ரீமத்‌ புரிசை ஸ்வாமி 
பக்கலிலே தாம்‌ அநுபவித்த விசேஷங்களை ஒவ்வொருநாள்‌ ஒவ்‌ 
வொன்றாக ஸாதித்தருள்வர்‌. மற்றும்‌ அநேக க்ரார்திக விஷயங்‌ 
களையும்‌ ஸாதித்தருள்வர்‌. இடையிடையே ஸம்ப்ரதாயார்த்த சர்ச்‌ 
சைகளும்‌ நடைபெறும்‌. கோபதாபங்கள்‌ சிறிதுமில்லாமல்‌ புன்முறு 
வலோடே ஸாதிப்பர்‌; தூமுறுவல்கொண்ட முகத்துடனே கேட்‌ 
டருள்வர்‌. மனச்சாக்ஷியை மீறியோ அப்ராமாணிக வழியை யவலம்‌ 
பித்தோ விதண்டாவாதமாகவோ ஓரச்ஷரமும்‌ ஸாதிக்கமாட்டார்‌. 
அந்த ஸ்வாமியிடத்தில்‌ அடியேன்‌ விசேஷித்து அநுபவித்த குண 
மிது. 


317. ஸ்ரீ பெருங்கட்டூர்‌ கண்டாவதாராசார்யர்‌ 


பெருங்கட்டுர்‌ கண்டாவதாராசாரய ஸ்வாமி யென்றொருவர்‌ 
ஸன்னிதி வீதியிலெழுந்தருளியிருந்தார்‌. அவர்‌ கேவல வையா 
கரணர்‌. கோவில்‌ பாடசாலையில்‌ பல வருஷங்கள்‌ வ்யாகரணப்ரவச 
நம்‌ செய்துகொண்டிருந்தவர்‌. அந்த ஸ்வாமியின்‌ இயல்வு இஞ்சி 
மேடு ஸ்வாமியின்‌ இயல்வுக்கு நேர்மாறானது. விஷயசர்ச்சை யென்‌ 
றெடுத்தால்‌, அது எந்த விஷயமானாலும்ஸரி, கோபதாபங்களில்‌ 
தான்‌ பர்யவஸித்து நிற்குமவர்க்கு. உச்சைருத்கோஷம்‌ ப்ரபலமா 
யிருக்கும்‌. இஞ்சிமேடு ஸ்வாமியின்‌ கம்பீர ப்ரக்ருதிகளை நினைந்‌ 
தோறும்‌ சொல்லுந்தோறும்‌ நெஞ்சு கனிந்திருக்கும்‌. 


318. ஸ்ரீ ஷஷ்டி க்ருஷ்ணமாசாரியர்‌ 


சதுஷ்ஷஷ்டி கலாவல்லப பரவஸ்துகுலதிலகராய்‌, ஷஷ்டி. 
யென்று சுருக்கமான உபபதத்தையுடையரான இந்த ஸ்வாமி ஸ்ரீ 
காஞ்சியில்‌ கீழண்டை மாடவீதியில்‌ எழுந்தருளியிருந்தவர்‌. இவர்‌ 
பரமபதித்து ஐம்பது ஸம்வத்ஸரமாகிறது. விசேஷித்து வியாகரண 
சாஸ்த்ரத்திலும்‌ உபயவேதாந்தங்களிலும்‌ பாண்டித்யம்‌ பெற்றவர்‌. 
இங்கு ஸன்னிதிவீதி, வானமாமலை மடத்தில்‌ நடந்து கொண்டிருந்த 
ஸம்ஸ்க்ருத பாடசாலையில்‌ வியாகரணோபாத்யாயராக எழுந்தருளி 
யிருந்தவர்‌. ப்ரவசனகாலந்தவிர மற்ற காலத்தில்‌ இந்த ஸ்வாமி 
ஒருவரோடும்‌ வார்த்தை சொல்லாதே ““மந்த்ரரத்நர நுஸந்தாநஸந்த 
தஸ்‌ புரிதாதரம்‌?' என்ற ஸ்ரீஸூக்தியை நினைப்பூட்டுவார்போன்று 


http:/facharya.org 


164 அண்ணாஸ்வாமியின்‌ அழுதமொழியாயிரம்‌ 


தவயாநுஸந்தாகைக நிரதராயிரூக்துவந்ததை அடியேன்‌ நேரிலறிம்‌ 
தவன்‌, அதனால்‌ இவரை!ருஷியென்று! சொல்லிக்கொண்டிருந்தார்‌ 
கண்‌ அக்காலத்துப்‌: பெரியோர்‌. அடியேனுடைய திருத்தகப்பனார்‌ 
இந்த ஸ்வாமியிடத்தில்‌ வியாகரணம்‌ வாசித்தார்‌. இவர்‌, ஒனரஸ 
புத்ரரில்லாமையாலே ஸ்வீக்ருத புத்ரரால்‌ புத்ரவானாயினர்‌. அர்த 
புத்ரரத்னத்தின்‌ ப்ரபாவத்தை அடுத்தபடியநுபவிப்போம்‌: 


219, ஸ்ரீ ஷஷ்டி ஸ்ரீநிவாஸவரதாசார்யர்‌ 


ருஷ்ணமாசாரியர்ஸ்வாமியின்‌ 


முன்னம்‌ ப்ரஸ்துதரான ஷஷ்டி. 
“ஸ்விக்குத குமாரர்‌ இவர்‌ என்பதைக்‌ கீழே தெரிவித்திருக்கிறேன்‌, 
இந்த ஸ்வாமி திருகாடலங்கரி. இருபத்தேழு வருஷமாகிறது. 
இவர்‌ வியாகரணசாஸ்த்ரத்திலும்‌'தரும சாஸ்த்ரத்திலும்‌ மஹாறிபுணர்‌ 
அடியேனுடைய திருத்தகப்பனாரிடத்தில்‌ காவ்யநாடகாலங்காரங்‌ 
களைப்‌ பரிபூர்த்தியாக அதிகரித்தவர்‌ இவரொருவரே நெடுநாள்‌ 
வாழ்ந்தவராக எனது நினைவுக்கு வருகிறார்‌. வெகு அழுத்தமான 
வ்யுத்பத்தியுடையவர்‌. ஸ்ரீமத்‌ பரமஹம்ஸ. ஷஷ்டி ஜீயர்‌ ஸ்வாமி 
ஸன்னிதியில்‌ பகவத்‌ விஷய ரஹஸ்யாதிகள்‌ அதிகரித்து நல்ல 
வாக்மியாய்‌ விளங்கினார்‌. ஸ்ரீமதுபயவே. திருமலை ஈச்சம்பாடி. 
வேங்கடாசாரியர்‌ ஸ்வாமிக்கும்‌, திருமலைவிஞ்சிமூர்‌. பாஷ்யகாரர்‌ 
ஸ்வாமிக்கும்‌ உசாத்‌ துணையரயிருந்‌ து தென்னாசார்யதர்சன நிர்வாஹ. 
கராயிருந்த பெருமையும்‌ இவர்க்குள்ளது. இவர்க்கும்‌ ஒளரஸபுத்ர 
ரில்லாமையாலே ஜ்யேஷ்டதெளஹி; யே புத்ரவத்‌ அபிமானித்‌ 
திருந்தார்‌. கோயில்‌ கந்தாடை அண்ணன்‌. ஜடப்ரோல்‌ ராமா 
நுஜாசாரியர்‌ ஸ்வாமியின்‌ பெளத்ரனான அவனும்‌ ராமாநுஜாசார்ய 
னென்றே பெயர்பெற்று உபயவேத பாரங்கதனாய்‌, மிகுஞானச்சிறு 
குழவியென்று அனைவராலும்‌ கொண்டாடப்பட்டவளுயிருந்து 
இளமையிலேயே ஆசாரியன்‌ திருவடி சேர்ந்தது. நினைதோறும்‌ 
சொல்லுந்தோறும்‌ நெஞ்சு இடிந்துகும்‌. 


320: ஸ்ரீ புரசை கிருஷ்ணமாசார்யர்‌ 

மேலேபிரஸ்துதரான ஷஷ்டி ஸ்ரீசிவாஸவரதாசார்யஸ்வாமியின்‌ 
ஜக குலத்திலே அவர்க்குக்‌ கநிஷ்ட ஸஹோதரராக, ரான்‌ றின 
இந்த ஸ்வாமி திருமலை அனந்தாண்பிள்ளை வம்சத்தவராவர்‌. 
புரிசை க்ருஷ்ணமாசாரியரென்‌ ஐ வழங்கப்பெற்று வந்தார்‌. இவரும்‌ 
தமது திருத்தமையனாரான ஷஷ்டி ஸ்ரீரிவாஸவரதாசாரியரோடு 
கூடவே அடியேனுடைய திருத்தகப்பனாரிடத்தில்‌ காவ்யகாடகாலங்‌, 
காரங்கள்‌ பயின்று, ஸ்ரீமத்‌ குன்றபாக்கம்‌ ஸ்வாமி ஸன்னிஜியிலே 
நியாய வேதாந்தங்களையும்‌ ஸ்வருபக்ரந்தங்களையும்‌ பரிபூர்ணமாக 
அதிகரித்து. ப்ரபலவித்வானாக விளங்கினர்‌. திருமலை திருப்ப 


http://acharya.org 


நான்காவது நூறு 165 


்‌ 
தேவஸ்தான கலாசாலையில்‌ பல வருஷங்கள்‌ சாஸ்க்ரோபாத்யாய 
ராக விளங்கிப்‌ பல தேசத்தவர்களைப்‌ பண்டித மணிகளாக்கினர்‌. 
கலாசாலையில்‌ விச்ராந்தி பெற்ற பிறகு திருவல்லிக்கேணியிலும்‌ 
மாம்பலத்திலும்‌ வாழ்க்து ஸம்ப்ரதாயக்ரந்த ப்ரவசன நிரதராயிருக்து 
பதினைந்து வருடங்களுக்கு முன்பு திருகாடலங்கரித்தார்‌. இவ. 
ருடைய குமாரர்கள்‌ லெனகிகோத்‌. யோகங்களில்‌ ப்ரதிஷ்டிதர்களாக 
விளங்கி வருகின்றார்கள்‌. 


321: ஸ்ரீ பரமஹம்ஸேத்யாதி ஸ்ீகோழியலஸ்வாமி 


பதினைந்து வருஷங்களுக்கு முன்பு திருகாடலங்கரித்தவரும்‌ 
விச்வவிக்க்யாத ஜ்ஞான வைராக்ய நிதியுமான இந்த ஸ்வாமியை ஸ்ரீ 
வைஷ்ணவவுலகம்‌ முழுவ துமுணரும்‌. ஸ்வாமியின்‌ திருத்தகப்பனார்‌ 
ஸ்வக்ராமவாஸத்தை விட்டு இருதிருக்குமாரர்களுடன்‌ காஞ்சீ வாஸ 
மாக வந்து சேர்ந்து முதலில்‌ எமது விதியிலேயே ஸந்நிஹிதராகக்‌ 
குடிவாழ்ந்திருந்த காலம்‌ அடியேனுக்கு நன்றாக நினைவிலுள்ள து. 
கோழியாலம்‌ ராகவாசார்யஸ்வாமியென்று ப்ரஸித்தராயிருந்து 
தேவப்பெருமாள்‌ ஸன்னிதி சடகோபஙநிலய பாடசாலையில்‌ வித்‌ 
யார்த்தியாக வந்து சேர்ந்து அங்கு வியாகரணோபாத்பாயராக 
இருந்த ஸ்ரீமத்‌] கண்டாவதாராசார்ய ஸ்வாமியிடம்‌ வியாகரண 
சாஸ்த்ரமதிகரித்து, பிறகு திருப்பதியில்‌ கோபாலாசார்ய ஸ்வாமி 
யென்று ப்ரஸித்தராய்‌ மஹாஜ்ஞான நிதியாக எழுந்தருளியிருந்த 
உத்தமாச்ரமியையடிபணிந்து அத்யாத்ம சாஸ்த்ரங்களையதிகரித்து 
மஹாவாக்மியாய்‌ விளங்கி, திருவஹிந்திரயுரத்தில துரியாச்ரமஸ்‌. 
விகாரம்‌ செய்துகொண்டு திண திவ்ய தேசயாத்திரைகள்‌ செய்து 
ஸ்ரீகாஞ்சியில்‌ ஸ்திரவாஸமாக நெடுநாள்‌ எழுந்‌ தருளியிருர்‌ 
பூர்வாச்ரமத்திலும்‌ உத்தமாச்ரமத்திலும்‌ ஸ்வாமியோடு நெருங்கிப்‌ 
பழகினவடியேன்‌ ஸ்வாமியின்‌ ஜஞாகஸாம்ராத்யத்தை ஈன்கறிந்‌ 
தவன்‌. 


322. ஸ்ரீ நவநீதம்‌ க்ருஷ்ணமாசார்யர்‌ 


திருக்குடந்தைக்கு ஸமீபத்திலுள்ள திருவிண்ணகரென்கிற 
ஒப்பிலியப்பன்‌ ஸன்னிதியில்‌ நவரிதம்‌ க்ருஷ்ணமாசார்ய ஸ்வாமி 
யென்று ப்ரஸித்தரான மஹான்‌ எழுந்தருளியிருந்தார்‌. இந்தஸ்வாமி 
8 ஸம்வத்ஸரங்களுக்கு முன்பு திருகாஃ்டுக்கெழுந்தருளின வர்‌. 
இந்த ஸ்வாமியினுடைய க்ருபைக்கு அடியேன்‌ மிக்க இளமையி 
லேயே இலக்காகப்‌ பெற்றவன்‌. மஹா ஜ்ஞாநாதிகராயும்‌ சிஷ்டவ 
ரிஷ்டராயுமெழுந்தருளியிருந்த இந்த. ஸ்வாமியை ஸேவிப்பதற்‌ 
கென்றே அடியேன்‌ சிலஸமயம்‌ திருவிண்ணசர்க்கு விடைகெ-ண்‌ 


http:/facharya.org 


166 அண்ணாஸ்வாமியின்‌ அமுதமொழியாயிரம்‌ 


டிருக்கிறேன்‌. ஸ்வாமியும்‌ பன்முறை காஞ்சிக்கெழுந்தருளிப்‌ பரமா 
நுக்ரஹம்‌ செய்தருளியிருக்கிறார்‌. ஸ்வாமி அனேக க்ரந்தங்களை 
முத்ரணம்‌ செய்வித்தருளியிருக்கிறார்‌. மஹாபாரதம்‌, ச்ருதப்ரகாசி 
கைக்கு வியாக்கியானமான பாவப்ரகாசிகை, ஸவ்யாக்க்யானமான 
மீமாம்ஸாபாதுகை முதலான க்ரந்த ரத்னங்களை க்ரந்தலிபியிலும்‌, 
ஈயமயூக மாலிகை, சாரீரக சாஸ்த்ரார்த்த தீபிகை முதலான க்ரந்‌ 
தங்களை தேவநாகராக்ஷரத்திலும்‌ பதிப்பித்த மஹோபகாரகர்‌. 


323. ஸ்ரீ கச்சிக்கிடாம்பி, பாஷ்யகாராசார்யர்‌ 

திருவஹீந்திரபுரத்தில்‌ எழுந்தருளியிருந்க ஸ்ரீ உவே. கச்சிக்‌ 
கிடாம்பி. பாஷ்யகாராசார்ய ஸ்வாமி இருபது வருஷங்களுக்கு முன்‌ 
னம்‌ திருநாட்டுக்கெழுந்தருளினவராகையாலே அந்த ஸ்வாமியை 
ஸ்ரீவைஷ்ணவமண்‌ டலம்‌ நன்கறியும்‌. இந்த ஸ்வாமி நியாய சாத்‌ 
ரத்திலும்‌ உபய வேதாந்தங்களிலும்‌ நிஷ்ணாதர்‌. ஸ்வாமியினுடைய 
பரிசயம்‌ அடியேனுக்கு நாற்பது ஸம்வத்ஸரங்களுக்கு மேலுண்டு, 
ஆனால்‌ மிக நெருங்கிப்‌ பழகி வார்த்கையாட அதிகமாக நேர்ந்த 
தில்லை. ஆங்காங்கு திவ்ய தேசங்களில்‌ உத்ஸவ காலங்களில்‌ 
ஸேவை ஸாதிப்பர்‌. வித்வத்வரேண்யரான ஸ்ரீரங்கம்‌ எம்பார்‌ 
க்ருஷ்ணமாசார்ய ஸ்வாமியின்‌ ப்ரசம்ஸையை இந்த ஸ்வாமி சில 
ஸமயங்களில்‌ செய்தருளக்‌ கேட்டிருக்கிறேனாதலால்‌ இவர்க்கு அந்த 
ஸ்வாமி ஸன்னிதியில்‌ சாஸ்த்ராத்யயனங்கள்‌ நடந்ததாக அடியேன்‌ 
க்ரஹித்திருப்பதுண்டு. 


324, 325: திருநாங்கூர்‌ பிரதிவாதிபயங்கரம்‌ 
ஸ்வாமிகளிருவர்‌ 

திருகாங்கூரில்‌ பலமஹான்கள்‌ எழுந்தருளியிருந்தார்கள்‌. அங்கு 
வைகுந்தவிண்ணகரம்‌ ஸன்னிதிவீதியில்‌ பிரதிவா திபயங்கரம்பெரிய 
கீருஷ்ணமாசார்யஸ்வாமியும்‌ சின்ன க்ருஷ்ணமாசார்யஸ்வாமியும்‌ 
ப்ரஸித்தர்களாயிருந்த மஹரீயர்கள்‌. “ஏகயோக்த்யாபுஷ்பவந்தெள 
திவாகரநிசாகரெள” என்ற கணக்கிலே இவ்விரு மஹான்களையும்‌ 
ஒருசேர அநுபவிக்கிறேன்‌. பெரிய க்ருஷ்ணமாசார்யஸ்வாமி அபார 
வித்யா நிதியாக எழுந்தருளியிருந்தவர்‌. சாஸ்த்ரஜ்ஞர்களில்‌ தலைவ 
ராயிருந்ததோடு மஹாகவீச்வரராய்‌ அனேக காவியங்கள்‌ ஸ்தோத்‌ 
ரங்கள்‌ அருளிச்செய்திருந்தார்‌. இந்த ஸ்வாமி அடியேனுடைய 
இளமையில்‌ பல வருஷங்கள்‌ ஸ்ரீ காஞ்சியிலெழுந்தருளியிருந்தபடி. 
யால்‌ இந்த ஸ்வாமியிடத்திலும்‌ சில நாடகங்கள்‌ வாசிக்க நேர்ந்தது 
அடியேனுக்கு, இந்த ஸ்வாமி திருநாங்கூரில்‌ குலகூடஸ்தர்‌ ஸன்னிதி 
யைத்‌ திருப்ரதிஷ்டை செய்திருந்தார்‌. 40 வருஷங்களுக்கு, முன்பு 
4 ரமஸமயத்தில்‌ உத்தமாச்ரமியாகித்‌ திருநாட்டுக்கெழுந்தருளினார்‌. 


http://acharya.org 


நான்காவது நூறு 167 


ப பப ப ப ப படப்பட வபய்‌ 
இந்த ஸ்வாமிக்கு வித்வத்பஹுமானமாக (தோடா) என்கிற கர 
பூஷணம்‌ கிடைத்திருந்தபடியால்‌ “தோடா; கிருஷ்ணமாசார்ய 
ஸ்வாமி” என்று வ்யபதேசமிருந்துவந்தது. இவர்க்கு ஸந்ததி இல்‌ 
லாமையினால்‌ இவர்‌ ஏறியருளப்பண்ணின கூடஸ்த ஸன்னிதியும்‌ 
பரிபாலனமில்லாமே போயிற்று, அது மிகவும்‌ சோசரீயம்‌, 


“தோடா” ஸ்வாமியின்‌ திருகாமமேகொண்டு இவருடைய ஸர்‌ 
நிஹிதஜ்ஞாதியும்‌ இவருடைய அடுத்த திருமாளிகைக்காரருமானவர்‌ 
“சின்ன கிருஷ்ணமாசாரியர்ஸ்வாமி” யென்றே வழங்கப்பட்டுவர்‌ 
தார்‌. இவர்‌ ஸ்ரீமத்‌ திருக்கண்ணபுரம்‌ பட்டப்பாஸ்வாமி ஸன்னிதி 
யிலும்‌ மற்றும்‌ பெரியார்களிடத்திலும்‌ நியாய வேதாந்தங்களும்‌ 
ஸ்ரீ பாஷ்ய பகவத்‌ விஷயாதிகளும்‌ அதிகரித்து மிகச்‌ சிறந்த 
பரவக்தாவாக விளங்கினார்‌. சிலபல ஸம்வத்ஸரங்கள்‌ சென்னைமா 
நகரில்‌ சாரிடிகளில்‌ ப்ரவசனநிரதராய்‌ ப்ரக்க்யாதராயிருந்தார்‌. இந்த 
ஸ்வாமியின்‌ இரு திருக்குமாரர்களும்‌ வித்வான்‌௧ளாக விளங்கிவரு 
கிறார்கள்‌. அண்ணங்கராசாரியரென்று திருகாமமுடைய ஜ்யேஷ்ட 
குமாரர்‌ குஜராத்‌. ப்ராந்தத்தில்‌ வடதால்‌ என்னுமிடத்தில்‌ சாஸ்த்ர 
ய்ரவக்தாவாக இருந்துகொண்டு ்வாமிகாராயண ஸம்ப்ர தாயஸ்தர்‌ 
களான பலரை வித்வான்களாக்கினார்‌. இப்போது விருந்தாவன த்‌ 
தில்‌ தேவஸ்தான வித்வானாக வாழ்ந்து வருகிறார்‌: சிறிய திருக்குமார்‌. 
ஸ்ரீநிவாஸாசாரியரென்பவர்‌ தற்போது ஸ்ரீரங்கத்திலிருந்து கொண்டு 
ஸம்ப்ரதாய ப்ரவசன ப்ரசார ப்ரவணராயிருந்து வருகிறார்‌. 


326, கவிபூஷண, அத்தங்கி. குமாரதாதாசார்யர்‌ 


திருவல்லிக்கேணியில்‌ ஸ்ரீமத்‌. அத்தங்கி. குமாரதாதாசார்ய 
ஸ்வாமியென்று ஸுப்ரஸித்தரான வித்வற்மணி எழுந்தருளியிரும்‌ 
தார்‌. இந்த ஸ்வாமி ஸாஹித்ய க்ரந்தங்களில்‌ நிகரற்ற மஹா 
வித்வான்‌. ஸகல காவ்ய நாடகாலங்கார க்ரந்தங்களும்‌ இந்த 
ஸ்வாமிக்கு வாசோவிதேயங்களாயிருந்தன. வ்யாகரண வேதாந்த. 
நிபுணர்‌. கவித்வத்தில்‌ மஹா நிபுணரென்பதை கவிபூஷணர்‌' 
என்னும்‌ இவருடைய பிருதமே விளக்கி நிற்கும்‌. இந்த ஸ்வாமியால்‌. 
இயற்றி வெளியிடப்பட்டிருக்கின்‌ ற உத்தரராமசரித வியாக்கியானம்‌ 
முதலான சில க்ரந்தங்களினால்‌ இவர்‌ சிறந்த க்ராந்திகர்‌ என்பது 
தெற்றென விளங்கும்‌. இந்த ஸ்வாமி திருநாட்டுக்கெழுந்தருளி 
நாற்பது வருஷங்களுக்குமேல்‌ ஆய்விட்டாலும்‌ இவருடைய கீர்த்தி 
நிகரற்றது. இவருடைய பரிஸரத்தில்‌ எப்போதும்‌ பல வித்வான்‌ 
கள்‌ கூடியேயிருப்பர்கள்‌. இவருடைய ஸகாசத்தில்‌ ஏதாவது 
விஷய விசாரங்கள்‌ நடந்துகொண்டேயிருந்த து. 


_~http://acharya.org 


168 அண்ணாஸ்வாமியின்‌ அமுதமொழியாயிரம்‌ 


327. ஸ்ரீ அ. வீ, நரஸிம்ஹாசார்யர்‌ 


ஸ்ரீ அகரம்‌; வீரவல்லி, ஈரஹிம்ஹாசாரியரென்பது. இவரது 
திருநாமம்‌. ஆனால்‌ ௮. வீ. என்றே ப்ரஸித்தர்‌. இவர்‌ பரம்‌ 
பதித்து இருபது ஸம்வத்ஸரமாகிறது. ஸ்ரீபெரும்பூதூர்‌ கலாசாலை. 
யில்‌ பலவாண்டுகள்‌ வாசித்து வியாகரணத்தில்‌ மஹாபாஷ்யாந்த 
வித்வற்மணியாக விளங்கினார்‌. உத்தீர்ணரான பிறகு திருவல்லிக்‌ 
கேணியிலேயே நிரந்தர வாஸமாக எழுக்தருளியிருக்து சென்னையில்‌ 
ப்ரஸித்தமான ஆனந்தா ப்ரரஸ்ஸில்‌ பரிசோதக பதவியில்‌ அமர்ந்து 
அனேகஸம்ஸ்க்ருத க்ரந்தங்களை வெளியிட்டார்‌. ஸ்ரீராமாயணத்தை 
யும்‌ ஸ்ரீபாகவதத்தையும்‌ ஒரு பதமும்‌ விடாமல்‌ அக்ஷரச! தமிழில்‌ 
மொழி பெயர்த்துப்‌ பல ஸம்புடங்களாக இவர்‌ வெளியிட்டிருப்ப து 
தமிழ்நாடு முழுவதும்‌ பரவியுள்ளது. மேலே ப்ரஸ்தாவித்த அத்‌ 
தங்கி ஸ்வாமிக்கு தகஷிணபாஹுவாக விளங்கிவந்தார்‌. திருவல்லிக்‌ 
கேணியில்‌ எழுந்தருளியிருந்த ஸ்ரீடவே. சே. கிருஷ்ணமாசாரியர்‌ 
ஸ்வாமி அச்சிட்ட பகவத்விஷயம்‌ [சே. கி. பதிப்பு என்றே ப்ரஸித்த 
மாகவுள்ளது] பெரும்பாலும்‌ இந்த ஸ்வாமியினால்‌ பரிசோதிக்கப்‌ 
பெற்றது. இந்த ஸ்வாமி காவ்ய நாடகாலங்காரங்களிலும்‌ நிகரற்ற. 
நிபுணராயிருந்ததோடு நிரவத்ய கத்யபத்யரசனைகளிலும்‌ அதிஸமர்த்‌ 
தராயிருந்தார்‌. இவர்‌ திருமலை திருப்பதி ப்ரதிவாதிபயங்கர ஸ்வாமி 
களின்‌ திருவடிஸம்பந்தம்‌ பெற்றவரா கலால்‌ அடியேனுடைய திருத்‌ 
தகப்பனாரிடத்தில்‌ மிக ப்ராவண்யம்‌ கொண்டிருந்தார்‌. அப்போதே 
இவருடைய பாண்டித்யத்தைத்‌ திருத்தகப்பனார்‌ மிகவுங்கொண்டா 
டினது அடியேனுச்கு நினைவிருக்கிறது. இவர்க்கு ஜ்யேஷ்டப்ராதா 
வொருவரும்‌ கரிஷ்டப்ராதாவும்‌ சிறந்த வித்வாளாயிருந்தார்‌. கரிஷ்ட 
ப்ராதா ஸ்தலசயனம்‌ ஸ்வாமியென்பவர்‌ ஸாஹித்யப்ரவீணராயிருந்த 
தோடு க்ரமாந்தம்‌ அதீதவேதராய்‌ அடியேனுடைய வேதவேதாந்த 
வைஜயந்தி பாடசாலையில்‌ இருபது ஸம்வத்ஸரம்‌ வேதாத்யாபகராக 
விளங்கினர்‌. இவரினும்‌ கனிஷ்டர்‌ க்ருஷ்ணஸ்வாமியென்பவர்‌ 
லெளகிகோத்யோகத்தில்‌ ப்ரவருத்தராயிருந்தாலும்‌ உபயவேதாந்த 
மீஹஸ்யார்த்தங்களை ஈன்குணர்ந்தவராயிருகதார்‌. ஆக ஸஹோ 
தரர்கள்‌ நால்வரும்‌ அடியேனுக்கு அடிக்கடி ஸ்மரணியர்களாயிருக்து 
வருகிறார்கள்‌. 


328, ஸ்ரீ மஹர்ஷி,. வாஸுதேவாசார்யர்‌ 


சென்னை மாம்பலத்தில்‌ இருப துஸம்வத்ஸரங்களுக்குமுன்‌ ஜ்ஞானா 
னுஷ்டான நிதியாக வாழ்ந்த ஸ்ரீடவே, 8. வாஸுதேவாசார்ய 
ஸ்வாமியை இன்றைக்கும்‌ நினையா தாரில்லை. இவர்‌ மஹர்ஷி யென்று 
வழங்கப்பட்டுவந்தார்‌. லெளகிக வருத்தியிலிருந்து கொண்டு , 


http://acharya.org 


நான்காவது நாறு 169 


வைதிக மார்க்கத்தில்‌ சரத்தை கொண்டவர்களில்‌ இந்த ஸ்வாமி 
அக்ரகண்யராக விளங்கினவர்‌. ஆங்கிலத்தில்‌ 14.&.1.4. முதலான 
பட்டங்களை பெற்திருந்த இந்த ஸ்வாமியை லெளகிகரென்றே பலர்‌ 
நினை த்திருக்கக்கூடும்‌. இவருடைய திருமேனியை ஸேவிக்குமவர்க 
ளனைவரும்‌ இவரைப்‌ பரமவைதிகஸார்வ பெளமரென்றே. கூறுவர்‌, 
இவரிடத்தில்‌ லெளகிகக்‌ கல்விகளைப்‌ போலவே வைதிகக்‌ கல்வி 
களைப்‌ பயின்‌ றவர்களும்‌ பலபலர்‌, .ஸ்ரீபாஷ்யபகவத்‌ விஷய ரஹஸ்ய 
க்ரந்த காலசேஷேபங்களை நாள்‌ தவறாமல்‌ ஸாதித்துக்‌ கொண்டிருந்‌ 
தவர்‌, “நாட்காலே நீராடி” என்று ஆண்டாள்‌ ஸாதித்தது மார்கழி 
முப்பது நாளைக்கு. இந்த ஸ்வாமியின்‌ அனுஷ்டானம்‌ யாவதா 
யுஷம்‌ வேதாந்ததீபிகை யென்னும்‌ பெயரால்‌ நடந்துகொண்டிருந்த 
அஹோபில மடத்துப்‌ பத்திரிகைக்கு இவர்‌ பலவாண்டுகள்‌ ஸம்பா 
தகரர்கவிருந்து அரிய பெரிய விஷயங்களை யுதவியுள்ளார்‌. இவரு 
டைய ஸர்வபூத ஸெளஹார்த்த ஸெளஜக்யங்களைப்பற்றி எத்தனை 
பக்கமெழுதிஞலும்‌ மிகையாகாது. ஸகல பூர்வாசாரியர்களிடத்‌ 
திலும்‌ ஸமமான ப்ரதிபத்திகொண்டிருந்தவர்‌ இந்த ஸ்வாமி. தம்மு 
டைய திருவுள்ள த்திற்கு ஏலாத அர்த்தம்‌ எந்த மஹான்‌ ஸாதித்த 
தாயிருந்தாலும்‌ அதை ஆதரிக்கமாட்டார்‌. இவர்‌ மடத்து ஸம்பிர 
தாயத்தைச்‌ சேர்ந்தவராதலால்‌ நம்பிள்ளை பெரியவாச்சான்‌ பிள்ளை 
ஸ்ரீஸலத்திகளை. வேதத்தினும்‌ மேம்பட்டதாகக்‌ கொண்டிருந்தார்‌. 
சென்னையில்‌ நடைபெறும்‌ அடியேனுடைய உபந்யாஸங்களுக்குப்‌. 
பெரும்பாலும்‌ ஸேவைஸா தித்துக்‌ கொண்டிருந்ததனால்‌ இவருடைய 
பரிசயம்‌ அடியேனுக்கு அபரிமிதமாக வாய்ந்தது. மனோவாக்காயங்‌ 


களில்‌ ஐகரூப்யம்‌ என்கிற ஆர்ஜவகுணத்தை இந்த ஸ்வாமி யிடத்‌ 
தில்தான்‌ அடியேன்‌ அதிகமாக அனுபவி 


329. ஸ்ரீவை. மு; சடகோப) ஈமாநுஜாசாரியர்‌ 
திருவல்லிக்கேணியில்‌ ஸ்ரீமதுபயவே. வைத்தமாநிதி முடும்பை 
அப்பங்கார்‌ ஸ்வாமியென்று ஸுப்ரஸித்தரான ஸம்ப்ரதாயப்ரவசன 
நிரதர்‌ அறுபது வருஷங்களுக்கு மூன்பு ௭ முந்தருளியிருந்தார்‌. அவ 
ருடைய மூத்ததிருக்குமாரர்‌ சடகோபராமா நுஜாசார்யஸ்வாமி, இளைய 
திருக்குமாரர்‌ வை. மு. பார்த்தஸாரதி ஐயங்காரென்பவர்‌, இற்றைக்‌ 
கும்‌ திருவல்லிக்கேணியில்‌ வாழ்ந்து வருகிறார்‌. இவருடைய திருத்‌ 
ரசாரியர்ஸ்வாமி பரமபதித்து இற்‌ 


பெற்றிருந்தார்‌. கும்பகோணம்‌ காலேஜில்‌ பலவாண்டுகள்‌ தமிழ்த்‌ 
தலைமை யாசிரியர்‌ பதவியை யலங்கரித்திருந்தார்‌. ஐகத்ப்ரஸித்த 
காலக்ஷேபபரரான திருத்தகப்பனாரிடத்தில்‌ எம்ம்பிரதாயக்ரம்தங்களை 


http://acharya.org 


170 அண்ணாஸ்வாமியின்‌ அமுதமொழியாயிரம்‌ 


வரியடைவே கற்றவராதலால்‌ பூர்வசார்ய திவ்யஸஃக்திகளில்‌ ஒப்‌ 
புயர்வற்ற ப்ரதிபத்தி கொண்டவர்‌ என்பது இவர்க்குத்‌ தனிச்‌ 
சிறப்பு, கம்பராமாயணம்‌, பிள்ளைப்‌ பெருமாளையங்கார்‌ அஷ்டப்‌ 
பிரபந்தம்‌ முதலிய பல தமிழ்‌ நூல்களுக்கு இந்த ஸ்வாமி யெழுதி 
வெளியிட்டிருக்கும்‌ உரைகள்‌ உலகம்‌ போற்ற விளங்குகின்‌ றன. 
அக்காலத்தில்‌ பள்ளிக்கூட மாணாக்கர்களுக்குப்‌ பேருதவியாக இவர்‌ 
எழுதி வெளியிட்ட உரைகள்‌ (784 Notes) அபரிமிதம்‌, மஹா 
மஹோபாத்பாய. சாமிராதையரவர்களுக்கு இவரிடத்தில்‌ மஹத்‌ 
தான ப்ரதிபத்தி. 


330; ஸீ வை; மு; கோபாலகிருஷ்ணமாசாரியர்‌ 


மேலே ப்ரஸ்தாவித்த சடகோபராமா நுஜாசாரியர்‌ ஸ்வாமிக்குத்‌ 
தம்பிமுறையில்‌ சேர்க்‌ த இவரும்‌ சிறந்த தமிழ்‌ வித்வானாக விளங்‌ 
கினவர்‌. தமிழுலகுக்குப்‌ பேருதவிகள்‌ புரிந்தவர்‌, ஸம்ஸ்க்ருதஜ்‌ 
ஞானமும்‌ நன்கு உடையவர்‌, திருவல்லிக்கேணியிலேயே வாழ்ந்த 
வர்‌. இவர்‌ பரமபதித்த காலம்‌ இருபது ஸம்வத்ஸரங்களுக்குட்‌ 
பட்டது. சடகோபராமாநுஜாசாரியர்ஸ்வாமி உரை நூல்களெழுதிய 
போது இந்த கோபாலக்ருஷ்ணமாசாரியரும்‌, சே. கிருஷ்ணமாசாரியர்‌ 
என்று ப்ரஸித்தரான தமிழ்ப்பண்டி.தரும்‌ உடனிருந்து துணைபுரிக்‌ 
தவர்கள்‌: இவ்விருவரும்‌ சடகோபராமா, நுஜாசார்யஸ்வாமியினால்‌ 
முன்னேற்றமடைந்து சிலபல தமிழ்நூல்களை வெளியிட்டு ப்ரஸித்தி 
பெற்றவர்கள்‌. சே. கிருஷ்ணமாசாரியர்‌ பதிப்பு நூல்களில்‌ பகவத்‌ 
விஷயப்பதிப்பு மஹோபகாரகமாய்‌ விளங்குகின்‌ றது. 


331; ஸ்ரீ கோயில்‌ பத்தராவிஸ்வாமி 


திருவரங்கம்‌ பெரிய கோயிலில்‌ ஐம்பத்தைந்து ஆண்டுகட்கு 
முன்பு எழுந்தருளியிருந்க மஹாஸ்வாமி. "நெருப்பையலம்புகிறவர்‌. 
என்னும்படியான சிஷ்டாக்ரேஸரர்‌, உபயவேதங்களை அதிகரித்து 
நம்பெருமாள்‌ ஸன்னிதியில்‌ வேதபாராயண கைங்கரியத்தில்‌ அக்ரே 
ஸரராயிருந்து அசீதி ஸம்வத்ஸரம்‌ எழுந்தருளியிருந்தவர்‌. நம்மு 
டைய ஸம்ப்ரதாயக்ரந்தங்களில்‌ பரிரிஷ்பர்சமான ஞானமுடைய்வர்‌. 
அடியேனுடைய வியாக்கியானங்களில்‌ “கோயில்‌ பத்தராவிஸ்வாமி 
இங்ஙனே திருத்துவர்‌” என்று ஆங்காங்கு எழுதியிருக்கின்றேன்‌. 
இந்தஸ்வாமி இளமை தொடங்கியே தூமசகடமேறியறியாதவர்‌. 
அடியேனுடைய திருத்தகப்பனார்க்கு இவர்‌ பரமஸ்நிக்தர்‌. அதனால்‌ 
கிருத்தகப்பனார்‌ திருமேனி பாங்கில்லாமலிருந்த ஸமயத்தில்‌ அவரைக்‌ 
காண்பதற்கென்றே கோயிலிலிருந்து நடைவழியாகவே காஞ்சிக்கு 
வந்து சேர்ந்து சில நாட்கள்‌ எழுந்தருளியிருந்தார்‌. அப்போது 


http://acharya.org 


நான்காவது நூறு 171 


ட 
தகப்பனாருடைய நியமனங்கொண்டு இந்த ஸ்வாமிபக்கலில்‌ கத்யத்‌ 
ரயம்‌ மூலம்‌ அதிகரித்தேன்‌. அது பதினான்காவது வயதில்‌, பிறகு 
இரண்டு மூன்று பரியாயம்‌ அடியேன்‌ கோயிலுக்கு விடை கொண்‌ 
டிருற்தபோது இந்த ஸ்வாமியோடு மிக நெருங்கிப்‌ பழகியிருக்‌ 
கிறேன்‌. இவரைப்போன்ற ஜ்ஞானானுஷ்டான ஸம்பந்கர்‌ இக்‌ 
காலத்தில்‌ ம்ருக்யரென்றே சொல்லவேணும்‌. 


332. ஸ்ரீ காரப்பங்காடு சிங்கப்பெருமாள்ஸ்வாமி 


ஸ்ரீ வைஷ்ணவ வுலகில்‌ ஸ்வாமியின்‌ புகழ்‌ அத்விதீயம்‌. அடி 
யேனுக்கு இருபத்தைந்து வயது, வரையில்‌ இந்த ஸ்வாமியின்‌ 
பரிசயம்‌ ஏற்படவில்லை. ஸ்ரீடவே, திருக்கண்ணபுரம்‌ பட்டப்பா 
ஸ்வாமியோடு மிக நெருங்கின பழக்கமிருந்த காலத்தில்‌ அவர்‌ இந்த 
ஸ்வாமியின்‌ ப்ரபாவாதிசயங்களைப்‌ பலகால்‌ பன்னியுரைக்கக்‌ கேட்‌ 
டிருந்தேன்‌... ஸ்வாமியை ஸேவிக்க வேணுமென்றே ஒருஸமயம்‌. 
தாரப்பங்காட்டுக்கு விடைகொண்டிருந்து ஸேவித்து வந்தேன்‌. 
பிறகு பலபர்யாயங்கள்‌ நெருங்கி ஸேவிக்கப்ராப்‌ தமாயிற்று . ஸ்வாமி 
சிலவாண்டுகள்‌ நம்பெருமாள்‌ ஸன்னிதியிலெழுந்தருளியிருந்து 
ஸ்ரீரங்ககாராயண ஜீயர்‌ மடத்தில்‌ ஸ்ரீபாஷ்ய பகவத்‌ விஷயப்ரவசனம்‌ 
செய்து கொண்டிருந்த காலத்தில்‌ சில நாட்கள்‌ அணுகி வர்த்திக்கும்‌ 
பாக்கியம்‌ நேர்ந்தது. ராஜமன்னார்‌ ஸன்னிதி, மதுரை, திருவல்லிக்‌. 
கேணி, ஸீபெரும்பூதூர்‌ முதலானவிடங்களில்‌ ஸ்வாமியின்‌ உபக்யா 
ஸாம்ருத தாரைகளைப்‌ பருகும்‌ பாக்கியமும்‌ வாய்த்தது. ஸ்வாமி 
யிடத்தில்‌ அடியேன்‌ கண்ட அதிசயம்‌ நம்முடைய உபய வேதாந்த 
கரந்தங்களிலும்‌,  அனக்தாழ்வானுடைய வேதாந்தவாதாவளி 
யிலும்‌, மற்றும்‌ ஈவீ க்ரந்தங்களிலும்‌ யாவரும்‌ வியக்கத்‌ தக்கதாண 
உபஸ்திதி விசேஷம்‌. இவ்விஷயத்தில்‌ ஸ்ரீகாஞ்சியிலெழுந்தருளி 
மிருந்த விரக்தி பாஷ்யகாராசார்ய ஸ்வாமியை ஒப்புச்‌ சொல்லலா 
மாயினும்‌, அந்த ஸ்வாமிக்கு க்ரந்த ப்ரவசனங்கள்‌ தவிர உபர்யா' 
ஸங்களுக்கு வாய்ப்பு ஏற்படவில்லை. இந்த ஸ்வாமிக்கு இரண்டுக்கும்‌. 
அவகாசம்‌ அமைந்திருந்தது. ஸ்வாமிக்கு ஜீயோதிச்‌ சாஸ்த்ரத்திலும்‌ 
அபாரமான புலமையிருந்தது. ஸ்வாமியின்‌ திருத்தமையனாருடைய 
திருக்குமார்‌ (அம்மாஞ்சி) வேங்கடாசாரியரென்பவர்‌ ஸ்வாமி பக்க 
லையே உபயவேதாந்தங்களுமதிகரித்து வாக்மியாக இருந்தவர்‌ 
அகாலத்தில்‌ பரமபதித்து விட்டார்‌. 


333, ஸ்ரீ எம்பார்‌-க்ருஷ்ணமாசார்ய ஸ்வாமி 


ஸ்ரீரங்கத்திலே திருவவதரித்து ப்ரசண்ட பண்டிதோத்தமராகப்‌ 
புகழ்‌ பெற்றவர்‌ இந்த ஸ்வாமி. “அதீதமத்யாபித மார்ஜிதம்‌ யச:", 


http://acharya.org 


172 அண்ணாஸ்வாமியின்‌ அமுதமொழியாயிரம்‌ 


ய என்ற பழமொழிக்கு இலக்கானவர்களில்‌ தலை நிற்பவர்‌ இந்த மஹா. 
ஸ்வாமி, எம்பார்‌ திருவம்சத்தவராகையாலே கோயிலில்‌ ஸ்தலா | 
சார்ய புரு ன்‌ வெழுந்கருளியிருந்தார்‌. நியாய வேதாந்தங்களில்‌ 
நிகழ்த்தவல்ல மஹாவித்வத்‌ கேஸரியாக விளங்கின 
il வர்‌, ப்ரக்க்யாதராக எழுந்தருளியிருந்து கோஷ்டீபுரம்‌ ஸெளம்ய 
| * நாராயணாசார்யஸ்வாமி, திருவஹீந்திரபுரம்‌ கச்சிக்கிடாம்பி பாஷ்ய 
காராசார்ய ஸ்வாமி, உத்தமசிலி. ரங்கஸாமி ஐயங்கார்‌ ஸ்வாமி முத 
லானோர்‌ ஸ்வாமியிடத்தில்‌ சாஸ்த்ரங்கள திலரித்துத்‌ தேறினவர்கள்‌. 
| ஸ்வாமியினுடைய ப்ரசண்ட பாண்டித்யத்தையறிந்த குர்ஜுதேசத்த 
ம வர்கள்‌--ஸ்வாமிநாராயண ஸம்ப்ரதாயஸ்தர்கள்‌ ஸ்வாமியை அந்த 
ப்ராந்தத்திற்கு வரவழைத்து வடதால்‌ என்னுமிடத்திலுள்ள ஸம்ஸ்‌ 
க்ருத வித்யாலயத்தில்‌ ஸ்வாமியை ப்ரதாநாத்யாபகராக வைத்த 
தனால்‌ அக்காட்டினர்‌ பலர்‌ வேதாந்தமதிகரித்துத்‌ தேறினார்கள்‌. அக்‌ 
காலத்தில்‌ ஸ்வாமி தர்சனக்ரந்தங்கள்‌ பலவற்றை யெழுதுவதற்கு 
அவகாச மேற்பட்டது, அவை பெரும்பாலும்‌ அந்தேவ 'ஸிகளால்‌ 
அச்சிடப்பட்டுமுள்ளன. ஸ்வாமியின்‌ ஜ்யேஷ்டதிருந்குமாரர்‌ ஸ்ரீமிது 
பயவே, எம்பார்‌ ராமாநுஜாசார்ய ஸ்வாமி ஸம்ப்ராதாய க்ரந்த 
நிர்வாஹதுரந்தரராய்‌ பெங்களூரில்‌ சிஷ்யர்களுக்கு ப்ரவசனம்செய்து 
வருகிறார்‌. 


வாதப்பே! 


384. ஸ்ரீ கபிஸ்தலம்‌ அனந்தாசார்ய ஸ்வாமி 


இந்தஸ்வாமி திருகாட்டுக்கேழுந்தருளி 60 ஸம்வத்ஸரமானாலும்‌. 
ஸ்வாமியினுடைய புகழ்‌ தென்னாட்டில்‌ மலிந்துள்ளது. ஸ்வாமி 
கபிஸ்தலத்தில்‌ அவதரித்தவராயினும்‌ திருநாங்கூரிலும்‌ திருவரங்கம்‌ 
பெரியகோயிலிலுமே பெரும்பாலும்‌ வாழ்ந்தவர்‌, திருமலை அனக்‌ 
தாழ்வானுடைய திருவம்சத்தவர்‌. பகவத்விஷயம்‌. ஸா திப்பதில்‌ 
அப்ரதிமமான வல்லமைபெற்றவர்‌. அடியேன்‌ இளமையில்‌ ஸ்வாமி 
யினுடைய காலக்ஷேப கோஷ்டியில்‌ அந்வயித்திருக்கிறறன்‌. விஷ 
1 யங்களைய்‌ பூப்பறித்தரற்போலே ஸாதிப்பதில்‌ மிகவிரகர்‌, ம்ரூது 
மதுரபாஷி. அனேகபர்யாயங்கள்‌ ஈட்டூப்ரவசனம்‌ செய்தருளினவ 
ரென்று ப்ரஸித்தியுண்டு, அஸ்மதாசார்யரான ஸ்ரீஜகத்குரு, காதி 
ஸ்வாமி ஒருஸமயம்‌ திருகாங்கூர்க்கு. எழுந்தருளியிருந்தபோது அடி 
யேனும்கூட விடைதொண்டிருந்தேன்‌. அப்போது இந்தஸ்வாமி 
அவ்விடத்திலெழுந்தருளியிருந்தார்‌. இவர்‌ காதிஸ்வாமியிடம்வந்து 
வார்த்தையாடுகையில்‌ *பூவார்‌ திருமாமகள்புல்கியமார்பா!* என்கிற. 
திருவெள்ளக்குளம்‌ யாசுரத்தையும்‌ *அகலகில்லேனிறையுமென்‌ 
கிற திருவேங்கடமுடையான்‌ பாசுரத்தையும்‌ ஸமந்வயப்படுத்தி மிக 
வினிதாக உபந்யஸித்தருள; காதிஸ்வாமி பரமஸந்தோஷமடைந்து 
| விசேஷஸத்காரம்‌ செய்தருளினார்‌. அவருடைய ஸ்வீகார திருக்‌ 


http:/facharya.org 


நான்காவது நூறு 173 


ருமாரரும்‌ வாச்‌ மியாக இருந்து சிலவாண்டுகட்குமுன்பு திருநாடலங்‌ 
கரித்தார்‌. அவருடைய ஸ்வீகார திருக்குமாரர்‌ இப்போது வாக்மி 
யாயிருந்து வருகிறார்‌. 


335. கோயில்‌ கோவிந்தாசார்ய ஸ்வாமி 


திருக்கோட்டியூர்‌ கோவிக்தாசரர்ய ஸ்வாமியென்றும்‌, நம்மாழ்‌ 
வார்‌ ஸன்னிதி கோவிந்தாசார்ய ஸ்வாமியென்றும்‌ வழங்கப்பெற்ற 
விவர்‌ கோயிலில்‌ நித்யவாஸஙநிரதராய்‌ நித்பப்ரவசன நிஷ்ணாதரா 
யெழுந்தருளியிருந்தார்‌, வியாகரண  சாஸ்த்ரத்தில்‌ பாரங்கதர்‌, 
ஸம்ப்ரதாயக்ரர்தங்களை வரியடைவேகற்று வரியடைவே ப்ரவசனம்‌. 
பகவத்விஷயம்‌ மட்டுமன்றிக்கே மற்றும்‌ 
ரயிர வியாக்கியானங்களையும்‌ ரஹஸ்யங்களையும்‌ நாள்‌ தவரு 
'காண்டரடிப்பொடியாழ்வார்‌ ஸன்னிதி முதலானவிடங்களில்‌ 
காலக்ஷேபம்‌ ஸாதித்துக்கொண்டே வாழ்நாளைக்‌ கழித்தவர்‌. பாஞ்ச 
ராத்ராகமங்களில்‌ மிக்க பரிசீலனையுள்ளவரென்பது இவர்‌ பரிஷ்‌ 
கரித்து வெளியிட்டுள்ள பாரமேச்வரஸம்ஹிதைப்பதிப்பினால்‌ உலக 
மறிந்தது. கோயிலுக்குத்‌ திலகமாக நெடுநாள்‌. எழுந்தருளியிருர்‌ 
தவர்‌; வடதிருக்காவேரியில்‌ நித்யா நுஷ்டானம்‌ தவறாதவர்‌. “தோது 
வத்தித்‌ தூய்மறையோர்‌* என்ற பெரியாழ்வாரருளிச்‌ செயலுக்கு 
இலக்காக எழுந்தருளியிருந்தவர்‌. 


336. கோயில்‌ மெய்யுவாசார்யஸ்வாமி 


திருவரங்கம்‌ பெரிய கோயிலிலேயே மெய்யுவையங்கார்‌ ஸ்வாமி. 
யென்று மிக ப்ரஸித்தராக எழுந்தருளியிருந்த இந்த ஸ்வாமி திரு. 
நாடலங்கரித்து 20 வருஷமாகிறது. நியாயவ்யாகரணா வேதாந்தங்‌ 
களில்‌ தலஸ்பர்சியான ஞானமுடையராயிருந்ததோடு ஸாஹித்யத்‌ 
திலும்‌ அப்ரதிமமான பாண்டித்பம்‌ பெற்றவர்‌. அடியேன்பால்‌ 
இளமையிலிருந்தே பரமக்ருபையுள்ளவர்‌. அடியேன்‌ மஞ்ஜுபாஷிணி 
பத்திரிகை ஈடத்திக்கொண்டிருந்தகாலத்தில்‌ ஸ்வாமி காரைக்குடி. 
யில்‌ எழுக்கருளியிருந்தார்‌. அப்போது பத்ரிகைக்கு வியாஸங்க 
டழுதியனுப்பிக்கொண்டிருந்தபடியா ாமியினுடைய வைது. 
ஷ்யத்தையும்‌ ஸம்ஸ்க்ருதலேகன ஸாமர்த்தியத்தையும்‌ நன்கு அனு 
பவித்தவனடியேன்‌. பிறகு கோயிலில்‌ நித்யவாஸ நிரதரியமும்‌ 
தருளியிருக்‌ து திருமாளிகையிலும்‌, கீர்த்திமுர்த்தி, குவளக்குடி சிங்க 
மையங்கார்ஸ்வாமியின்‌ தென்னாசார்ய ஸம்ப்ரதாய பாடசாலையிலும்‌ 
உபயவேதாந்த க்ரந்தகாலக்ஷேபமும்‌ இதிஹாஸபுராண ப்ரவசனமும்‌ 
நெடுநாள்செய்து போந்தார்‌. ஸ்வாமியினுடைய திருக்குமாரர்‌ ஸ்ரீ 
உ வே. மெ. ஸுந்தரராஜாசார்யர்‌ தீபாதுத்பந்ந ப்ரதிபமாகவிளங்கி 


http://acharya.org 


174 அண்ணாஸ்வாமியின்‌ அமுதமொழியாயிரம்‌ 


ஸமீபகாலத்திலேயே திருநாடலங்கரித்தார்‌. அவர்‌ அடியேனுக்கு. 
தகஷிணோபாஹு: என்னும்படியிருந்தவர்‌. 


337. ஸ்ரீபஹாுகுடும்பி ஸ்ரீநிவாஸாசாரிய ஸ்வாமி 

முன்னம்‌ ப்ரஸ்தாவித்த சிங்கப்பெருமாள்ஸ்வாமியின்‌ பாகிரேயர்‌ 
இவரென்று நினைவு. இவர்‌ ஸ்ரீராஜமன்னார்‌ ஸன்னிதிக்கடுத்த 
சேனங்குளத்தில்‌ வாழ்ந்து மாதுலர்‌ முதலானாரிடத்தில்‌ வித்யா 
க்ரஹணம்பண்ணி ப்ரபலபாண்டித்யம்‌ ஸம்பாதித்துத்‌ திருவரங்கம்‌ 
பெரியகோயிலில்‌ நித்யவாஸமாக எழுந்தருளியிருந்து உபயவேதாந்த 
ப்ரவசனம்செய்து கொண்டிருந்தார்‌. அடியேனுக்குப்‌ பரமஸ்நிக்க 
கோடியில்‌ சேர்ந்திருந்தார்‌. இவருடைய பாண்டித்யமும்‌ ராஸிக்யமும்‌ 
அர்யாத்ருசம்‌. பல நூற்றுக்‌ கணக்கான ச்லோகங்களும்‌ செய்யுள்‌ 
களும்‌ இந்த ஸ்வாமிக்கு வாசோவிதேயம்‌, கோயிலில்‌ ஸ்ரீரங்கநாச்சி 
யார்‌ ஸன்னிதி முன்‌ மண்டபத்தில்‌ அடிக்கடி உபந்யாஸங்கள்‌ 
ஸாதித்துக்கொண்டிருந்தவர்‌. அடிக்கடி அடியேன்‌ நெருங்கிப்‌ பழக 
நேரும்போது தம்முடைய சாடுக்தி சாதுர்ய விசேஷங்களைக்‌ காட்டி. 
யருள்வர்‌. ஸ்ரீமத்‌ பரமஹம்ஸ. வானமாமலை. சின்ன கலியன்‌ ஸ்வாமி 
நியமனத்தினால்‌ இந்த ஸ்வாமி சிலவருஷகாலம்‌ நந்திபுர விண்ணகர 
மென்கிற நாதன்‌ கோவிலில்‌ எழுந்தருளியிருக்க நேர்ந்தது. அப்‌ 
போது அடியேன்‌ யாத்திரையடைவில்‌ அங்கே விடைகொள்ள 
நேர்ந்தது. மூன்று நான்கு நாட்கள்‌ *இருறிலத்திலினிதின்பமெய்த 
லாமே* என்கிற திருநெடுக்தாண்டகப்‌ பாசுரத்தை நினைப்பூட்டுவன 
வாயிருந்தன. இவா திருராடலங்கரித்து முப்பது வருடங்களுக்கு 
மேலாயிற்று. 


338. ஸ்ரீ பஹகுடும்பி வரதாசாரிய ஸ்வாமி 

மேலே ப்ரஸ்தாவித்த ஸ்வாமியின்‌ திருத்தமையனார்‌ இந்த வரதா 
சார்ய ஸ்வாமி. இந்த ஸ்வாமியும்‌ நியாய வேதாந்தங்களில்‌ நிபுண 
ராய்‌ உபய வேதாந்த க்ரந்த காலசேஷேபமே போதுபோக்காக எழுந்‌ 
தருளியிருந்தவர்‌. இந்த ஸ்வாமியின்‌ ப்ரவசனங்கள்‌ திருவல்லிக்‌ 
கேணி வானமாமலை மடத்தில்‌ நெடு நாள்‌ நடந்துகொண்டிருந்ததை 
நேராக அறிவேன்‌. பரம ப்ராமாணிகபத்ததியில்‌ ஆடம்பர டம்பங்‌ 
களின்‌ றிக்கே ஸாத்விக ஸரணியில்‌ காலக்ஷேபம்‌ ஸாதித்துக்கொண்‌் 
டிருந்தவர்‌. இந்த ஸ்வாமியின்‌ திருத்தமையனாரொருவர்‌ சேனங்‌ 
குளத்திலேயே யிருந்துகொண்டு ஸாங்கவேதாத்யயனம்‌ செய்து 
மன்னார்குடியில்‌ ஸ்ரீ ராஜகோபாலனுக்கு வேதபாராயணம்‌ செய்து 
கொண்டிருக்கையில்‌ அங்கு உத்ஸவஸேவார்த்தமாக விடைகொண்‌. 
டிருந்த அடியேனுக்குப்‌ பரமஸ்றிக்தரானார்‌. ஸஹோதரர்களான 
இம்மூவரும்‌ அடியேனுடைய சிந்தனையில்‌ திகழ்பவர்கள்‌. 


http://acharya.org 


நான்காவது நூறு [75 


339, ஸ்ரீஸ்வர்ணம்‌ க்ருஷ்ணமாசார்ய ஸ்வாமி 

ஸ்ரீ முஷ்ணம்‌ ஸ்வாமி யென்றும்‌ ஸ்வர்ணம்‌ ஸ்வாமி யென்றும்‌ 
விக்க்யாதராயிருந்த க்ருஷ்ணமாசார்யஸ்வாமி ஸ்ரீமத்‌ பரமஹம்ஸேத்‌ 
யாதி. இஞ்சிமேட்டழகிய சிங்கர்க்கு பூர்வாச்ரமத்தில்‌ ஆசார்யராக 
விளங்கினவர்‌; மஹா சிஷ்டாக்ரேஸரர்‌. நெருப்பையும்‌ அலம்புகிற 
வர்‌ என்றால்‌ அதிசயோக்தி யாகாது, ஒரு ஸம்வத்ஸரம்‌ தையமா 
வாஸ்யை மஹோத்ஸவம்‌ ஸேவிக்கத்‌ திருநாங்கூரெழுந்தருளியிருந்த 
ஸ்ரீமத்‌ ஜகத்குரு காதி ஸ்வாமியோடுகூட அடியேன்‌ விடை கொண்‌ 
டிருக்கையில்‌ இந்த ஸ்வர்ணம்‌ ஸ்வாமியும்‌ இஞ்சிமேடு (பூர்வாச்ரம) 
ஸ்வாமியும்‌ அங்கே யெழுந்தருளியிருந்தார்கள்‌. சிஷ்யாசார்ய க்ரமத்‌ 
தின்‌ அழகை அங்கே அனுபவிக்க நேர்ந்து அகங்குழைந்தது. இரு 
ஸ்வாமிகளும்‌ அப்போதே [குறட்பிரமசாரியான ] அடியேன்பால்‌ 
விசேஷ கடாக்ஷஞ்‌ செய்தருளின படியை நினைக்குங்கால்‌ நெஞ்ச 
முருகுகின்றது. அப்போது ஸ்வாமிகள்‌ பாதசாரமாகவே யெழுந்‌ 
தருளுகிறபடியாதலால்‌ சில நாட்களில்‌ ஸ்ரீ காஞ்சிக்‌ கெழுந்தருளி 
ஸன்னிதி வீதியில்‌ பருத்திப்பட்டு திருவேங்கடாசார்ய ஸ்வாமி திரு 
மாளிகையில்‌ எழுந்தருளியிருக்துகொண்டு ஈட்டு ப்ரவசனம்‌ தொடங்‌ 
கினார்‌ ஸ்வர்ணம்‌ ஸ்வாமி. சில நாட்களில்‌ அடியேனும்‌ விடை 
கொண்டு ச்ரவணம்‌ செய்ததுண்டு. 


340, ஸ்ரீபண்டிதரத்னம்‌ குப்பண்ணா ஸ்வாமி 


இம்‌ மஹாபுருஷர்‌ பெரும்பாலும்‌ திருநாராயணபுரத்தில்‌ எழுந்‌ 
தருளியிருந்தவர்‌. அவ்விடத்திலுள்ள மஹாராஜா ஸம்ஸ்க்ருத வித்யா 
சாலையில்‌ பல வருஷங்கள்‌ அத்யக்ஷராக எழுந்தருளியிருந்து 
நூற்றுக்கணக்கான வயக்திகளை நாறா சாஸ்த்ரங்களில்‌ ப்ரவீணர்‌ 
களாக்கி யருளினவர்‌. சதுச்சாஸ்த்ர வித்வானான விவர்க்கு நியாய 
வேதரந்தஙகளில்‌ மிக்க பராவீண்யமிருந்தது. எம்பெருமானார்‌ திரு 
நாராயணபுரத்தில்‌ எழுந்தருளியிருந்த காலத்தில்‌ ஐம்பத்திருவர்‌ 
என்று ஒரு ஸமூஹத்தை நியமித்தருளினா ரென்பது ஸுப்ரஸித்தம்‌ ; 
அந்த ஸமூஹத்தில்‌ இந்த ஸ்வாமியின்‌ குடியும்‌ சேர்ந்ததாகும்‌. 
ஆன துபற்றியே ஸ்தானீகம்‌ என்ற உபபதமும்‌ இவர்க்கு விளங்கி 
வந்தது. 


341 , அயோத்யா ராமாநுஜ ஜீயர்‌ ஸ்வாமி 


இந்த ஸ்வாமி “காரப்பங்காடு ஜீயர்‌” என்றும்‌ வழங்கப்பட்டு 
வந்தார்‌. அடியேன்‌ ஏழெட்டு பிராயத்திலிருக்கும்போது இந்த 
ஸ்வாமி ப்ரஹ்மசாரியாய்‌ அடியேனுடைய திருத்தகப்பனாரிடம்‌ 


http:/facharya.org 


176 அண்ணாஸ்வாமியின்‌ அமுதமொழியாயிரம்‌ 


ஸாஹித்ய பாடங்கள்‌ வாசித்த !க்கொண்டிருந்தார்‌. சிலவாண்டு 
களுக்கப்பால்‌ வடநாட்டில்‌ எங்கேயாவது சென்று வாழ வேணு 
மென்று கருதி எந்தவிடம்‌ உசிதமானதென்று திருத்தகப்பனாரைக்‌ 
கேட்டுக்‌ கொண்டிருந்தார்‌. அக்காலத்தில்‌ ப்ருந்தாவனம்‌. புஷ்கரம்‌ 
ஸீதாராம்பாக்‌, கல்யாண்‌ முதலான விடங்களிலுள்ள ஸன்னிதி 
களுக்கு அர்ச்சக பரிசாரகர்களைத்‌ திருத்தகப்பனார்‌ அனுப்பிக்கொண்‌. 
டிருந்தபடியால்‌ தம்மை ஓரிடத்திற்கு அனுப்பும்படி. பிரார்த்தித்து 
வந்தாரிவர்‌, அப்போது ஸ்ரீமதுபயவே புதுப்பேர்‌. இளையவில்லி 
ராமாநுஜாசாரியர்‌ ஸ்வாமி ராஜபுதாளாஸம்ஸ்கானத்தில்‌ கோட்புட்லி 
யென்னுமிடத்தில்‌ வாழ்ந்துவருபவர்‌ தம்முடைய மந்திரத்திற்கு 
ஒருவரை யனுப்பவேணுமென்று திருத்தகப்பனார்க்கு எழுதியிருந்த 
படியால்‌ காரப்பங்காடு ராமாநுஜாசாரியர்‌ என்னுமிவரை அவ்விடத்‌ 
அனுப்பினார்‌. அந்த இளையவில்லி ஸ்வாமி உபயவேதாந்தக்‌ 
கடலில்‌ ஆழ மூழ்கின ப்ரபல வித்வான்‌. அவரிடம்‌ சென்று சேர்ந்த 
ராமாநுஜாஃாரியர்‌ அவரிடத்தில்‌ ஸம்ஸ்க்ருதஜ்ஞானத்தை 
அபிவிருத்தி செய்து கொண்டார்‌. சிலவாண்டுகள்‌ அவர்‌ திருவடி 
களில்‌ வாழ்க்‌ து வந்தார்‌, அப்போது அயோத்மையில்‌ (கீர்த்திமூர்த்தி), 
யோகி, பார்த்தஸாரதி ஐயங்கார்‌ ஸ்வாமியால்‌ ப்ரதிஷ்டாபிதமான 
ஸன்னிதிக்கு அர்ச்சகர்‌ வேண்டியிருந்தபடியால்‌ இவர்‌ அவ்விடத்‌ 
திற்கு (இளையவில்லி ஸ்வாமியால்‌) அனுப்பப்பட்டு அங்கே 
கைங்கர்ய பரராக இருந்துவந்தார்‌. இருக்கையில்‌ ஸம்ந்யாஸாச்ரமம்‌. 
ஸ்வீகரிக்க வேணுமென்று: தோன்றி காஞ்சிபுரம்‌ வந்து சேர்ந்து 
அழகியமணவாள ராமாநுஜ ஜீயர்‌ ஸ்வாமி ஸன்னிதியில்‌ ஆச்ரமம்‌ 
பெற்று மடத்திலேயே ஒரு ஸம்வத்ஸர மெழுந்தருளியிருந்து ஸம்ப்ர 
தாய கரந்த காலக்ஷேபம்‌ செய்து கொண்டிருந்து பிறகு ஸ்ரீரங்க 
காராயணஜீயராஞார்‌; 


242, ஸ்ரீமத்‌ தேரழுந்தூாராண்டவன்‌ 


இப்போது ஆண்டவன்‌ ஆஸ்தானத்தை அலங்கரித்தருளா 
நின்ற திருக்குடக்தை யாண்டவனுக்கு முந்தினவர்‌ தென்பரை 
யாண்டவன்‌; அவர்க்கும்‌ முந்தினவர்‌ ஆக்கூராண்டவன்‌. அவர்க்கும்‌ 
முந்தினவர்‌ தேரழுக்தூராண்டவன்‌. அந்த மஹாஸ்வாமியை முதன்‌ 
முதலாகத்‌ திருகாராயணபுரத்தில்‌ வைரமுடி யுத்ஸவத்தில்‌ ஸேவிக்கப்‌ 
பெற்று அப்போதே பரமக்ருபைக்குப்‌ பாத்திரமாயினேன்‌. அதன்‌ 
பிறகு விரைவிலேயே. ஸ்ரீகாஞ்சிக்‌ கெழுந்தருளி வேசுவதிக்கரையில்‌' 
தர்மகர்த்தா தோட்டமென்று ப்ரஸித்தமாக வழங்குமிடத்தை ஆச்ரம 


மாகக்‌ கொண்டு பல ஸம்வத்ஸரங்கள்‌ ப்ரவசனம்‌ செய்து கொண் 
டெழுந்தருளியிருந்தார்‌. தினப்படியாக ஏதாவதொரு ஸமயத்தில்‌ 
இங்குவந்து போகவேணுமென்று அடியேனுக்குக்‌ கடுங்கட்டனை 


177 


நான்காவது நூறு 


யிட்டிருந்தார்‌. த ஆஜ்ஞையை நிறைவேற்ற அடியேனாலாகாதே 
என்று விஜ்ஞாபித்து “ஸ்வாமி தேவப்பெருமாளை மங்களாசாஸனம்‌ 
செய்தருள நியமே௩ எழுக்தருளுகிறபடியால்‌ அங்கே ஸேவித்துக்‌ 
கொள்ளுகிறேன்‌,” என்று சொல்லி அப்படியே நாடோறும்‌ அரைமணி 
காலத்திற்கு மேல்‌ஸம்பாஷணம்‌ ப்ராப்தமாகி வந்தது. ஆச்ரமத்திற்கு 
விடைகொள்வதும்‌ பல்காலுண்டு, அப்போது அடியேன்‌ சென்னை 
முதலான விடங்களை இறையுமறியாமல்‌ ஸ்வஸ்தானத்திலேயே 
நியதமாயிருந்‌ துவந்தபடியால்‌ நாள்‌ தவறாமல்‌ ஸேவித்து வார்த்தை 
யாட பாக்கியம்‌ வாய்த்தது. ஸ்வாமி பக்கலில்‌ வைதுஷ்யத்திற்‌ 
காட்டிலும்‌ ராஸிக்யமே விஞ்சியிருந்தது. மிதபாஷித்வ. மென்பதை 
ஒருநாளுங்‌ கண்டிலேன்‌. 


ஒருநாள்‌ ஸம்பாஷித்துக்கொண்டிருக்கையில்‌ “கோபால இதி 
க்ருஷ்ண! த்வம்‌ ப்ரசுரக்ஷீரவாஞ்சயா, ச்ரிதோ, மாத்ருஸ்த௩ 
க்ஷிரமப்யஹோ துர்லபம்‌ க்ருதம்‌?” என்கிற ச்லோகத்தை அடியேன்‌. 
விஜ்ஞாபித்து விவரிக்க நேர்ந்தது; உடனே ஆண்டவன்‌ “இந்த 
சுலோகத்தைத்‌ தமிழ்ப்பாட்டாக மொழிபெயர்த்துச்‌ சொல்லுவீரா ?” 
என்று ஸாதிக்க, உடனே, 
கண்ண! நின்னை ஆயனென்று கண்டு மிக்க பால்பெறற்‌ 
கெண்ணி நின்ன பாதபங்க யத்தை ஈண்ணினேனரோ: 
எண்ணமீது மாறுபட்‌ டொழிந்தவரறு கேட்டியோ 
அன்னைபாலு மென்‌ றனக்‌ கருமையாக்கினாயரோ 
என்று விஜ்ஞாபித்தேன்‌. ஸ்வாமியும்‌ திருவுள்ளமுவந்து பல 
வார்த்தைகள்‌ ஸாதித்தருளினார்‌. 
ர்கருத்து:- கண்ணா! நீ இடையனாகையாலே உன்னையடைந்‌: 
தால்‌ மிக்க பால்‌ கிடைக்குமென்றாசைப்பட்டு வந்தடைந்தேன்‌. 
ஏற்கனவே கிடைத்துக்‌ கொண்டிருந்த தாய்முலைப்பாலும்‌ 
கிடைக்காதபடி செய்திட்டாயே!- என்கை. மறுபிறவி தவிரத்‌ 
திருத்தினயென்கை, “ஸ்தநந்தயத்வம்‌ ௩ புகர்‌ பபூவ” இதி யாத 
வாப்யுதயே.] 
ஸர்வபூதஸுஹ்ருத்தாக எழுந்தருளியிருந்தது தேரழுற்‌ 
தூராண்டவனுக்குத்‌ தன்னேற்றம்‌. அவரை ஸெளசீல்ய மிதி 
யென்றே சொல்லவேணும்‌. காஞ்சியிலேயே திரு௩ாட்டுக்கெழுற்தருளி 
னர்‌. 


343. திருநாராயணபுரம்‌ தி. அ, ஸம்பத்ஸ்வாமி 


திருமலை அனந்தாண்பிள்ளை குலதிலகராய்‌ ஸ்ரீரங்கம்‌ ஸம்பத்‌ 
ஸ்வாமி யென்றே வழங்கப்பட்டுத்‌ திருநாராயணபுரத்தில்‌ வாழ்ந்து 
பத்தெட்டு ஸம்வத்ஸரங்களுக்குமுன்‌ திருநாடலங்கரித்த ஸ்ரீ ஸம்பத்‌ 
12 


178 அண்ணாஸ்வாமியின்‌ அமுதமொழியாயிரம்‌ 


குமாராசார்யஸ்வாமி திருகாராயணபுரத்திற்குத்‌ திலகமாக விளங்‌ 
கின ஒரு விலகஷண வ்யக்தி. உபய வேதாந்தத்திலும்‌ ஆழ்ந்த 
ஞானமுடையராய்‌ ப்ரவசன ப்ரவீணராயுமிருந்தார்‌. அவ்விடத்து 
ஸம்ஸ்க்ருத வித்யாலயத்தில்‌ நெடுங்காலம்‌ அத்யாபகராக எழுந்தருளி 
மீருந்தவர்‌. ஆழ்வாரருளிச்செயல்களைக்‌ கசடறக்கற்று ஸன்னிதி 
கைங்கர்யங்களில்‌ நிஷ்ணாதரா யிருந்தது விசேஷித்த வைபவ 
மிவர்க்கு. இந்த ஸ்வாமியின்‌ அந்தேவாஸிகளாகப்‌ பலர்‌ விளங்கு 
கின்றார்கள்‌. ஒரு திருக்குமாரர்‌ இவருடைய திருநாமத்தை 
விளங்கச்செய்து வருகிறார்கள்‌. 


344, ஷஷ்டி திருவேங்கடாசார்யஸ்வாமி 


இவர்‌ அடியேனுடைய ஸாக்ஷாந்‌ மாதுலர்‌. அடிக்கடி அடியேன்‌ 
உதாஹரிக்கும்‌ ஸ்ரீமத்பரமஹம்ஸ, அழசியமணவாள ராமாநுஜ 
ஷஷ்டி ஜீயர்ஸ்வாமியின்‌ பூர்வாச்ரம-ஒளரஸகுமாரர்‌. ஸ்ரீமத்‌ குன்ற 
பாக்கம்‌ ஸ்வாமி ஸன்னிதியில்‌ நியாயமீமாம்ஸைகளை அதிகரித்து 
ஸ்ரீ பாஷ்யமும்‌ ஸேவித்து அனந்தாழ்வார்‌ வாதார்‌த்தங்களிலும்‌ 
தேர்ச்சி பெற்றவர்‌. ஜீயர்ஸ்வாமி ஸன்னிதியிலே ஸம்பிரதாய 
கரந்தங்களையெல்லாம்‌ பலகால்‌ ஸேவித்தவர்‌. இவருடைய அப்ரதிம 
பாண்டித்யம்‌ ப்ரகாசிக்க வழியில்லாமல்‌ போயிற்று. ஏனென்னில்‌; 
அடியேனுடைய திருத்தகப்பனார்‌ இளமையில்‌ திருறாடலங்கரித்த 
படியால்‌ எங்களுடைய பூர்விகமான சுரோத்ரியக்ராம பரிபாலன 
பாரத்தை அடியேனுடைய திருத்தாயார்க்குத்‌ துணையாக இவர்‌ 
ஏற்றுக்கொள்ள நேரிட்டது. க்ராமத்தில்‌ பலவகையான வயவஹாரங்‌ 
களும்‌ தொடர்ந்ததனால்‌ இவர்‌ அஸ்தமிதாந்யபாவராய்‌ அவற்றிலே 
வியாபரிக்க நேர்ந்து ப்ரவசனத்திற்கு வழியில்லாமல்‌ போயிற்று. ஓர்‌ 
இருபத்தைந்து ஸம்வத்ஸரகாலம்‌ இங்ஙனேயான காலகேஷுபத்தினால்‌ 
வித்யாவ்யாஸங்கம்‌ அறவகா சபராஹதமாயிற்று. ஆயினும்‌ 
சாஸ்த்ரங்களில்‌ ஆழ்ந்த வ்யுத்பத்தியுடையவராயிருந்தார்‌. 


345, திருமலைவிஞ்சிமூர்‌. ஸீநிவாஸாசாரியர்ஸ்வாமி 

இந்த ஸ்வாமியும்‌ ஸ்ரீமத்‌ குன்றபாக்கம்‌ ஸ்வாமி ஸன்னிதியில்‌ 
ஸாமாற்ய விசேஷ சாஸ்த்ரங்களையதிகரித்து ஸம்ப்ரதாய க்ரந்தங்‌ 
களிலும்‌ வல்லமைபெற்று வித்வானாக விளங்கினவர்‌. இவருடைய 
குடும்பம்‌ பரம்பரையாய்‌ பரமைகாந்தியார்‌ என்று வழங்கப்பட்டு. 
வந்தது. அதற்கிணங்க ஸதாசார சீலமான குடும்பம்‌. வேதாத்ய 
யனமும்‌ திவ்யப்ரபந்தாத்யயனமும்‌ அவிச்சின்னமாக நிகழப்பெற்ற 
குடும்பம்‌. ஸ்ரீமத்‌ பரமஹம்ஸ ஷஷ்டி ஜீயர்‌ ஸ்வாமிக்கு அடியேனுடைய 
திருத்தகப்பனார்‌ போலவே இவரும்‌ ஒரு ஜாமாகா, இவருடைய 
ஏகபுத்ரரான ஸ்ரீமான்‌. தி. வி. சிங்கராசாரியர்‌ உபயவேத பாரங்கத 


http://acharya.org 


நான்காவது நூறு 179 


ராய்‌ ப்ரவசன தரந்தரராய்‌ பகவத்கைங்கர்ய மிரதருமாய்‌ விளங்கி 
வருகின்றார்‌. இந்த ஸ்வாமியின்‌ திருத்தம்பியாரே ஸ்ரீஉ.வே, திருமலை 
விஞ்சிமூர்‌ பாஷ்யகாரர்‌ ஸ்வாமி யென்று ப்ரஸித்தராய்‌ விளங்கினவர்‌. 
அவருடைய திருக்குமாரர்‌ ஸ்ரீமான்‌. தி, வி. ஈரஸிம்ஹாசாரியரென்‌. 
பவர்‌ ப்ரதிஷ்டிதராய்த்‌ திருவல்லிக்கேணியில்‌ விளங்கி வருகிறார்‌. 


346. அரசாணிபாலை. திருவேங்கடாசார்யஸ்வாமி 


இந்த ஸ்வாமியும்‌ காஞ்சீபுரத்தில்‌ ஸ்திரவாஸமாக வந்து சேர்ந்து 
ஸ்ரீமத்‌ குன்றபாக்கம்‌ ஸ்வாமி ஸன்னிதியிலேயே நியாய சாஸ்த்ரத்‌ 
தைப்‌ பூர்த்தியாக அதிகரித்து வாவதூகராயும்‌ விளங்கினார்‌. ஸ்ரீமது 
பயவே, ஜகத்குரு, காதிஸ்வாமி ஸன்னிதியில்‌ (யாத்திரையில்‌) 
சிலவாண்டுகள்‌ ஆஸ்தான வித்வானாக எழுந்தருளியிருந்தார்‌. 
புதுக்கோட்டை, வனபர்த்தி, கத்வால்‌ முதலான ஸமஸ்தானங்களில்‌ 
பலவாண்டுகள்‌ வர்ஷாசனம்‌ பெற்று வந்தார்‌; 


347. திருமலை ஈச்சம்பாடி ஸ்ரீநிவாஸராகவாசாரியர்‌ 


இந்த ஸ்வாமி 22 ஸம்வத்ஸரங்களுக்குமுன்பு திருக்குறுங்குடிக்‌ 
கெழுந்தருளி உத்தமாச்ரமஸ்வீகாரம்‌ செய்துகொண்டு 12 ஸம்வத்‌ 
ஸரங்களுக்கு முன்பு அவ்விடத்திலேயே திருநாடலங்கரித்தனர்‌- 
பூர்வாச்ரமத்தில்‌ ஸ்ரீ காஞ்சியிலேயே யெழுந்தருளியிருந்து அப்போ து 
வானமாமலை மடத்தில்‌ நடந்துகொண்டிருந்த வித்யாசாலையில்‌ 
ஸ்ரீமதுபயவே. ஷஷ்டி கிருஷ்ணமாசாரியர்‌ ஸ்வாமி ஸன்னிதியில்‌ 
ஸாஹித்ய வியாகரணங்கள திகரித்து ஆழ்வார்‌ திருஈகரியில்‌ 
ப்ரக்க்யாதரா யெழுந்தருளியிருந்த [ஆத்தான்‌ திருமாளிகையைச்‌ 
சேர்ந்த] ஸ்ரீமத்‌ பரமஹம்ஸ அப்பன்‌ ஜீயர்‌ ஸ்வாமியின்‌ ஸன்னிதியில்‌ 
பகவத்விஷயரஹஸ்யாதிகள்‌ ஸேவித்து ப்ரவசனப்ரவீண 
ராயுமெழுக்தருளியிருந்தார்‌. 


348. ஸ்ரீ இளங்காடு ரங்கா சாரியர்ஸ்வாமி 


காஞ்சியில்‌ திருப்புட்குழி ஸ்வாமியென்று ப்ரஸித்தராயெழுந்தருளி 
யிருந்த மஹாஸ்வாமியின்‌ திருக்குமாரரான ஸ்ரீமத்‌. பட்டண்ணா ஸ்வா 
மியின்‌ பெருமையைக்‌ கீழே விவரித்திரும்தேன்‌. அவருடைய அந்தே 
வாஸியான இந்த இளங்காட்டுஸ்வாமி பரமபுதித்துப்‌ பதினைந்து 
வருஷமேயாகிறது. இவர்‌ நியாய சாஸ்த்ரத்தில்‌ மஹா நிபுளராய்‌ 
அதிகரண ஸாராவளியையும்‌ தத்வமுக்தா கலாபத்தையும்‌ கண்டஸ்‌ 
தமாகக்‌ கொண்டிருந்தார்‌. ஸ்ரீமதுபயவே, காதிஸ்வாமி வடநாட்டு 
ஸஞ்சாரமாக எழுந்தருளுங்காலங்களில்‌ அடியன்‌ இந்த ஸ்வாமி 


http://acharya.org 


180 அண்ணாஸ்வாமியின்‌ அழுதமொழியாயிரம்‌ 


யிடத்திலே நியாயபாடம்‌ வாசித்ததுண்டு. “சமதமகுணஸிந்துஸ்‌ 
ஸாத்விகேஷ்வக்ரகண்ய2 என்பதற்கு மிகப்‌ பொருத்தமானவர்‌ இந்த 
ஸ்வாமி. நெடுங்காலம்‌ காஞ்சியில்‌ வாழ்ந்து கலாவைஷம்யச்‌ சண்டை, 
மடமுனித்ரயச்‌ சண்டை முதலான எந்த விவாதத்திலும்‌ த்ரிகரணத்‌. 
காலும்‌ ஸம்பந்தப்படாமல்‌ ஸர்வபூதஸுஹ்ருத்தாக விளங்கின 
பெருமை இந்த ஸ்வாமிக்கு அஸாதாரணமான து. தேவப்பெருமாளு 
டைய திருவீதிப்‌ புறப்பாடுகளில்‌ நியமே௩ அந்வயிப்பர்‌. வேத 
பாராயண கோஷ்டிக்குப்‌ பின்னால்‌ ஏகாந்தசீலராக எழுந்தருள்வர்‌. 
தம்முடைய நியதமான காரியங்கள்‌ தவிர வேறொன்றில்‌ கண்‌ 
செலுத்தாமலும்‌ செவி கொடாமலுமிருந்த பெருமைவாய்ந்த இந்த 
ஸ்வாமியின்‌ இயல்பை அ நுகரிக்கவல்லாராருமில்லை. 


349. ஸ்ரீ நாவல்பாக்கம்‌. நரஸிம்ஹாசார்யஸ்வாமி 


சிஷ்டாக்ரேஸரரும்‌ வித்வத்வரேண்யருமான இந்த மஹாஸ்வாமி 
மைஸூரில்‌ சாஸ்த்ராப்யாஸங்கள்‌ செய்து ராஜமன்னார்‌ ஸன்னிதி 
முதலானவிடங்களில்‌ சிலவாண்டுகள்‌ வாழ்ந்து ஐம்பது திருக்ஷத்ரங்‌ 
களுக்குமேல்‌ காஞ்சீவாஸத்தையே ஸ்திரமாகக்கொண்டிருந்தவர்‌ 
இடையில்‌ காஞ்சியில்‌ தீர்த்தகஷ்டம்‌ நேர்ந்தபோது இரண்டொரு 
ஸம்வத்ஸரம்திடமாக இருந்தவரையில்‌ உஞ்சவ்ருத்தியையே ஜீவிகை 
யாக அவலம்பித்திறாக்தார்‌. வேதாத்யயனஸம்பத்‌ துங்‌ கொண்டிருக்‌ 
தார்‌. இந்த ஸ்வாமியிடம்‌ சாஸ்த்ரங்கள்‌ வாசித்து வித்வான்‌௧ளான. 
வர்கள்‌ பலர்‌, அன்னவர்களில்‌ இப்போது நாவல்பாக்கத்தில்‌ ஏகாந்த 
சீலராக ' வாழ்பவரான ஸ்ரீமதுபயவே. அய்யா, தேவநாதாசாரியர்‌ 
ஸ்வாமி தலைமைபெற்றவர்‌. இந்த ஸ்வாமி திருநாடலங்கரித்து 12 
ஸம்வத்ஸரமேயாகிறது. 


380. திருக்கோட்டியூர்‌, ஸெளம்ய நாராயணாசார்யர்‌ 


கோஸஷ்டீபுரம்‌ ஸ்வாமியென்றே ப்ரஸித்தி பெற்றிருந்தவர்‌ இந்த 
ஸ்வாமி. நியாய சாஸ்த்ரத்திலும்‌ உபயவேதாந்தங்களிலும்‌ ஆழ்ந்த. 
ஞானமுடைய வித்வத்வரேண்யராக விளங்கினார்‌. (கீழே ப்ரஸ்தா 
வித்த) ஸ்ீமதுபயவே. ஸ்ரீரங்கம்‌ எம்பார்‌ க்ருஷ்ணமாசார்ய ஸ்வாமி 
ஸன்னிதியில்‌ ஸாமாந்ய சாஸ்த்ரமதிகரித்து அந்த ஸ்வாமியும்‌ 
மெச்சும்படியாகத்‌ தேர்ச்சி பெற்றவர்‌. தமது திருத்தகப்பனாரான 
ஸுந்தரகோபாலாசாரியர்‌ ஸ்வாமி ஸன்னிதியில்‌ அத்யாத்ம சாஸ்த்‌ 
ரங்கள்‌ பயின்று நம்பெருமாள்‌ ஸன்னிதியிலும்‌ பெருமாள்‌ கோயிலி 
லும்‌. மதுராந்தகத்திலும்‌ பலநாள்‌ வஸித்து உபயவேதாந்தங்களும்‌ 
ப்ரவசனம்‌ செய்தவர்‌. இதிஹாஸபுராண ப்ரவசனத்திலும்‌ வல்லவர்‌. 
கோஷ்டீபுரம்‌ ஸ்வாமியிடத்தில்‌ அடியேன்‌ விசேஷித்துக்‌ கண்ட 


http:/facharya.org 


நான்காவது நூறு 181 


குணம்‌ பரமப்ராமாணிகத்வம்‌, நிக்ரஹஸ்தானங்களுக்கு இடமற 
வயவஹரிப்பர்‌, ஈட்டுப்ரவசனத்தில்‌ அந்தரங்கமான விச்வாஸ்‌ 
முள்ளவர்‌, 


351. ஸ்ரீமத்‌ பரமஹம்ஸ, கருடபூம்‌ ஸ்வாமி 


இந்த மஹாஸ்வாமியை க்ருஹஸ்தாச்ரமத்திலிருந்து ஈன்கறி 
வேன்‌. முதன்முதலாக மதுராந்தகத்தில்‌ (கிருஹஸ்தராய்‌) ஸேவை 
ஸாதித்து பரமக்ருபை காட்டியருளினர்‌. உத்தமாச்ரமம்‌ ஸ்வீகரித்த 
பின்‌ பெரும்பாலும்‌ பெருமாள்‌ கோயிலிலேயே யெழுந்தருளியிருந்த 
தாக நினைவு. நெல்லூர்‌ ஜில்லாவில்‌ மங்களம்பாடியென்கிற அக்ர 
ஹாரத்தில்‌ (பூர்வாச்ரமத்தில்‌) சிலவாண்டுகள்‌ எழுந்தருளியிருக்து 
அங்குள்ளாரைத்‌ திருத்திப்‌ பணிகொண்டதாக  அங்குள்ளார்‌ 
காளைக்கும்‌ க்ருகஜ்ஞுதாநுஸந்தானம்‌ பண்ணீப்போருகிறார்கள்‌. 
“ஸ்மிதபூர்வாபிபாஷி” என்கிற விசேஷணம்‌ ஸ்வாமிக்கு மிகப்‌ 
பொருத்தமானது. தேவப்பெருமாளுடைய மங்களாசாஸனம்‌ அசக்தி 
யிலுங்கூட நாள்‌ தவறாமல்‌ செய்து போருவர்‌. நித்யம்‌ ப்ரவசன 
நிரதராய்‌ எழுந்தருளியிருப்பர்‌. காஞ்சியிலேயே திருஈட்டுக்கெழுர்‌. 
தருளிப்‌ பதினெட்டு ஸம்வத்ஸரங்களுக்கு மேலாயிற்று. அஸக்ருத்‌ 
ஸ்மரணீயர்களான புண்ய புருஷர்களில்‌ தலைவர்‌. திருப்பதியிலெழுற்‌. 
தருளியிருந்த ஸ்ரீமதுபயவே. கபிஸ்தலம்‌ தேசிகாசார்ய ஸ்வாமி 
யிடத்தில்‌ ஸாமான்ய சாஸ்த்ரமதிகரித்ததாக ஸாதிக்கக்‌ கேட்டிருக்‌ 
தேன்‌. ஸ்ரீ பாஷ்ய ப்ரவசனத்தில்‌ உத்தமாதிகாரி, 


352: ஸ்ரீ கபிஸ்தலம்‌ தேசிகாசார்யஸ்வாமி 


இந்த. ஸ்வாமி மிகவும்‌ ப்ரக்க்யாதராய்‌ மஹாமஹோபா த்யாய 
பட்டமும்‌ பெற்ற ப்ரபல வித்வான்‌. வேதாந்த சாஸ்த்ரத்தில்‌ உபகார 
கங்களான சில க்ரந்தங்களும்‌ இயற்றினவர்‌. தவைதிகளோடும்‌ 
அத்வைதிகளோடும்‌ வாதம்‌ செய்து புகழ்பெற்றவர்‌. திருப்பதியி 
லெழுந்தருளியிருந்த ஸ்ரீமத்‌ திருமலை. அனந்தாண்பிள்ளை புரிசை. 
ஸ்ரீரங்காசாரியர்ஸ்வாமி; அவருடைய திருத்தமையனாரான பங்காரா 
சாரியர்ஸ்வாமி ஆகிய இருவர்‌ ஸன்னிதியிலும்‌ ஸாமான்ய சாஸ்த்ரங்‌ 
கள்‌ வாசித்துப்‌ பல மதங்களிலும்‌ பல பேர்களை வித்வான்‌௧ள௱க்கி 
னவர்‌, அடியேனுடைய பந்துக்கள்‌ திருப்பதியில்‌ அதிகமாகவுள்ள 
படியால்‌ இளமையில்‌ பலகால்‌ அவ்விடம்‌ விடைகொள்ள நேரும்‌. 
அந்த ஸமயங்களிலெல்லாம்‌ ஸ்வாமியோடு நெருங்கிப்பமகவும்‌ நேரும்‌, 
1980-ல்‌ வேதலக்ஷண விவாகம்‌ பிரபலமாக நடந்துகொண்டிருந்த 
போது அடியேன்‌ திருப்பதிக்கு விடைகொண்டிருக்கையில்‌ ஸ்வாமி 
தாமாகவேயழைத்து இந்த விவாதஸ்வரூபமென்னவென்று விசாரித்‌ 


http://acharya.org 


182 அண்ணாஸ்வாமியின்‌ அமுதமொழியாயிரம்‌ 
ட்ட 
தறிந்து திருவுள்ளமுவந்து. அபிநந்தன பத்ரிகையும்‌ ஸாகித்தது 
ஐகத்ப்ரஸித்தம்‌. அதன்பிறகே அந்த விவாதம்‌ சாந்தமாயிற்று. 


353, திருப்பதி கிடாம்பி. அண்ணங்கராசாரியர்ஸ்வாமி 


இந்த ஸ்வாமி திருப்பதி கிடாம்பி அப்பாஸ்வாமி யென்றே 
ப்ரஸித்தர்‌. வியாகரண வேதாந்தங்களில்‌ வல்லவராய்‌ மஹா 
சிஷ்டாக்ரேஸரராய்‌ விளங்கினவர்‌. ஸ்ரீமத்‌ புரிசை ஸ்வாமிக்கு 
“தகஷிணோ பாஹு:” என்னும்படி விளங்கினவர்‌. ப்ரதிவாதிபயங்கர 
வம்ச்யர்களினுடைய தெளஹித்ரஸந்ததியாகையாலே அண்ணங்கரா 
சாரியரென்று திருநாமம்‌ பூண்டவர்‌. நெடுங்காலம்‌ திருப்பதிக்குத்‌ 
திலகமாக விளங்கின மஹான்‌. இவர்‌ திருறாட்டுக்கெழுந்தருளி 
நாற்பத்தைந்து ஸம்வத்ஸரங்களுக்கு மேலாயிற்று. 


354, யோகி, பார்த்தஸாரதி ஐயங்கார்ஸ்வாமி 

பலகாலம்‌ திருவல்லிக்கேணியிலெழுந்தருளியிருந்த இந்த ஸ்வாமி 
வித்வானாயிருந்‌ ததோடுகூட பிரபல தனிகராயுமிருந்தார்‌. அதனால்‌ 
இந்த ஸ்வாமி செய்தருளின லோகோபகாரங்கள்‌ அளவுகடந்தவை 
உபயவேதரந்த க்ரந்தங்கள்‌ பலவற்றை அச்சிட்டு வெளியிட்டிருக்‌ 
கிறார்‌. அவற்றுள்‌ இரண்டு மஹா க்ரந்தங்களை மட்டும்‌ இங்குக்‌. 
குறிப்பிடுகிறேன்‌. (1) ஸ்ரீவசனபூஷண வியாக்கியானம்‌ இரண்டு 
அரும்பதவுரைகளோடும்‌ ஸ்ரீவசனபூஷண மீமாம்ஸா பாஷ்யத்‌ 
தோடும்‌ [ஆயிரம்‌ பக்கங்களுக்குமேல்‌ கொண்ட மிகப்‌ பெரிய 
ஸ்ரீகோசம்‌] இம்மஹான்‌ தெலுங்கு லிபியில்‌ அச்சிட்டு வெளி 
யிட்டது. (2) ஸ்ரீ விஷ்ணு ஸஹஸ்ரநாம பாஷ்யம்‌ நிர்வசனாதி 
களோடுங்கூட மிகப்‌ பெரிய ஸ்ரீகோசமாகத்‌ தெலுங்கு லிபியிலேயே 
அச்சிட்டார்‌. மற்றும்‌ பலபலவுண்டு. இந்தஸ்வாமிக்கு சக்ரவர்த்தி 
திருமகன்‌ கனவிலே ஸேவை ஸாதித்துத்‌ திருவயோத்தியில்‌ 
ஸன்னிதி ப்ரதிஷ்டை செய்யும்படி, நியமிக்க, அந்த நியமனத்தை 
சிரஸாவஹித்து அயோத்யையில்‌ கோலாகாட்‌ என்று ப்ரஸித்தமான 
ஸரயூதிரத்தில்‌ தாக்ஷிணாத்ய ப்ரக்ரியையிலே திவ்யஸன்னிதி நிர்மா 
ணம்‌ செய்வித்து ப்ரதிஷ்டை. பண்ணியிருப்பது ப்ரஸித்தமான 
விஷயம்‌, 


355. தேவசிகாமணி. ராமாநுஜாசார்யஸ்வாமி 


மண்டயம்‌ தேவசிகாமணி ஸ்வாமியென்று ப்ரஸித்தராயிருந்த 
இந்த வித்வான்‌ பரமபதித்து இருபத்தைந்து ஸம்வத்ஸரங்களுக்கு 
மேலாகிறது. இவர்‌ மைஸ£ரில்‌ வாசித்து விசேஷத: மீமாம்ஸா சாஸ்த்‌ 


http:/facharya.org 


நான்காவது நூறு 183 


ரத்திலும்‌ உபயவேதாந்தங்களிலும்‌ அத்விதீய வித்வன்‌ மணியாக 
விளங்கினர்‌. அயோத்யையிலும்‌ ப்ருந்தாவனத்திலும்‌ பல ஸம்வத்‌ 
ஸரங்கள்‌ வாழ்ந்து சாஸ்த்ர ப்ரவசனம்‌ செய்தவர்‌, மிகச்‌ சிறந்த 
க்ராந்திகர்‌, அடையாறில்‌ அச்சாகி வெளிவந்த அஹிர்ப்புத்நிய 
ஸம்ஹிதை வெகு ஆச்சரியமான பதிப்பு, அதற்கு இந்த ராமாநுஜா 
சார்யஸ்வாமியே பரிஷ்காரகராயிருந்தவர்‌. அந்த ஸம்ஹிதைக்கு. 
இந்த ஸ்வாமியெழுதி வெளியிட்டுள்ள மிக விரிவான பூமிகையை 
வாசித்துப்‌ பார்ப்பவர்களுக்கு இவருடைய வித்யாபரிச்ரமம்‌ அத்வி 
தீயமென்பது புலப்படும்‌. இவருடைய லேகனங்களும்‌ பாஜணங்‌ 
களும்‌ மிகச்‌ சிறந்து விளங்கின. 


356, 357. 358, குன்றபாக்கம்‌ வித்வான்‌௧ள்‌ மூவர்‌ 
(1) திருமலை. விஞ்சிமூர்‌. ஸ்ரீ ரங்காசாரியர்ஸ்வாமி, 
(8) திருமலை. அனந்தாண்பிள்ளை. ராமாநுஜாசார்ய 
ஸ்வாமி. 
(8) திருமலை. அனந்தாண்பிள்ளை. (அப்பா) பாஷ்யகார 
ஸ்வாமி, 
மேலே குறித்த மூன்று திருநாமங்களும்‌ (மலையடி) குன்றபாக்‌ 
கத்து வித்வன்மணிகள்‌. அடிக்கடி அடியேன்‌ ப்ரஸ்தாவிக்கிற 
ஸ்ரீ குன்றபாக்கம்‌ சீமாச்சார்ஸ்வாமியின்‌ ஸமகாலத்தவர்களும்‌, அவர்‌ 
தம்மாலும்‌ கொண்டாடப்பட்டவர்களுமான வித்வான்கள்‌, இவர்‌ 
களுள்‌ முன்னே குறித்த தி. வி. ஸ்ரீரங்காசார்யஸ்வாமியின்‌ திருத்‌ 
தகப்பனார்‌ அய்யாஸாமி ஐயங்காரென்று ஸுப்ரஸித்தராம்‌. ராகவா 
சார்யஸ்வாமியென்று திருநாமமாம்‌. அந்த ஸ்வாமியை அடியேன்‌ 
அறியேன்‌. அவரை ப்ரசண்ட பண்டிதோத்தமரென்பர்கள்‌. அவ 
ரிடம்‌ சாஸ்த்ரங்கள்‌ பயின்று தேறினவர்களே குன்றபாக்கத்து 
வித்வான்‌௧ளெல்லாரும்‌. மேலே குறித்த ஸ்ரீரங்காசார்ய ஸ்வாமியின்‌ 
திருக்குமாரர்கள்‌ மூவர்‌ விளங்கிவருகிறார்கள்‌. ஸ்ரீராமாநுஜாசார்ய 
ஸ்வாமியின்‌ பெளத்ரரான ஸ்ரீசைல கிருஷ்ணமாசாரியரென்பவர்‌ 
ப்ரவசன ப்ரவீண பண்டிதராய்‌ விளங்கி சென்ற ஸம்வத்ஸரத்தில்‌ 
திருகாட்டுக்கெழுந்தருளினார்‌. (அப்பா) பாஷ்யகாரஸ்வாமி யென்‌ 
பவர்‌ திருவல்லிக்கேணியில்‌ பலர்க்கு ப்ரவக்‌ தாவாக வாழ்ந்திருந்தவர்‌. 
இப்பெரியார்கள்‌ வாழ்ந்த காலம்‌ மிகவும்‌ வ்யவஹிதமானாலும்‌ 
இவர்கள்‌ வித்வத்‌ கணனையில்‌ ப்ரஸித்தர்களாக விளங்கிவருபவர்கள்‌. 
இவர்களோடு அடியேன்‌ நெருங்கிப்‌ பழகின பாக்கியமுடையேன்‌.. 


http://acharya.org 


184 அண்ணாஸ்வாமியின்‌ அமுதமொழியாயிரம்‌ 


359. உத்தரமேரூர்‌ கனபாடி. ராகவாசார்யர்‌ 


காவ்ய நாடகாலங்காரங்களில்‌ ஆழ்ந்த வ்யுத்பத்தி பெற்று வேத; 
லக்ஷணங்களையெல்லாம்‌ முகஸ்தமாகக்‌ கொண்டு பதக்ரமஜடாகனங்‌ 
களோடு நில்லாமல்‌ வர்ணக்ரமாந்தமாகவும்‌ பரிச்ரமப்பட்டு *ஸாங்க 
வேதாத்யாயீ' என்று புகழ்‌ பெற்றிருந்தவர்‌ உத்தரமேரூர்‌ ராகவா 
சார்ய ஸ்வாமி, காஞ்சி ப்ராந்தத்தில்‌ கனபாடிகள்‌ இல்லையென்கிற 
அபப்ரதை இந்த ஸ்வாமியொருவரால்தான்‌ நீங்கிற்று, இந்த ஸ்வாமி 
இன்னமும்‌ ஜீவித்திருக்கத்‌ தக்கவர்‌. ஆயினும்‌ இவர்‌ பரமபதித்து 
98 ஸம்வத்ஸரமாய்‌ விட்டது. இவர்‌ அடிக்கடி காஞ்சிக்கு எழுக்‌ 
தருள்வர்‌. அடியேனோடு ஸம்பாஷிக்க வேணுமென்றே பலகால்‌ 
எழுந்தருளி நாலு நாள்‌ எட்டு நாள்‌ பத்து நாள்கூட அடியேனு 
டைய க்ருஹத்திலேயே யெழுற்தருளியிருந்த துண்டு. அக்காலத்தில்‌ 
வேதலக்ஷண விஷயமாக அடியேனெழுதி வெளியிட்ட வேதாத்ய 
ய ஸர்வஸ்வாதி க்ரந்தங்களை ஓரக்ஷரம்‌ விடாமல்‌ ஆழ்ந்து, 
ஆராய்ந்து அபிநந்தித்த இந்த ஸ்வாமியின்‌ அபிநந்தன பத்ரிகை 
கள்‌ பல வெளிவந்திருக்கின்‌ றன. வேதமோ தினவர்களில்‌ ஸம்ஸ்‌ 
க்ருத வைதுஷ்யம்‌ பெற்றவர்களில்‌ இந்த ஸ்வாமியைப்‌ போன்ற 
வர்கள்‌ மிகச்சிலரேயென்று மீண்டும்‌ விஜ்ஞாபயே. 


360. திருமலை ஈச்சம்பாடி, ராமாநுஜாசார்ய ஸ்வாமி 


ஸ்ரீ காஞ்சீபுரியில்‌ தென்னாசார்ய ஸம்ப்ரதாய ப்ரவர்த்தகர்களில்‌ 
தலைவராக எழுந்தருளியிருந்த ஸ்ரீமதுபயவே. திருமலை. ஈச்சம்பாடி. 
நரஸிம்ஹாசார்ய ஸ்வாமி திருநாடலங்கரித்து எண்பத்தைந்து வருட 
மிருக்கும்‌. ஸ்ரீபாஷ்யபகவத்விஷயங்களும்‌ அஷ்டாதசரஹஸ்யங்களும்‌ 
வியாக்கியானங்களும்‌ அந்த ஸ்வாமிக்கு வாசோவிதேயங்களென்று. 
அஸ்மதாசார்யரான ஸ்ரீமத்‌ பரமஹம்ஸ, அழகிய மணவாள ராமாநுஜ 
ஜீயர்ஸ்வா மி (ஷஷ்டி ஜீயர்‌ ஸ்வாமி) அடிக்கடி ஸாதிக்கக்‌ கேட்டி 
ருந்தேன்‌. அந்த ஸ்வாமியை அடியேன்‌ ஸேவிக்க ப்ரஸக்தியில்லை 
யாயிற்று. அந்த ஸ்வாமியின்‌ பெரும்புகழ்‌ அபாரமானது. ஸ்ரீமத்‌ 
திருப்புட்குழி அப்பா ஸ்வாமியென்று ப்ரஸித்தராக எழுந்தருளி 
யிருந்த ஸ்ரீக்ருஷ்ண தாதாசார்ய ஸ்வாமியும்‌ இவரும்‌ ஸமகாலஸ்தர்‌ 
களாம்‌. பரஸ்பரம்‌ வெகு கெளரவத்தோடு வாழ்ந்தவர்களாம்‌. இந்த 
ஸ்வாமியின்‌ திருக்குமாரர்‌ ஈச்சம்பாடி, ராமாநுஜாசார்ய ஸ்வாமி 
யென்பவர்‌ மஹாதேஜஸ்வியாகவும்‌ மஹாஜ்ஞானாதிகராகவும்‌ விளங்‌ 
கினவர்‌. இந்த ஸ்வாமி ஸன்னிதியில்‌ அடியேன்‌ இளமையில்‌ குரு 
பரம்பராப்ரபாவம்‌ (ஆறாயிரப்படி) ஸேவித்தேன்‌, அந்த ஸ்வாமி 
பரமசாந்தர்‌. மஹாஸாத்விகப்ரக்ருதி. திருமாளிகையை விட்டுக்‌ கழே 
யிறங்காமல்‌ ஏகாந்த சீலராக எழுக்தருளியிருந்தவர்‌. 


http:/facharya.org 


நான்காவது நூறு 185 


361. காளி, ரங்காசாரியர்‌ ஸ்வாமி 


மாயவரம்‌ தாலுக்காவில்‌ காளி யென்பது ஒரு அக்ரஹாரம்‌. 
அவ்விடத்தில்‌. உதித்துத்‌ தேரழுக்தூரில்‌ வாழ்ந்து கொண்டிருந்த 
இந்த ஸ்வாமி புதுக்கோட்டை ஸமஸ்தானத்தில்‌ நெடுங்காலம்‌ 
தூனாதிகாரி பதவியை அலங்கரித்திருந்தார்‌. பிறகு விச்ராந்தராய்‌ 
தமது திருக்குமாரரோடுகூட வஸிக்கவேண்டி கரக்பூரிலும்‌ கல்கத்‌ 
தாவிலு மெழுந்தருளியிருந்து கடைசியாக புது டில்லியில்‌ இருக்கும்‌ 
போது திருநாடலங்கரிக்க நேர்ந்துவிட்டது. அது பதினைந்து ஸம்வத்‌. 
ஸரங்களுக்குமேல்‌ ஆய்விட்டது. இந்த ஸ்வாமியின்‌ பரிசயம்‌ எமக்கு 
விசேஷமாக இருந்தது. இவர்க்கு மதத்ரய நீரூபகரென்று ஒரு ப்ர 
ஸித்தியுண்டு. அந்த ப்ரஸித்திக்கு ஏற்பச்‌ சில கரந்தங்களுமியற்றி 
பிரசுரம்‌ செய்திருக்கிறார்‌. ஒருவருடைய தாக்ஷிண்யத்திற்கும்‌ கட்டுப்‌ 
படாமலும்‌ ஸங்கேதபிதியில்லாமலும்‌ அந்தரங்க ஸாக்ஷ்யத்தை 
வஞ்சியாமலும்‌ தமது திருவுள்ளத்தில்‌ பட்டதை வெளியிடும்‌ 
பான்மை இந்த ஸ்வாமியிடத்தில்‌ அடியேன்‌ வெகு நாள்‌ அநுபவித்த 
மஹாகுணம்‌, அடியேனுடைய க்ரந்தங்களைப்‌ பெரும்பாலும்‌ கடா 
ச்ஷித்தருளி அபிஈந்தன. பத்ரிகைகள்‌ வெளியிட்டவர்‌ இந்த ஸ்வாமி, 
*ரூபமேவாஸ்யைதற்மஹிமாறம்‌ வ்யாசஷ்டே யென்னும்படி ஸேவை 
ஸாதித்துக்கொண்டிருந்தவர்‌. இந்த ஸ்வாமி ஸன்னிதியில்‌ ஸ்வரூப 
க்ரந்த காலக்ஷேபம்‌ செய்தவர்கள்‌ பலர்‌. அன்னவர்களில்‌ ஒருவரான 
ஸ்ரீமதுபயவே, கோமல்‌, சேஷாத்ரியாசார்ய ஸ்வாமி * ராமாயண. 
பூஷணாதி பிருதாலங்க்ருதராய்‌ சில ஸம்வத்ஸரங்களாக சென்னை 
மாநகரில்‌ ப்ரவசன துரந்தரராய்‌ விளங்கி வருவது ஸுப்ரஸித்தம்‌. 


362 ஸ்ரீவில்லிபுத்தூர்‌ மேலைவாத்யார்‌ 
திருமலை ஐயங்கார்‌ ஸ்வாமி 

இப்போது திருமலை திருப்பதியில்‌ ஸ்ரீமத்பரமஹம்ஸ. பெரிய 
ஜீயர்‌ ஸ்வாமியாஸ்தானத்தை அலங்கரித்தருளாநின்ற ஸ்ரீ மஹா 
ஸ்வாமிக்கு பூர்வாச்ரமத்தில்‌ மாதுலரான இந்த ஸ்வாமி ஸ்ரீவில்லி 
புத்தூரில்‌ மேலைவாத்யாரென்றே வ்யபதிஷ்டரா யெழுந்தருளியி 
ரந்த சிஷ்டாக்ரேஸரர்‌. இந்த ஸ்வாமியினுடைய பரிசயம்‌ அடியே 
னுக்கு இளமையிலேயே கிடைத்தது. இருவோமுக்கும்‌ தேச வ்யவ 
தானம்‌ மிகவுமிருந்தாலும்‌ மதுரை கோயில்‌ திருமலை பெருமாள்‌ 
கோயில்‌ முதலானவிடங்களில்‌ பலகால்‌ ஸந்திக்க நேர்ந்ததுண்டு. 
ஸ்ரீவில்லிபுத்தூரிலும்‌ பலமுறை ஸேவித்தேன்‌. இவர்‌ சிறந்த வித்வா 
ஞயிருந்ததோடு ஆசுகவி, சித்ரகவி இத்யாதி பிருதாவளிகளையும்‌ 
பெற்றிருந்தார்‌. சிஷ்டாக்ரேஸரர்‌ என்பதை முந்துற முன்னமே விஜ்‌ 
ஞாபித்தேன்‌. இவரிடத்தில்‌ அடியேன்‌ அதிகமாகக்‌ கண்ட குணம்‌ 


http://acharya.org 


186 அண்ணாஸ்வாமியின்‌ அமுதமொழியாயிரம்‌ 


ராஸிக்யம்‌. அது ஸாமான்யமன்று. பரமரஸிகர்‌, மஹாரஸிகர்‌ என்று 
எவ்வளவெழுதினாலும்‌ போதாது. இவரிடத்தில்‌ ஸம்ப்ரதாய கரக்‌. 
தங்கள்‌ அதிகரித்தவர்கள்‌ பலருளர்‌. இவருடைய ஸ்வீக்ருத குமார 
ரான ராமாநுஜய்யங்கார்‌ வாக்மியாக விளங்கி வருகிறார்‌. 


363, வேதவாத்யார்‌ கிருஷ்ணமா ஈார்ய ஸ்வாமி 


ஸ்ரீபெரும்பூ தூரில்‌ முப்பத்தைந்து ஸம்வத்ஸரங்களுக்குமுன்பு 
வாழ்ந்த வித்வான்‌௧ளில்‌ சிறந்து விளங்கினவர்‌ இந்தஸ்வாமி. வேத 
வாத்யார்‌ என்றே வ்யபதிஷ்டராயிருந்துவந்தார்‌. வேதமும்‌ வியா 
கரண சாஸ்த்ரமும்‌ இந்தஸ்வாமிக்கு ஸ்வாதீனமாயிருந்ததுபோல்‌ 
கடல்கூழ்ற்த மண்ணுலகில்‌ வேறு யார்க்கும்‌ வசப்பட்டிருக்கவில்லை 
யென்று அக்காலத்திலுள்ள ஸகல வைதிகர்களும்‌. ஏகமுகமாகச்‌ 
சொல்லுவார்கள்‌. இவருடைய பரம்பரையே மிகச்சிறந்த வைதிக 
பரம்பரை. இவருடைய திருத்தகப்பனாரிடத்தில்‌ வேதமோதித்‌ தேறி 
னவர்கள்‌ உபயகலையாரிலும்‌ அடியேனுக்குத்‌ தெரிந்து ஐம்பதறுபது 
ச்ரோத்ரியர்களிருந்தார்கள்‌. அடியேனுடைய வேதோபாத்யாயரான 
ஸ்ரீமதுபயவே. மாம்பள்ளம்‌ ஸுதர்சறாசார்யரும்‌ அந்த மஹாஸ்வா 
மியிடத்திலேயே வேதமதிகரித்தவராதலால்‌ அவரைப்பற்றி நாடோ 
றும்‌ கால்மணியாவது ப்ரஸ்தாவம்‌ செய்யாமலிருக்கமாட்டார்‌. அப்‌ 
போது அவருடைய திருக்குமாரரான (ப்ரக்ருத) க்ருஷ்ணமாசார்ய 
ஸ்வாமியின்‌ வல்லமையையும்‌ பேசிக்கொண்டிருப்பர்‌, இவரிடத்தில்‌ 
சீவதமோதினவர்களும்‌ வியாகரண சாஸ்த்ரமதிகரித்தவர்களும்‌ பல 
ரண்டு. தற்காலம்‌ ஸ்ரீபெரும்பூதூர்‌ ஸம்ஸ்க்ருத கலாசாலையில்‌ உபாத்‌ 
யாயராக விளங்கும்‌ ஸ்ரீ௨. வே. காந்தூர்‌ ஸ்ரீசேஷாத்ரியாசாரியரும்‌ 
இவருடைய அந்தேவாஸியே. இந்த க்ருஷ்ணமாசாரியர்‌ ஸ்வாமி 
ஸ்ரீபெரும்பூதூர்‌ காலேஜில்‌ பலவாண்டுகள்‌ வியாகரணப்ரவசன 
நிரதராக எழுந்தருளியிருந்தார்‌. தமது திருமாளிகையில்‌ வேதாத்‌ 
யாபனம்‌ தவறாதவர்‌, 


364, திருமழிசை தாதப்பங்கார்ஸ்வாமி 


இந்த ஸ்வாமி ஸ்ரீபெரும்பூதூர்‌ ஸம்ஸ்க்ருத கலாசாலையில்‌ பல 
வாண்டுகள்‌ ஸாஹித்யவ்யாகரண ப்ரவசன நிஷ்ணாதராக எழுந்தரு 
ளியிருந்தவர்‌. அடியேனுடைய இளமையில்‌ இந்த ஸ்வாமியின்‌ பரி 
சயம்‌ மிகவுமிருந்தது. இவர்‌ திருநாட்டுக்கெழுந்தருளி கிட்டத்தட்ட 
அறுபது ஸம்வத்ஸரங்களாயிருக்கும்‌. இந்த ஸ்வாமி பண்டிதர்களுக்‌ 
குக்‌ கடிதமெழுதினால்‌ ஆலோசனையில்லாமல்‌ சு$லாகமாகவே யெழு 
திக்கொண்டுபோவர்‌. முற்காலத்தில்‌ திருமழிசையில்‌ ஸாமாக்ய 
சாஸ்த்ர ப்ரவீணர்களும்‌ உபயவேதாந்த ப்ரவர்த்தகர்களுமல்லாதவர்‌ 


http://acharya.org 


நான்காவது நூறு 187 


கள்‌ இருந்ததில்லையென்று ப்ரஸித்தி. முப்பது நாற்பது ஸம்வத்‌ 
ஸரங்களுக்கு முந்தினகாலம்வரையில்‌ அந்த ப்ரஸித்தி அஈபாயமா 
யிருந்துவர்ததை அறிவேன்‌. உத்தரராமசரிதத்தில்‌ “புரா யத்ர 
ஸ்ரோத : புலிமது௩ா தத்ர ஸரிதாம்‌ விபர்யாஸம்‌ யாதோ கனவி 
ரலபாவ: க்ஷிதிருஹாம்‌” என்றச்லோகமே இப்போது நினைவுக்கு 
வருகின்றது. இது திருமழிசையின்‌ ஸ்திதிக்கு மட்டுமன்று. 


365. விசாகப்பப்டணம்‌, பரவஸ்து பட்டநாதஸ்வாமி 


விசாகபட்டணத்தில்‌ பரவஸ்து குடும்பத்தார்‌ இன்றைக்கு 
முளர்‌. மஹாமஹோபாத்யாய. பரவஸ்து, ரங்காசார்ய ஸ்வாமி 
யென்பவர்‌ மிகப்ரஸித்தர்‌. அவரை அடியேன்‌ ஸேவித்ததில்லை. 
அவருடைய திருவுருவப்படம்‌ ஸம்பாதித்து வெளியிட்டிருக்கிறேன்‌. 
இவருடைய பரம்பரையை வித்வத்‌ பரம்பரையென்று வழங்குவர்கள்‌. 
இவர்கள்‌ பகவத்‌ ராமாநுஜ தர்சனஸ்தர்களாயிருந்தும்‌ “ஸ்ரீமதே 
ராமாநுஜாய நம: என்று எழுதார்கள்‌; “நம: பரமர்ஷிப்ய:? என்றே 
எழுதுவர்களாம்‌, மேலே ப்ரஸ்தாவித்த ரங்காசார்ய ஸ்வாமியின்‌ 
பெளத்ரர்களில்‌ ஒருவர்‌ பட்டகாதஸ்வாமி யென்பவர்‌ கும்பகோணம்‌ 
காலேஜில்‌ ப்ரொபஸராயிருந்தவர்‌. மற்றொருவர்‌ திருப்பதி காலேஜில்‌ 
பலவாண்டுகள்‌ வாழ்ந்து விச்ராந்தரானவர்‌. அவருடைய பரிசயம்‌ 
அடியேனுக்கு மிகக்‌ குறைவு. பட்டநாதஸ்வாமி யென்பவர்‌ சிறந்த 
சாஸ்த்ரஜ்ஞர்‌, மஹாமேதாவி, அடியேன்‌ மஞ்ஜுபாஷிணீ பத்ரிகை 
நடத்திக்‌ கொண்டிருந்த காலத்தில்‌ கும்பகோணத்தில்‌ வாழ்ந்து 
வந்த அவர்‌ பத்ரிகா மூலமாகவே மிகவும்‌ பரிசிதராயிருந்தார்‌. இவர்‌ 
தென்கலை ஸம்பிரதாயஸ்‌ தராயிருந்தும்‌ உபயஸம்ப்ரதாயக்கொள்கை 
களிலும்‌ வைமத்யம்‌ காட்டிக்‌ கொண்டிருந்தார்‌. முமழுக்ஷுப்படியில்‌ 
“உய்யக்கொண்டார்‌. விஷயமாக உடையவர்‌ அருளிச்‌ செய்த 
வார்த்தையை ஸ்மரிப்பது? என்றொரு ஸ்ரீஸூக்தியுண்டே: அதனை 
நினைஷட்டுமவரா யிருந்தாரிவர்‌. மஞ்ஜுபாஷிணீ பத்ரிகையில்‌ 
இவர்க்கும்‌ எமக்கும்‌ நிகழ்ந்த லேகப்ரதிலேகங்கள்‌ அபரிமிதம்‌, 
கடைசியில்‌ மிக்க அநுதாபங்கொண்டு திருத்தமுற்றார்‌. திருநாடுமலங்‌ 
கரித்தார்‌. 


366. சிறுபுலியூர்‌ தொட்டயாசார்யஸ்வாமி 
ஸ்ரீவில்லிபுத்தூரில்‌ மஹாவைபவசாலியாகவும்‌ ப்ரக்க்யாத 
ராகவுமெழுந்தருளியிருந்த சிறுபுலியூர்‌ ஸ்வாமியை ஸ்ரீவைஷ்ணவ 
வுலகமெல்லாமறியும்‌. சிறந்த சிஷ்யஸம்பத்து வாய்ந்தவர்‌. “ஞான 
மனுட்டான மிவை நன்றாகவே யுடையனான குரு? என்ற பாசுரத்‌ 
திற்கு ப்ரதம லக்ஷ்யமாக எழுந்தருளியிருந்தவர்‌. அந்த மஹா 
ஸ்வாமிக்குத்‌ திருக்குமாரர்கள்‌ இருவர்‌. மூத்த திருக்குமாரர்‌ மஹா 


http://acharya.org 


188 அண்ணாஸ்வாமியின்‌ அமுதமொழியாயிரம்‌ 


பண்டிதோத்தமராய்‌ திருத்தகப்பனாரோடு கூடவே வாழ்ந்தவர்‌. 
இளைய திருக்குமாரர்‌ தொட்டயாசாரியரென்பவர்‌ காஞ்சியில்‌ 
விவாஹ ஸம்பந்தம்‌ பெற்றவர்‌. பெரும்பாலும்‌ ஸ்ரீபெரும்பூ தூரில்‌ 
வஸித்துவந்தவர்‌. பண்டிதோத்தமராக விளங்கி வந்தார்‌. (செவிடு 
தொட்டயாசாரியர்‌ என்று இவர்க்கு ப்ரஸித்தி.) இவர்‌ பாணன்‌: 
பவபூதி முதலான கவிகளைப்போன்று கவிதையில்‌ நிகரற்றவராம்‌ 
விளங்கினார்‌. கத்யபத்யங்கள்‌ அத்யாச்சர்யமாக எழுதுவர்‌. அவ 
ரைப்போன்ற எழுத்தாளர்‌ அவரே யென்னலாம்‌, அவர்‌ “'விசக்ஷணா?' 
என்றொரு ஸம்‌.ல்க்ருத பத்ரிகை நடத்த ஆரம்பித்துச்‌ சில] மாதங்‌ 
களே நடத்தினார்‌. அப்போது அவருடைய நட்பு அடியேனுக்கு 
அதிகமாக விளைந்தது. அவர்‌ இன்னமும்‌ ஜீவித்திருக்கவேண்டி 
யவர்‌, [இனிமேல்‌ அத்யந்த சோசரீயம்‌,] அவருக்கு. ச்வசுரக்ருஹம்‌ 
காஞ்சீ ஸன்னிதி வீதியிலாகையால்‌ அடிக்கடி அங்குவரறேரும்‌. 
ஸந்திக்கிறபோதெல்லாம்‌ சொல்லுவர்‌-நான்‌ ஏதோ லெளகிகனா 
யிருந்துவருகிறேன்‌; என்னுடைய திருத்தமையனார்‌ மஹாசிஷ்டர்‌, 
மஹாபண்டி.தர்‌; அவரை ஸந்திக்கவேணும்‌' என்று. அவருடைய 
பரிசயமும்‌ பத்ரிகை மூலமாக அடியேனுக்கு ஏற்பட்டிருந்தது. அவர்‌ 
எங்கும்‌ எழுந்தருளுகிறவரல்லாமையால்‌ நேரில்‌ விடை கொண்டு 
ஸேவிக்கவேணுமென்று பாரித்துக்கொண்டிருந்தேன்‌. இப்படி 
யிருக்கையில்‌ இந்த தொட்டயாசாரியார்‌ ஒருநாள்‌ காஞ்சீபுரம்‌ வந்து 
“ஜ்வரத்துடன்‌ இங்கு வந்திருக்கிறேன்‌, நீ வந்துபார்க்கவேணும்‌”” 
என்று ஸந்தேச மனுப்பினார்‌. அன்று நாதமுனிகள்‌ சாத்துமுறை, 
ஸாயங்காலம்‌ அவரிடம்‌ சென்று ஒரு நாழிகை வார்த்தையாடி.விட்டு 
ஸன்னிதிக்குச்‌ சென்று சாத்துமுறை யதுபவித்துக்‌ கொண்டிருக்‌ 
கையில்‌ *தொட்டயாசார்யர்‌ பரமபதித்துவிட்டார்‌' என்று ஒருவர்‌ 
வந்து சொன்னார்‌, இந்த பரிதாப கதையை இவ்வளவில்‌ நிறுத்து 
கிறேன்‌. 


367. ஸாரநாதாசாரியர்ஸ்வாமி 


கீழே ஸ்ரீமதுபயவே, ஆடூர்‌. ரங்கஸாமி ஐயங்கார்‌ ஸ்வாமியின்‌ 
பிரபாவ மெழுதுகையில்‌ “இந்த ஸ்வாமியின்‌ ஜயேஷ்டதுஹி 
தரவின்‌ குமாரர்‌ ஸாரநாதாசரர்யரென்று ப்ரஸித்தராய்‌ இளமையி 
லேயே மிகச்‌ சிறந்த வித்வானென்று புகழ்பெற்றார்‌; மாதா 
மஹர்க்குமேல்‌ சிறந்துவிளங்குவரென்று பலரும்‌ கொண்டாடவிருக்‌ 
கையில்‌ முப்பது பிராயத்திற்குள்ளேயே ஆசார்யன்‌ திருவடி சேர்ந்து 
விட்டார்‌”? என்று ஸம்சேஷேபமாக எழுதியிருக்கிறேன்‌. ஸ்ரீமத்‌ 
குண்டலம்‌ ஸ்வாமியின்‌ அந்தேவாஸிகளில்‌ ஸ்ரீ ஸாரறாதாசாரியர்‌ 
யரிகணரீயராய்‌ விளங்கினவர்‌, நியாய வேதாந்தங்களைக்‌ கசடறக்‌ 
கற்றவர்‌, ச்ருதப்ரகாசிகையோடுகூட ஸ்ரீபாஷ்யத்தை திருவல்லிக்‌ 


http://acharya.org 


நான்காவது நூறு 


கேணி வேதவேதாந்தவர்த்திநீ ஸபையில்‌ புரிக்ஷை கொடுத்து 
உத்தம ஸன்மானம்‌ பெற்றுவந்த சிலநாட்களில்‌ ஆசாரியன்‌ திருவடி 
சார்ந்துவிட்டார்‌. ஸ்ரீபெரும்பூதூர்‌ ஸன்னிதியில்‌ ப்ரதிபக்ஷிகளின்‌ 
அதர்க்கணச்‌ செயல்கள்‌ அதிகப்பட்டிருந்த காலத்தில்‌ ரீதிமன்றங்‌ 
களிற்‌ சென்று சிரமப்பட்டு வெற்றிபெற்றவர்களில்‌ இவர்‌ தலைவ 
ராய்‌ விளங்கினவரென்று அக்காலத்தில்‌ ப்ரஸித்தி யிருந்தது. 


368. மோட்டூர்‌ ராகவாசாரியர்‌ ஸ்வாமி 


ஸ்ரீமத்‌ குண்டலம்‌ ஸ்வாமி காலத்தில்‌: ஆந்திர தேசங்களிலிருய 
தும்‌ பலர்‌ ஸ்ரீபெரும்பூ தூர்வந்து வாசித்து சாஸ்த்ர ப்ரவீணர்களாய்‌ 
உபய வேதாந்த விசாரதர்களாய்‌ விளங்கினதை அடியேன்‌ இளமை 
தொடங்கி அனுபவித்தவன்‌. அன்னவர்களில்‌ மோட்டூர்‌ ராகவா 
சாரியர்‌ ஸ்வாமி யென்பவர்‌ (கோதாவரி ப்ராந்தஸ்தரென்று 
ஞாபகம்‌) ஸ்ரீபெரும்பூதூரில்‌ வந்திருந்து கலைகற்று மஹாமேதாவி 
யாய்‌ விளங்கினவர்‌; நம்முடைய ஸம்பிரதாயங்களை ஆந்திர பாஷை 
யில்‌ வெகுசதுரமாக உபற்யஸிக்க வல்லவர்‌. பிறகு கோதாவரி 
ப்ராந்தமே சென்று சேர்ந்து பலர்க்கு உபய வேதாந்த ப்ரவசனம்‌. 
செய்து கீர்த்தி சேஷராயினர்‌. 


369. பின்னப்பாக்கம்‌ திருவேங்கடாசாரியர்‌ ஸ்வாமி 


ஸ்ரீபெரும்பூதூர்‌ ஸம்ஸ்க்ருத வித்யா சாலையில்‌ நியாய சாஸ்த்ர 
ப்ரவசன துரிணர்களாய்‌ விளங்கின பண்டிதோத்தமர்களில்‌ பரி 
கணிதராய்த்‌ திகழ்ந்தவர்‌ இந்த மஹாஸ்வாமி. இவருடன்‌ பிறந்த 
வர்களான ஸ்ரீடவே. பின்னப்பாக்கம்‌ க்ருஷ்ணமாசார்ய ஸ்வாமி 
ராகவாசார்ய ஸ்வாமி என்‌ னுமிருவரும்‌ உபயவேத ஸாகர பாரதர்சி 
களாய்‌ விளங்கி நெடுங்காலம்‌ ஸ்ரீபெரும்பூதூரில்‌ வாசிக கைங்கர்ய 
அரந்தரர்களாய்‌ ஈன்குவாழ்ந்தவர்கள்‌. திருவேங்கடாசார்யஸ்வாமி 
யென்னுமிவர்‌ நியாய சாஸ்த்ரத்தில்‌ கூலங்கஷஜ்ஞான புஷ்கல 
ராய்ப்‌ பலரை சாஸ்த்ரப்ரவீணர்களாய்ச்‌ செய்தருளினர்‌. முதிர்ந்த 
பிறகு அருளிச்செயல்களையும்‌ அதிகரித்து ஸம்ப்ரதாய ப்ரவசன 
ப்ரவீணராயு மெழுந்தருளியிருந்தவர்‌. 


370. ஸ்ரீமதுபயவே, புதுப்பேர்‌. வேங்கடாசார்யஸ்வாமி 


உத்தமாச்ரமியாய்‌. ஸ்ரீகாஞ்சீ அழகியமணவாள ராமா நஜ ஜீயர்‌ 
ஆஸ்தான த்தை யலங்கரித்திருந்த இந்த ஸ்வாமி முதல்‌ ஸ்ரீபெமும்‌ 
பூதூர்‌ கலாசாலையில்‌ ஸாஹித்ய வியாகரணங்கள்‌ வாசித்துத்‌ தேறி 
காஞ்சீபுரிக்கு வந்து சேர்ந்து (அடியேனுடைய திருத்தகப்பறார்‌ திரு 
மேனி பாங்கில்லாதிருந்த காலத்தில்‌) அண்ணா ஸன்னிதியில்‌ 


http://acharya.org 


190 அண்ணாஸ்‌ வாமியின்‌ அமுதமொழியாயிரம்‌ 
தை வைபை பதவிய படட ட்‌. 
நடந்து கொண்டிருந்த வேதாந்த வைஜயந்தி பாடசாலையில்‌ 
(அஸ்மத்‌ தாதபாத ஸ்தானத்தில்‌) உபாத்யாயராக அமர்ந்திருந்து | 
அஸ்மதா திகளுக்கு ஸாஹித்யவ்யாகரணா ப்ரவசனம்‌ செய்து போக்‌ 
தவர்‌. பிறகு ஸ்ரீபெரும்பூதூர்க்கே சென்றுசேர்ந்து அவ்விடத்துப்‌ 
பாடசாலையிலும்‌ உபாத்யாயராகப்‌ பத்தெட்டு ஸம்வத்ஸரங்கள்‌. 
வாழ்ந்திருந்து மீண்டும்‌ காஞ்சிக்கு வந்து சேர்ந்து ஆச்ரமஸ்வீகாரம்‌' 
செய்தருளி மடாதிபதியாக விளங்கித்‌ திழநாராயணபுரத்தில்‌ திரு. 
நாடலங்கரித்தார்‌. 


371. ஸரீ பிரதிவாதிபயங்கரம்‌ கிருஸ்ணமாசாரியர்‌ 

இந்த ஸ்வாமி காஞ்சிபுரியைச்‌ சேர்ந்தவர்‌, ஸ்ரீபெரும்பூதூர்‌ 
கலாசாலையில்‌ நியாய வேதாந்தங்களதிகரித்து அந்த கலாசாலையி 
லேயே சிலபல வருஷங்கள்‌ சாஸ்த்ரோபாத்யாயராயிருர்தவர்‌. 
சோளஸிம்ஹபுரத்தில்‌ ஸம்ஸ்க்ருத காலேஜ்‌ ஸ்தாபித்து டைத்தி 
வந்தவர்‌. இவருடைய திருக்குமாரர்‌ ஸ்ரீ.உ.வே. ப்ர, அனந்தாசாரிய 
ரென்பவர்‌ நியாய வேதாந்த சிரோமணியாய்‌ இப்போது விளங்கி 
வருகிறார்‌. 
372. ஸ்ரீ சிங்கம்பூண்டி, தி. அ. வரதாசாரியார்‌ 

இவர்‌ காஞ்சிபுரியைச்‌ சேர்ந்தவர்‌.  ஸாஹித்யவியாகரண 
ப்ரவீணர்‌. திருமலை அனந்தாண்‌ பிள்ளை வம்சஸ்தர்‌. திருப்பதி 
காலேஜில்‌ பல வருஷங்கள்‌ வியரகரணோபாத்யாயராயிருந்து 
விச்ராந்திபெற்றுக்‌ காஞ்சியில்‌ 15 வருஷங்களுக்குமுன்‌ பரம 
பதித்தவர்‌. 
373. ஸ்ரீ கிடாம்பி நரஸிம்ஹாசாரியர்‌ 

இந்த ஸ்வாமி ஸாஹித்யவியாகரண நிஷ்ணாதராய்‌ ஸ்ரீபெரும்‌ 
பூதூர்‌ கலாசாலையில்‌ பல வருஷங்கள்‌ உபாத்யாய பதவியை 
அலங்கரித்துப்‌ பல வித்யார்த்திகளை ப்ரவீணர்களாக்கினவர்‌. 


374, ௪ உ.வே, கோவை ஸரீசைலசக்ரவர்த்யாசாரியஸ்வாமி 

கோயம்புத்தூரில்‌ பிரபல அட்வகேட்டாக வாழ்ந்து வந்த 
ஸ்ரீமதுபயவே, ஸ்ரீசைல சக்ரவர்த்யாசார்ய ஸ்வாமியோடு எனக்கு 
மிக நெருங்கிய பழக்கமிருந்தது. அவர்‌ அட்வகேட்டாகையால்‌ 
ஆங்கிலத்தில்‌ மிக நிபுணராயிருக்கலாம்‌. நானறிந்த மட்டில்‌ அவர்‌ 
ஸம்ஸ்க்ருத பாஷையில்‌ சிறந்த பண்டிதோத்தமர்‌. அவர்‌ ஈது 
ஸ்ம்ப்ரதாய விஷயமாக அருமையான பல நூல்கள்‌ எழுதியவர்‌, 
அவருடைய திருக்குமாரராய்‌ டில்லியில்‌ பலகாலம்‌ வாழ்ந்துவரும்‌ 
இப்போது சென்னையில்‌ வாழ்பவருமான V.8.8. சக்ரவர்த்தி ஸ்வாமி 
யால்‌ அவை அச்சிடப்பட்டுமிருக்கின்‌ றன. அதனால்‌ அவருடைய 
பாண்டி த்யப்பெருமை புலனாகும்‌. 


நான்காவது நூறு 191 


375, 376. ஸ்ரீ வானமாமலை அழகப்பய்யங்கார்‌ ஸ்வ 
அழகரா சார்யஸ்வாமியும்‌ 


மியும்‌ 


இவ்விரண்டு ஸ்வாமிகளும்‌ வானமாமலையில்‌ மடத்தில்‌ 
ஆஸ்தான வித்வான்‌௧னாக விளங்கினவர்கள்‌.  அழகப்பங்கார்‌ 
ஸ்வாமி மிக ப்ரசண்ட பண்டிதர்‌. ஸ்ரீமத்‌ பரமஹம்ஸேத்யாதி, சின்ன 
கலியன்ஸ்வாமிக்கு நெருங்கின தேஹாநுபந்தியென்றும்‌, ஸ்வாமி 
ஆச்ரமஸ்விகாரம்‌ செய்தருளின பின்பு இவரிடத்தில்‌ சாஸ்த்ரங்கள்‌ 
பயின்று தேர்ச்சி பெற்றாரென்றும்‌ கேள்வி. 


377. ஸ்ரீ கோ. க. அண்ணன்‌ ராமாநுஜாசாரியர்‌ 


இவர்‌ காஞ்சீபுரத்தைச்‌ சேர்ந்தவர்‌. ஐடப்ரோல்ஸம்ஸ்தான 
ராஜகுரு குடும்பத்தைச்‌ சேர்ந்தவர்‌. கோயில்‌ கந்தாடை அண்ணன்‌ 
திருவம்சத்தவர்‌, “தாடி ராமாநுஜாசாரியர்‌!! என்று வழங்கப்பட்டு 
வந்தார்‌. இவருடைய கிருத்தகப்பனார்‌ சப்தகுணோத்தீபம்‌. ரங்கா 
சாரியர்ஸ்வாமியென்று மஹாபாஷ்யாந்த மஹாவித்வானாய்‌ ப்ரக்க்‌ 
யாதி பெற்றிருந்தார்‌. திருப்புட்குழி ஸ்ரீக்ருஷ்ணதா தாசார்யஸ்வாமி 
யென்று ப்ரக்க்யாதராயிருந்த திருப்புட்குழியப்பாஸ்வாமியென்பவர்‌ 
இவரிடம்‌ வியாகரணமதிகரித்தாரென்று ப்ரஸித்தம்‌, இந்த 
ரங்காசார்யஸ்வாமியின்‌ திருக்குமாரரான ராமாநுஜாசாரியரும்‌ வியா 
கரண வித்வானாய்‌ மஹாகவியாய்‌ பகவத்விஷயாதிகாரியாய்‌ விளங்கி 
வந்தார்‌. 
378. கோயில்‌ கந்தாடைஅண்ணன்‌ வாதிகேஸரிஸ்வாமி 


மேலே ப்ரஸ்தாவித்த ஸ்ரீராமாநுஜாசார்ய ஸ்வாமியின்‌ திருக்‌ 
குமாரர்கள்‌ மூவருள்‌ கநிஷ்டரான இவர்‌ இளமையிலேயே சிறந்த 
வித்வானென்று பெயர்‌ பெற்றார்‌. உபய வேதங்களையும்‌ அதிகரித்து 
முக்கியமாக. வியாகரணத்தில்‌ நிஷ்ணாதராய்‌ பகவத்விஷயாதிகாரி 
யாயுமிருந்தார்‌. ஒருஸ மயம்‌ ஸ்ரீபெரும்பூதூரெம்பெருமானாரை 
ஸேவிக்கச்‌ சென்று அன்றே அவ்விடத்தில்‌ அநாயாஸமாக ஆசாரி 
யன்‌ திருவடி சேர்ந்தார்‌. 


279. வாதிகேஸரி ராமாநுஜாசாரியர்‌ 


மேலே ப்ரஸ்தாவித்த வாதிகேஸரிஸ்வாமியின்‌ மூத்த திருக்‌ 
குமாரரானவிவர்‌ மிக்க இளமையிலேயே அபரிமிதமான கல்விகளைக்‌ 
கற்றார்‌ உபயவேதங்களையும்‌ தட்டுத்‌ தடங்கலின்றி அவலீலையாகப்‌ 
பரீக்ஷை கொடுக்கவல்லவராயிருந்தார்‌. ஆசாரத்தில்‌ வஸிஷ்டரை 
யும்‌ வென்றிருந்தார்‌. முப்பத்தைந்து பிராயத்திற்குள்‌ மறைந்து 
விட்டார்‌. 


192. அண்ணாஸ்வாமியின்‌ அமுதமொழியாயிரம்‌ 


380. ஸ்ரீ தேரடி வேங்கடாசாரியர்‌ 


ஸ்ரீபெரும்பூதூரில்‌, அஷ்டகோத்ரம்‌ தேரடி வேங்கடாசாரிய 
ரென்று முப்பதாண்டுகட்கு முன்பு விளங்கி வந்தார்‌. நியாய 
வேதாந்தங்களையதிகரித்து ஸ்ரீபாஷ்யபகவத்விஷயா திகாரியாக 
விளங்கினவர்‌. 


381. அஷ்டகோத்ரம்‌ (சிவகிரி) ீநிவாஸாசாரியர்‌ 

ஸ்ரீவில்லிபுத்தூர்ப்‌ பிராந்தத்தில்‌ பிறந்து ஸ்ரீபெரும்பூதூர்‌ வந்து 
சேர்ந்து நியாயவியாகரண வேதாந்தங்களை அதிகரித்து ஸ்ரீவில்லி 
புத்தூரில்‌ வாழ்ந்து அங்குப்‌ பலரை வித்வான்களாக்கினவர்‌. 
இருபது வருடங்களுக்கு முன்பு திருகாடலங்கரித்தவர்‌. 


382. ஸ்ரீ புத்தூர்‌ ஸீநிவாஸய்யங்கார்ஸ்வாமி 


இப்போது உலகப்பிரசித்தமாய்‌ ஈடைபெற்றுவருகின்‌ ற 
ஸ்ரீவைஷ்ணவஸாுதர்சன பத்ரிகையைத்‌ தொடங்கின மஹான்‌ இவர்‌. 
இப்போதைய ஆசிரியரான ஸ்ரீ. உ.வே, 8. கிருஷ்ணஸ்வாமி ஐயங்கார்‌ 
M.A.B.L. அட்வகேட்‌ ஸ்வாமியின்‌ திருத்தகப்பனார்‌. நமது பூர்வா 
சார்ய ஸ்ரீஸூக்திகளையெல்லாம்‌ அச்சிடுவதற்கு ஸங்கல்பித்துப்‌ 
பல ஸ்ரீகோசங்களையச்சிட்டு, மேன்மேலும்‌ சாச்வதமாக அச்சிட்டுவர 
முலதனநிதியை ஸ்தாபித்துவைத்திருப்பவர்‌ இப்பெரியார்‌. 


383; ஸ்ரீ காரப்பங்காடு வேங்கடாசார்யஸ்வாமி 


சென்ற விரோதிகிருத்னு ஆடிமாதத்தில்‌ திருநாடலங்கரித்த 
இந்த மஹாஸ்வாமியை உலகமெல்லாமறியும்‌. ஜகத்விக்க்யாதரா 
யெழுந்தருளியிருந்த காரப்பங்காடு சிங்கப்பெருமாள்ஸ்வாமியின்‌ 
தெளஹித்ரரும்‌ ஸ்வீக்ருத புத்திரருமான இப்பெரியார்‌ விளக்கில்‌ 
கொளுத்தின தீவட்டிபோல விளங்கினவர்‌. உபயவேதாந்தங்களையும்‌ 
பலர்க்குப்‌ பலகால்‌ பிரவசனஞ்செய்தருளினவர்‌, சிதம்பரம்‌ கலாசாலை 
யிலும்‌ ஸ்ரீபெரும்பூதூர்‌ கலாசாலையிலும்‌ சிலபல வருஷங்கள்‌ சாஸ்த்ர 
ப்ரவசன நிஷ்ணாதராயெழுந்தருளியிருந்து 25 வருஷங்களுக்கு 
மேலாக சென்னை மாநகரில்‌ சாரிடிகளிலும்‌ திருமாளிகையிலும்‌ 
அனேகக்ரந்தப்ரவசனம்‌ செய்து போர்தவர்‌. 


384, ஸரி நல்லார்‌ கிருஷ்ணமாசாரியர்‌ 


ஸ்ரீவில்லிபுத்தூரில்‌ அவதரித்து ஸ்ரீபெரும்பூதூர்‌ காலேஜில்‌ 
வியாஈரணவேதாந்தங்களை யதிகரித்து ஸ்ரீவில்லிபுத்‌ தூரில்‌ பலர்க்கு 
உபயவேதாந்தங்களையும்‌ இதிஹாஸபுராணங்களையும்‌ பிரவசனம்‌ 


http:/facharya.org 


நான்காவது நூறு 193 


செய்தவர்‌ இவர்‌. மேன்மேலும்‌ மிக அபிவிருத்திக்குவர வேண்டியவர்‌ 
இரண்டாண்டுகட்குமூன்பு அசிந்திதமாகத்‌ திருநாடலங்கரித்தார்‌. 


384, தெய்வசிகாமணிஸ்வாமி 


ஸ்ரீவில்லிபுத்தூரிலேயே வாழ்ந்த இத்திருநாமம்‌ பூண்ட ஸ்வாமி 
திருக்கண்ணபுரம்‌ பட்டப்டாஸ்வாமி ஸன்னிதியில்‌ பகவத்விஷய 
ரஹஸ்யாதிகளை ஈன்கு அதிகரித்து ப்ரவசனம்‌ செய்துகொண்டிருந்த 
பரமஸாத்விகர்‌, பல வருஷங்களுக்கு முன்பு திருநாடலங்கரித்தவர்‌. 


385. குன்றபாக்கம்‌ தி. அ, அண்ணங்கராசார்யஸ்வாமி 


ஸ்ரீ காஞ்சியில்‌ ஜகத்விக்க்யத வித்வானாக எழுந்தருளியிருந்த 
குன்றபாக்கம்‌ சிமாச்சார்ஸ்வாமியின்‌ திருத்தம்பியரான இந்த 
அண்ணங்கராசாரியர்‌ ஸ்வாமியும்‌ நியாயவேதாந்த வித்வானாகக்‌ 
கீழண்டைமாடவீதியில்‌ எழுந்தருளியிருந்தார்‌. இவரும்‌ நியாய பாட 
ப்ரவசனம்‌ செய்து கொண்டிருந்தவரே. கடைசியில்‌ திருவல்லிக்கேணி 
சென்று சேர்ந்து ஸ்ரீபார்த்தஸாரதிஸ்வாமி ஸன்னிதியில்‌ உபய 
கோஸஷ்டீ நிர்வாஹகராயிருக்து அவ்விடத்திலேயே ஐம்பதாண்டுகட்கு 
முன்பு திருநாட்டுக்கெழுந்தருளினார்‌. 


386. பெங்களுர்‌ கல்கி, நரசிம்ஹாசாரியர்‌ 


சொண்டனூர்‌ பிரதிவா திபயங்கரவம்சஸ்தர்‌ என்று 
வ்யபதிஷ்டராயிருந்த இப்பெரியவர்‌ வேதாந்தவாதாவளீகாரராக 
ப்ரஸித்தராயிருந்த மஹாவித்வத்ஸார்வபெளமரான  மண்டயம்‌ 
அனந்தாழ்வார்ஸ்வாமியின்‌ பாகிறேயரென்று ப்ரஸித்தரான வித்‌ 
வான்‌. அனேகக்ரந்தங்களெழுதின மஹாகவி. திருவாய்‌ மொழியா 
யிரத்தையும்‌ அதிஸரளச்லோகபந்தமாக்கி அச்சிட்டு வெளியிட்டிருந்‌ 
தவர்‌. அதற்கு ஸஹஸ்ரகாதாரத்னாவளியென்று பெயர்‌. அதற்குக்‌ 
கன்னட. பாஷையில்‌ வியாக்குயானமுமிட்டிருந்தாரென்று கேள்வி. 
இடையில்‌ இவர்க்கு சித்தவிப்ரமம்‌ விளைந்து தம்மைக்‌ கல்கியவதார 
மாகச்‌ சொல்லிக்கொண்டிருந்தனுலா வேறு காரணத்தினாலோ 
இவர்க்குக்‌ கல்கிஸ்வாமியென்றே ப்ரஸித்தி விளைந்தது. 


387. ஸ்ரீமத்‌ அக்காரக்கனி, ராமாநுஜாச ரர்யஸ்வாமி 


திருமலை அனந்தாழ்வான்‌ வம்சஸ்தராய்‌ திருநாராயணபுரத்தில்‌ 

திருவவதரித்தவரான அக்காரக்கனி ராமாநுலாசார்யஸ்வாமியென்‌ 

யவர்‌ உபயவேதாந்த ப்ரவீணராயெழுந்தருளியிருந்து வ. காட்டில்‌ 

மாலவதேசத்திலும்‌ குர்ஜு ப்ராந்தங்களிலும்‌ பகவத்ராமாநுஜ 
13 


http://acharya.org 


194 அண்ணாஸ்வாமியின்‌ அமுத மொழியாயிரம்‌ 


தர்சனத்தைப்‌ ரசாரம்‌ செய்ய எழுக்கருளிப்‌ பல. நூற்றுக்கணக்கான 
வர்களை ஸ்ரீவைஷிணவர்களாகத்‌ திருத்திப்பணிகொண்டு விக்க்யாத 
ராக எழுந்தருளியிருந்தவர்‌, இந்த ஸ்வாமியின்‌ திருக்குமாரரே ஈமது 
ஜ்யேஷ்டஜாமாதாவான அக்காரக்கனி ஸம்பத்குமாராசாரியர்‌ 


388. திருநாராயணபுரம்‌ ஜக்குவெங்கடாசார்யஸ்வாமி 

திருநாராயணபுரம்‌ அநாதிகாலமாகவே வித்வான்‌௧ளைப்‌. பயிர்‌ 
செய்யும்‌ மஹாக்ஷேத்ரமென்று ப்ரஸித்தம்‌, இதற்கு எம்பெருமானாரு 
டைய திவ்யகடாக்ஷமே காரணமென்பர்‌, அவ்விடத்தில்‌ ஸ்ரீ, ஜக்கு 
வேங்கடாசரர்யஸ்வாமீயென்பவர்‌ சிறந்த வித்வானாகவும்‌ மஹாகவி 
யாகவும்‌ விளங்கி வந்தார்‌. இந்த மஹாகேஷத்திரத்தில்‌ இருபது 
வித்வான்‌ களூக்குமேல்‌ அடியேன றிவேன்‌, ஒவ்வொருவரும்‌ பரிகணி 
தரான வித்வன்மணீயாக விளங்கினவர்‌. இன்றைக்கும்‌ வித்வான்‌ 
களுக்கு ஸுபிக்ஷமே. 


389, தாமல்‌ திருவேங்கடாசாரியர்‌ 

தாமல்‌ குட்டிஸ்வாமியென்று. வழங்கப்பட்டுவந்தவிவர்‌ திருமலை 
திருப்பதி அனந்தாண்‌ பிள்ளை புரிசை (வித்வத்ஸார்வபெளம) 
ஸ்வாமி யெழுந்தருளியிருந்தவரையில்‌ அந்த ஸ்வாமியின்‌ திருவடி. 
வாரத்திலேயே வாழ்ந்திருக்து நியாயவேதாந்த ஸம்பிரதாய க்ரதங்‌ 
களையெல்லாம்‌ அதிகரிதது, பிறகு இருபது வருஷ காலம்‌ காஞ்சியில்‌ 
வாழ்ந்து திருநாடலங்கரித்தார்‌. 


390. உளுந்தை ரங்காசாரியர்ஸ்வாமி 

ஸ்ரீகாஞ்சியில்‌ ஸ்ரீயதோக்‌ தகாரியெம்பெருமான்‌ ஸன் னிதிவீ தியில்‌. 
எழுந்தருளியிருந்த மஹாஸ்ரமி உளுந்தை ரங்காசாரியர்ஸ்வாமி! 
என்று ப்ரஸித்தரானவர்‌. வந்தவாசியருகில்‌ உளுந்தையென்னும்‌ 
அக்ரஹாரத்தில்‌ சிஷ்யர்களையுடையராய்‌ அடிக்கடி அங்கும்‌ வாஸ 
மாக இருந்தபடியால்‌ உளுந்தை ரங்காசார்யரென்று வ்யபதிஷ்டரா 
யிருந்தார்‌. இந்த ஸ்வாமி ஜ்ஞானாநுஷ்டான ஸம்பன்னராயிருந்த 
தோடு ஸர்வபூதஸுஹ்ருத்தென்று பேர்படைத்திருந்தார்‌. திருகாட 
லங்கரித்து ஐம்பது வருஷமாகிறது. 


391. அத்தங்கி தெட்டுதாதாசாரியர்ஸ்வாமி 

ஸ்ரீபெரும்பூதூர்‌ கலாசாலையில்‌ நியாய வேதாந்தங்களை 
யதிகரித்து உபயவேதாந்த ப்ரவீணராகி காஞ்சியில்‌ ஸ்ரீயதோக்த 
காரியெம்பெருமான்‌ ஸன்னிதி வீதியில்‌ வாழ்ந்து வந்த இப்பெரியார்‌ 
திருநாடலங்கரித்து இருபது வருஷமாகிறது. ரஸிகவித்வான்‌ என்று 
அடியேன்‌ மதிக்க இருந்தவர்‌, 


http://acharya.org 


நான்காவது நூறு 195 


392. ஸ்ரீஸூக்தி ரத்னகரஸ்வ। மி 

ஆழ்வார்‌ திருநகரி. இளையவல்லி, சடகோபாசாரியர்‌ ஸ்வாமியை 
அறியாதாரில்லை. உபயவேதாந்தங்களிலும்‌ கனிந்த ஞானம்‌ 
படைத்து மஹாவாக்மியாய்‌ விளங்கினவர்‌, ஸ்ரீஸாக்தி ரத்னாகர 
மென்கிற மிகப்பொருத்தமான விருதுபடைத்தவர்‌. இருபது வருஷ 
காலம்‌ திருவரங்கம்‌ பெரிய கோயிலில்‌ நித்யவாஸமாக எழுந்தருளி 
யிருந்து உபயவேதாந்த ப்ரவசனம்‌ செய்து கொண்டிருந்து தமது 
அறுபத்தோராவது திருஈக்ஷத்திரத்தில்‌ திருமாடலங்கரித்தவர்‌. 


393. திருமழிசையிலெழுந்தருளியிருந்த மீமது 
பயவே, வரதாசார்யஸ்வாமி, புத்தாம்‌ 
வேங்கடாசார்யஸ்வாமி, திருவாழி ஸ்வாமி, 
அய்யன்‌ ராமாநுஜாசார்யஸ்வாமி, 
ராய்ஜீ ஸ்ீநிவாஸாச்ார்யஸ்வாமி 


மேலே: குறிப்பிட்ட ஐந்து திருநாமங்கள்‌ திருமழிசையில்‌ பரி 
கணிதர்களான வித்தான்க௧ளா யெழுந்தருளியிருந்தவர்கள்‌. இவர்‌ 
களுள்‌ ஸ்ரீவரதாசார்யஸ்வாமி ப்ரசண்டபண்டிதோத்தமராக விளங்கி 
வந்தார்‌. திருவல்லிக்கேணி வேதவேதாந்த வர்த்தினீஸபையில்‌ 
ஸ்ரீமத்‌ குன்றபாக்கம்‌ ஸ்வாமியோடுகூட சாஸ்த்ரபரீக்ஷகராக எழுந்‌ 
தருளியிருந்தவர்‌ : ஸ்ரீபாஷ்யபகவத்விஷயங்களை நித்யப்ரவசனம்‌ 
செய்து கொண்டிருந்தவர்‌. புத்தரம்‌ வேங்கடாசார்யஸ்வாமி நியாய 
வேதாந்தங்களில்‌ மிகவும்‌ பரிக்ராந்தராய்‌ அநுஷ்டான சீலராயிருந்து 
வந்தார்‌. திருவாழிஸ்வாமி ஸ்ரீபாஷ்யப்ரவசனத்தில்‌ நிரதராக எழுந்‌ 
தருளியிருந்தவர்‌. அய்யன்‌ ராமாநுஜாசார்யஸ்வாமி உபயவேதாந்த 
ப்ரவசன நிஷ்ணாதராயிருந்ததோடன் றி இதிஹாஸ புராணங்களிலும்‌ 
புரவக்தாவாக இருந்துவந்தார்‌. ராய்ஜீ. ஸ்ரீரிவாஸாசார்யஸ்வாமி 
பத்தெட்டு வருஷகாலம்‌ சென்னை சாரிடிகளில்‌ காலக்ஷேபப்ரவர்த்தக. 
ராக எழுந்தருளியிருநது பிறகு நம்பெருமாள்‌ ஸன்னிதியில்‌ ஸ்ரீமத்‌ 
பரமஹம்ஸ ஸ்ரீரங்க நாராயணஜீயர்‌ ஆஸ்தானத்தை அலங்கரித்தி 
ருந்து திருமேனியின்‌ அபாடவத்தினால்‌ திருமழிசைக்கேயெழும்‌ 
தருளித்‌ திருநாடலங்கரித்தவர்‌. 


http://acharya.org 


196 அண்ணாஸ்வாமியின்‌ அமுதமொழியாயிரம்‌ 


399 ஆஸூரி. (சின்ன) ராமாநுஜாசாரியர்ஸ்வாமி 


அடுத்தபடியாக ஸ்ரீமதுபயவே. பெரிய ராமாநுஜாசரர்ய ஸ்வாமி 
யோடு தலைக்கட்டலாகிறது. அந்த மஹாஸ்வாமியின்‌ பரமக்ருபை 
யினால்‌ அபிவிருத்தியடைந்து சின்ன ஸ்வாமி யென்றே பேர்‌ பெற்‌ 
றிருந்த இந்த ஸ்வாமி இற்றைக்கும்‌ எழுந்தருளியிருக்கத்‌ தக்கவர்‌. 
திருநாடலங்கரித்து ஏறக்குறைய முப்பது ஸம்வத்ஸரமாய்‌ விட்டது. 
நியாய வேதாந்தங்களில்‌ ஆழ்ந்த அவகாஹனமுடையராய்ச்‌ சிறந்த 
வாக்மியாக விளங்கினவர்‌, ஸ்ரீபெரும்பூதூர்‌ கலாசாலையில்‌ பல 
வாண்டுகள்‌ நியாயோபாத்யாயராக விளங்கினவர்‌. 


400. ஸ்ரீமதுபயவே. ஆஸூரி, மஹாஸ்வாமி 


எழுபத்தேழு பெரியார்களின்‌ பெருமையென்னுமிக்கட்டுரை 
தொடங்கும்பேர்தே முதல்‌ ஸ்தானத்தில்‌ வீற்றிருக்க வேண்டிய 
மஹாஸ்வாமி இப்போது நிகமனஸ்தானத்தை அலங்கரித்தருளு 
கிறார்‌. *அதீத மத்யாபித மார்ஜிதம்‌ யச:* என்றதற்கு ப்ரதம 
லக்ஷ்யமாக எழுந்தருளியிருந்த இந்த மஹாஸ்வாமியின்‌ பெருமை 
களை ஸ்ரீராமாநுஜன்‌ பலபர்யாயங்களில்‌ பேசியிருக்கின்‌ ஐது. *செலக்‌ 
காண்கிற்பார்‌ காணுமளவும்‌ செல்லுங்கீர்த்தியாய்‌* என்னும்படி 
விளங்கின இந்த மஹாஸ்வாமியின்‌ ஸ்மரணத்தோடு இந்த ஸப்த 
ஸ்ப்ததி மஹாநுபாவ ப்ரபாவாநுபவத்தைப்‌ பேரின்ப வெள்ளம்‌ 
பெருகத்‌ தலைக்கட்டியாயிற்று. 


டு. 


சிறு குறிப்பு அடியேனுடைய வாழ்நாளில்‌ வாழ்ந்த 
பெரியார்கள்‌ மற்றும்‌ பலருளர்‌. தற்காலம்‌ ஒரு நூறு கணக்கில்‌ 
முடிக்தபடி, அடியேன்‌ மஞ்ஜுபாஷிணி பத்ரிகை நடத்திக்‌ கொண்டி. 
ருந்த காலத்தில்‌ வடநாட்டிலும்‌ மலை நாட்டிலும்‌ பல நூற்றுக்‌ 
கணக்கான பிரபல பண்டிதர்கள்‌ பரிசிதர்களாயினர்‌ அன்னவர்‌ 
களின்‌ பரிசயமூம்‌ நேசமும்‌ மேன்மேலும்‌ ஓங்கி வளர்ந்து 
வருகின்றது. அவர்களைப்‌ பற்றியுங்கூட எழுதமிக ஆசையுண்டு. 
ஆனால்‌ அதைத்‌ தமிழில்‌ வெளியிட்டுப்‌ பயனில்லை. எனது 
தெலுங்கு பத்ரிகையிலும்‌, வைதிக மநோஹராவிலும்‌ வெளியீடு. 
வேன்‌. அவரவர்களிடத்தில்‌ நன்றி பாராட்டுதற்கு இதுவொரு 
வழியென நினைத்துச்‌ செய்வதாமிது. 


அண்ணுஸ்வாமியின்‌ அமுதமொழியாயிரத்தில்‌ 
நான்காவது நூறு முற்றிற்று, 


http:/facharya.org 


அண்ணாஸ்வாமியின்‌ அமுதமொழியாயிரத்தில்‌ 
ஐந்தாவது நூறு 


ஸ்ரீவைஷ்ணவ சம்ப்ரதாயத்தில்‌ நம்மாழ்வார்‌ அருளிச்‌ செய்த 
திருவாய்மொழி ஆயிரத்திற்கு ஒப்புயர்வற்ற பெருமை உலக 
மறிந்தது. அது நூறு பதிகங்கள்‌ கொண்டது. ஒவ்வொரு 
பதிகத்திலும்‌ ஆழ்வாருடைய அனுபவம்‌ எத்தகைத்து என்பதைத்‌ 
தெரிந்துகொள்ள மணவாளமாமுனிகள்‌ அருளிச்‌ செய்த திருவாய்‌ 
மொழி நூற்றந்தாதி என்ற பிரபந்தம்‌ அவதரித்துள்ளது. ஆனால்‌ 
அது வெண்பாவாக இருப்பதாலும்‌, மிகச்‌ சுருக்கமாக இருப்ப 
தனாலும்‌ ஒவ்வொரு பதிகத்தின்‌ தாத்பர்யத்தை விளக்கமாகத்‌ 
தெரிந்து கொள்வதற்கு நம்‌ அண்ணாஸ்வாமி இயற்றிய திருவாய்‌ 
மொழி திவ்யார்த்த தீபிகையில்‌ ஒவ்வொரு பதிகத்திற்கும்‌ 
மூன்னுரையாகவுள்ள  '£ அவதாரிகை ” என்கிற பகுதி மிக 
இனியதும்‌ மிக எளியதும்‌ ஆதலால்‌ அந்த அவதாரிகைகள்‌ 
மட்டும்‌ இதில்‌ ஐந்தாவது நூறாகக்‌ கொடுக்கப்படுகின்‌ றன. 


401. முதற்பத்தில்‌ முதற்பதிகம்‌--உயர்வறவுயர்நலம்‌ 

இதில்‌, மஹோபகாரங்களைத்‌ தமக்குச்‌ செய்தருளின எம்பெரு 
மானுடைய திருவடிகளைத்‌ தொழுது மேன்மை பெறும்படியாக 
ஆழ்வார்‌ தமது திருவுள்ள த்திற்கு உபதேசிக்கிறார்‌. 

புறமதத்தவருடைய கொள்கைப்படி எம்பெருமான்‌ நிர்க்‌ 
குணனல்லன்‌, ஸமஸ்த கல்யாண குணாத்மகன்‌ என்கிற வேதாந்த; 
ஸித்தாந்தத்தை முதலடியிலே வெளியிட்டருளுகிறார்‌. இதனால்‌, 
எம்பெருமான்‌ தனது திருக்கல்யாண குணங்களைக்‌ காட்டி இவ்வாழ்‌ 
வாரை ஈடுபடுத்திக்‌ கொண்டமை விளங்கும்‌. 


குணங்களுக்குத்‌ தோற்று அடிமைப்படுதல்‌ என்றும்‌ ஸ்வரூப 
மாகவே அடிமைப்பட்டிருத்தல்‌ என்றும்‌ இருவகைப்பட்டுள்ள தான 
அடிமையில்‌ குணப்ரயுக்தமான அடிமையிற்காட்டிலும்‌ ஸ்வரூபப்ர 
யுக்தமான அடிமையே சிறக்குமென்பது ஸம்ப்ரதாய ஸாரார்த்த 
மாயினும்‌, ஆழ்வார்‌ தம்மை எம்பெருமான்‌ அகப்படுத்திக்‌ 
கொண்டது திருக்குணங்களைக்‌ கொண்டாதலால்‌ தாம்‌ இழிந்த 
துறையை முதலிலே பேசுகிறாரென்க. ஸ்வரூப. ப்ரயுக்தமான 
அடிமையும்‌ ஆழ்வார்க்குக்‌ குறைவற்ற தென்னுமிடம்‌ “ஆகிலுங்‌ 
சொடியவென்னெஞ்ச மவனென்றே கிடக்கு மெல்லே” எண்று 
பாசுரத்தால்‌ வெளியிடப்படுகின்‌றமை காண்க. மற்றும்‌ எம்பெரு 
மானுடைய பரத்துவத்துக்கேற்ற பல தன்மைகளையும்‌, சரிதை 
களையும்‌ அருளிச்‌ செய்து தலைக்கட்டுகிறார்‌ இப்பதிகத்தை. ஆகவே. 
இப்பதிகம்‌ எம்பெருமானுடைய பரத்துவத்தை வெளியிடுவதாகும்‌, 


http://acharya.org 


198 அண்ணாஸ்வாமியின்‌ அமுதமொழியாயிரம்‌. 


402. முதற்பத்தில்‌ இரண்டாம்‌ பதிகம்‌--வீடுமின்‌ 
முற்றவும்‌ 

ஆழ்வார்‌ தாம்‌ அநுபவிக்கும்‌ பகவத்விஷயம்‌ தனியே 
அநுபவிக்கக்கூடிய தல்லாமையாலே *மச்சித்தா மத்கதப்ராணா : 
போதயந்த: பரஸ்பரம்‌" என்று கீதாசார்யன்‌  பணித்தபடியே 
பிறரோடு உசாவியே போதுபோக்கித்‌ தரிக்க வேண்டியவரான 
தாம்‌ அப்படிப்பட்ட அதிகாரிகளைப்‌ பெறுதற்காக நாற்புறமும்‌ 
கண்வைத்துப்‌ பார்த்தார்‌; ' எல்லாரும்‌ ஸம்ஸாரிகளாயிருந்தனர்‌ ; 
தாம்‌ பகவத்‌ விஷயத்திலே ஊன்‌ றியிருக்கிறாப்போலே அவர்கள்‌ 
விஷயாந்தரங்களிலே ஊன்‌ றியிருக்கக்‌ கண்டார்‌ ஆழ்வார்‌. அன்ன 
வர்களுடைய அரர்த்தத்தைத்‌ தவிர்க்காமல்‌ நிற்கமாட்டிற்றிலர்‌. 
அவர்களை எப்படி. மீட்கலாமென்று பார்த்தார்‌. “இவர்களோ 
சேதறராயிருந்தார்கள்‌ ; விஷயாந்தரங்களிலே வாசியறிந்து தீய 
வற்றைக்‌ கழித்து நல்லவற்றைக்‌ கைக்கொள்பவராயிரா நின்றார்‌ 
கள்‌; காய்கறி முதலானவற்றிலும்‌ ஈன்மை தீமைகளை ஆராய்ந்து 
ஈல்லவற்றைப்‌ பரிக்ரஹிக்கவும்‌ தீயவற்றைப்‌ புரிஹரிக்கவும்‌ 
வல்லவரான இவர்கள்‌ இன்னமும்‌ சிறிது ஆராய்ச்சியைச்‌ செலுத்த 
மாட்டாதே யிராறின்ரூர்கள்‌ ) பகவத்‌ விஷயத்தின்‌ நன்மையையும்‌ 
விஷயார்தரங்களின்‌ தீமையையும்‌ நாம்‌ எடுத்துக்‌ காட்டினால்‌ 
உண்மையை ஆராய்ந்து பார்த்து ஹேயவிஷயங்களை விட்டு 
உபாதேய விஷயத்தைப்‌ பற்றக்‌. கூடுமே; ஆதலால்‌ அதை 
உபதேசித்துப்‌ பார்ப்போம்‌ ?' என்று திருவுள்ளம்‌ பற்றி, எம்பெரு 
மானுடைய நன்மையையும்‌, ஸம்ஸாரிகள்‌ பற்றிக்‌ கிடக்கிற. 
விஷயாந்தரங்களின்‌ அற்பத்தன்மை, அறித்யத்தன்மை முதலிய 
வற்றையும்‌ அருளிச்‌ செய்யாறின்று கொண்டு விஷயாந்தரங்களில்‌: 
நசையற்று பகவத்‌ பக்தியைப்‌ பண்ணுங்கோளென்று உபதேசிக்க 
இழிகிறார்‌. 


403. முதற்பத்தில்‌ மூன்றாம்‌ பதிகம்‌--பத்துடையடியவர்‌ 


முதற்றிருவாய்‌ மொழியில்‌ எம்பெருமானுடைய பரத்துவத்தைப்‌ 
பேசினார்‌. அங்ஙனம்‌ பரனான அப்பெருமானைப்‌ பஜியுங்கோளென் று. 
இரண்டாந்‌ திருவாய்‌ மொழியில்‌ உபதேசரூபமாக அருளிச்‌ செய்‌ 
தார்‌. அங்ஙனம்‌ உபதேசித்த ஆழ்வாரை நோக்கி ஸம்ஸாரிகள்‌ 
“ஸ்வாமிந்‌! பஜியுங்கோள்‌, பஜியுங்கோள்‌ என்‌ று பலகாலும்‌ அருளிச்‌ 
செய்கின்றீர்‌ ; இருகை முடவணை நோக்கி 'ஆணையேறு, ஆனையேறு . 
என்றால்‌ அவனால்‌ ஏறப்போமோ? அப்படியே, ஸர்வேச்வரனாய்‌ 
“நரகணை மிசை ஈம்பரர்‌ செல்வர்‌ பெரியர்‌?! என்னும்படி மிகப்‌ 


http:/acharya.org 


ஐந்தாவது நூறு. 199 


பெரியனாயிருக்கின்ற அவனை நீசரான ஸம்ஸாரிகளாலே பற்றப்‌ 
போமோ?” என்ன; அவ்வானைதானே அவ்விருகை முடவனுக்கும்‌. 
ஏறலாம்படி படிந்து கொடுக்குங்கால்‌ ஏறத்‌ தட்டில்லையன்றோ ; 
அப்படியே ஸம்ஸாரிகளுக்குப்‌ பஜிக்கலாம்படி. அவன்‌ தன்னைத்‌. 
தாழவிட்டு எளியனாமாகில்‌ பஜிக்கத்‌ தட்டில்லையே,? யென்கிறார்‌. 
எம்பெருமானுடைய: பரத்வத்தை எவ்வளவும்‌ பேசலாம்‌; எளி 
மையைப்‌ பேசுவதென்பது அரிது; அப்படிப்பட்ட பெரியவன்‌ 
இப்படித்‌ தாழஙின்றானே !' என்று *உள்ளெலா முருகிக்‌ குரல்‌ 
தழுத்தொழிந்து உடம்பெலாங்‌ கண்ண நீர்‌ சோரப்‌ பு ப்‌ 
விஷயமாகையாலே தெளிந்திருந்து பேசப்போகாதே! ஆழ்வாரை 
ஆறுமாதம்‌ மோஹிக்கப்‌ பண்ணின விஷயமாயிற்று இ. து 


404, முதற்பத்தில்‌ நான்காம்‌ பதிகம்‌-அஞ்சிறைய 

எம்பெருமானை அநுபவித்தல்‌ பலவகைப்பட்டிருக்கும்‌; அவ 
னுடைய திருநாமங்களைச்‌ சொல்லியநுபவித்தல்‌, திருக்கல்யாண 
குணங்களைச்‌ சொல்லி யநுபவித்தல்‌, வடிவழகை வருணித்து 
அநுபவித்தல்‌, அவனுகந்தருளின திவ்யதேசங்களின்‌ வளங்களைப்‌ 
பேசியநுபவித்தல்‌, அங்கே அபிமானமுள்ள ஸ்ரீவைஷ்ணவர்களின்‌. 
பெருமையைப்‌ பேசியநுபவித்தல்‌, -- என்றிப்படி பலவகைப்பட்டி. 
ருக்கும்‌ பகவதநுபவம்‌. இவ்வகைகளில்‌ பரம விலக்ஷணமான 
மற்றொரு வகையுமுண்டு ; அதாவது -— ஆழ்வார்‌  தாமான 
தன்மையைவிட்டுப்‌ பிராட்டிமாருடைய தன்மையை ஏறிட்டுக்‌ 
கொண்டு வேற்றுவாயாலே பேசிய நுபவித்தல்‌. இப்படி அநுபவிக்‌ 
குந்திறத்தில்‌, தாய்பாசுரம்‌, தோழி பாசுரம்‌, மகள்‌ பாசுரம்‌ என்று 
மூன்று வகுப்புகளுண்டு, அப்போது ஆழ்வாருக்குப்‌ “பராங்குசர்‌' 
என்ற. ஆண்மைப்‌ பெயர்‌ நீங்கி *பராங்குசநாயகி' என்று. 
பெண்மைப்‌ பெயர்‌ வழங்கப்பட்டுவரும்‌. தாய்சொல்வது போலவும்‌, 
தலைமகள்‌ சொல்வதுபோலவும்‌, தோழி சொல்வதுபோலவும்‌ 
பாசுரங்கள்‌ வெளிவந்தாலும்‌ பாசுரம்‌ பேசுகிறவர்‌ ஆழ்‌ வாரேயாவர்‌. 
ஒரு ஆறானது பல வாய்க்கால்களாகப்‌ பெருகினாலும்‌ அவற்றுக்குப்‌. 
பிரதானமான பெயர்‌ ஒன்றே யாயிருக்குமாபோலே, இம்மூன்று. 
நிலைமைகளாகச்‌ சொல்மாலை வழிந்து புறப்பட்டாலும்‌ “அமர்‌ 
பொழில்‌ வளங்குருகூர்ச்‌ சடகோபன்‌ குற்றேவல்கள்‌'! என்று 
ஆம்வார்‌ பாசுரமாகவே தலைக்கட்டும்‌. 


ஆழ்வார்‌ தரமான தன்மையை விட்டிட்டு ஸ்த்ரீபாவறையை 
ஏறிட்டுக்‌ கொள்ளுதல்‌ ஏதுக்காகவென்னில்‌; ஆழ்வார்‌ தாமாக 
ஏறிட்டுக்‌ கொள்கிறாரல்லர்‌; அந்த அவஸ்தைதானே பரவசமாக 
வந்துசேருகின்றது. புருஷோத்தமனாகிய எம்பெருமானது பேராண்‌ 


http:/facharya.org 


ண ண ரணை அப்ளை பை ணை 


200 அண்ணாஸ்வாமியின்‌ அமுதமொழியாயிரம்‌ 


மைக்கு முன்‌ உலகமடங்கப்‌ பெண்‌ தன்மையதாயிருக்கையாலும்‌, 
ஜீவாத்மாவுக்கு ஸ்வாதந்திரிய நாற்றமேயின்றிப்‌ பாரதந்திரியமே. 
வடிவாயிருக்கையாலும்‌ இவ்வகைகளுக்கேற்ப ஸ்த்ரீ பாவநை 
வந்தேறியன்று என்றே கொள்ளலாம்‌. 


நாயகி பாசுரமாகச்‌ செல்லுகிற இத்திருவாய்‌ மொழியில்‌ சில 
பறவைகள்‌ தூது விடப்படுகின்றன. அப்பறவைகள்‌ ஞானமும்‌ 
அனுட்டானமும்‌ நிரம்பிய ஆசாரியர்கள்‌ என்பதை வியாக்கியானங்‌ 
களில்‌ விளங்கக்‌ காண்க. 


405: முதற்பத்தில்‌ ஐந்தாம்‌ பதிகம்‌--வளவேழுலகு 

ஆழ்வார்‌ ஒவ்வொரு திருவாய்‌ மொழியிலும்‌ எம்பெருமானுடைய 
ஒவ்வொரு குணத்தை வெளியிட்டுக்‌ கொண்டு வருகின்றாரன்றோ. 
முதல்‌ திருவாய்மொழியில்‌ பரத்துவத்தைப்‌ பேசினார்‌. இரண்டாம்‌. 
திருவாய்மொழியில்‌ பஜரீயத்வத்தையருளிச்‌ செய்தார்‌. மூன்றாந்‌ 
திருவாய்மொழியில்‌ ஸெளலப்யத்தை வெளியிட்டார்‌. கீழ்த்திரு 
வாய்மொழியில்‌ அபரா தஸஹத்வத்தை ஆவிஷ்கரித்தார்‌. இத்திரு 
வாய்மொழியில்‌ சீலகுணத்தை விளக்கியருளுகிறார்‌. 

எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணங்களெல்லாவற்றி 
னுள்ளும்‌ சீலகுணமென்பது மிகச்‌ சிறக்கும்‌, பராத்பரனான தான்‌ 
கம்போல்வாருடைய அற்பத்தனத்தைச்‌ சிறிதுங்‌ கணிசியாது 
தன்னைத்‌ தாழவிட்டுக்கொண்டு நம்மோடு புரையறக்‌ கலந்து 
பழகுந்தன்மையே சிலமெனப்படும்‌. இது ஸெளசில்யமென்றும்‌ 
வழங்கப்பெறும்‌. “மஹதோ மந்தைஸ்ஸஹ நீரந்த்ரே ஸம்ச்லேஷ: 
ஸெளசீல்யம்‌?' என வடமொழியாளர்‌ இக்குணத்திற்கு லக்ஷணங்‌ 
கூறுவர்‌. மஹானாயிருப்பவன்‌ மந்தர்களோடு நெருங்கிப்‌ பழகுவதே 
சீலம்‌ என்றவாறு. அத்திருக்குணம்‌ இப்பதிகத்தில்‌ தம்முடைய 
அனுபவமுகத்தாலே விவரிக்கப்படுகிறது. 


406: முதற்பத்தில்‌ ஆறாம்‌ பதிகம்‌--பரிவதிலீசனை 
ஒவ்வொரு திருவாய்மொழியிலும்‌ எம்பெருமானுடைய ஒவ்‌ 
வொரு திருக்குணத்தை அதுபவித்து வெளியிட்டுவருகிற முறை 
மையில்‌, இத்திருவாய்‌ மொழியில்‌ “ஆராதனைக்கெளியன்‌' என்கிற 
ஒரு திருக்குணத்தை வெளியிட்டருள்கிறார்‌. இக்குணம்‌ வடமொழியில்‌ 
“ஸ்வாராதத்வம்‌' எனப்படும்‌, சிரமமின்றி எளிதாகவே ஆராதிக்க 
உரியனாயிருக்குந்தன்மை என்றவாறு. இதர தெய்வங்களிற்‌ 
காட்டில்‌ எம்பெருமான்‌ எத்தனையோவிதங்களால்‌ நெடுவாசி 
பெற்றிருப்பதுபோலே இவ்வகையாலும்‌ நெடுவாசிபெற்றிருப்பன்‌ 


http:/facharya.org 


ஐந்தாவது நூறு 20॥ 


ஒப ப ப்ட்‌ 
ஆடு பலிகொடு, கோழி பலிகொடு என்று அருந்தேவைகளை 
யிட்டு மஹா பரிச்ரம ஸாத்யங்களான ஆராதனைகளை அபேக்ஷித்‌ 
திருக்கும்‌ தேவகாந்தரங்கள்‌; எம்பெருமா ன்படியோ அப்படியன்‌ று; 
நாம்‌ இட்டதுகொண்டு த்ருப்தியடைவதே அவனது ஸ்வரூபம்‌, 
என்பது சாஸ்த்ரங்களில்‌ தேர்ந்த விஷயம்‌. அதுவே இத்திருவாய்‌ 
மொழிக்கு ப்ரமேயம்‌. 


407. முதற்பத்தில்‌ ஏழாம்‌ பதிகம்‌--பிறவித்துயரற 

கீழ்த்‌ திருவாய்மொழியில்‌ எம்பெருமான்‌ ஆராதனைக்கு 
அரியனல்லன்‌, மிகவும்‌ எளியன்‌ என்பதை அருளிச்‌ செய்தார்‌, 
ஆராதனம்‌ எளிதாயிருந்தாலும்‌ ஆச்ரயணம்‌ இனிதாயிருக்‌ 
தூலன்றோ நெஞ்சு பொருந்தும்‌; உலகில்‌ பலபேர்கள்‌ நாம்‌ 
இட்டதுகொண்டு பரம திருப்தியடையுமவர்களாய்‌ ஆராதனைக்கு 
எளியரா யிருக்கக்கூடும்‌; இருந்தாலும்‌ அவர்களுடைய ஆச்ரயணம்‌ 
நமக்கு இனிமை மிக்க தாயிருந்தாலன்‌றிப்‌ பயனில்லையன்றோ : 
அப்படியே எம்பெருமானும்‌ ஆராதிக்க எளியனானாலும்‌ ஆச்ர 
யண த்தில்‌ ஸாரஸ்யமுடையனா. யிருக்கவேண்டுவதொன்று உண்டா 
தலால்‌ அஃது அப்படியே உண்டென்பதை இத்திருவாய்மொழி 
யிலருளிச்‌ செய்கிறார்‌. “பகவத்‌ ஸமாச்ரயணமாகிறதுதான்‌ இதுக்கு 
இட்டுப்‌ பிறவாத ஸர்வேச்வரனும்‌ ஆசைப்படும்படி போகரூபமா 
யிருப்பதொன்றிறே” என்பது ஈம்பிள்ளை யருளிச்செயல்‌. தன்‌ 
னுடைய வைலக்ஷண்யத்தை எம்பெருமான்‌ தானும்‌ பார்த்துத்‌ 
தனக்குத்தானே அடிமைசெய்துகொள்ள விரும்பும்படியாயிருக்கு 
மென்று ஒரு அதிசயோக்தியாக இது அருளிச்‌ செய்தபடி. 
“இப்படியும்‌ இருக்குமா ? எம்பெருமான்‌ அவ்வளவு உன்மத்தனா?? 
என்று சிலர்‌ நினைத்துவிடக்கூடும்‌ ; “எம்பெருமானுடைய இனிமை 
ஒப்புயர்‌ வற்றது' என்று காட்டுவதில்‌ மட்டுமே இந்த ஸ்ரீஸூக்தி 
நோக்குடையதென்று கொள்க. 


408. முதற்பத்தில்‌ எட்டாம்‌ பதிகம்‌--ஒடும்புள்ளேறி 
ஒவ்வொரு  திருவாய்மொழியிலும்‌ எம்பெருமானுடைய 
ஒவ்வொரு குணத்தை அநுபவித்துப்‌ பேசிவருகின்ற * ஆழ்வார்‌; 
கீழ்த்‌ திருவாய்மொழியில்‌ அவனது இனிமைக்குணமென்கிற. 
பரம போக்யதையை  அநுபவித்துப்‌ பேசினார்‌; இத்திரு 
வாய்மொழியில்‌ அவனது ஆர்‌ஜவ குணத்தை அதுபவித்துப்‌ பேசு 
கிறார்‌. ஆர்‌ ஜவமாவ து- ௬ுஜுவாயிருக்குந்தன்மை. மனத்தி 
லுள்ளது ஒன்றும்‌, வாயாற்சொல்லுவது வேறொன்றும்‌, காரி 
யத்தில்‌ நடத்துவது பிறிதொன்றுமாயிருக்கை யன்றியே மன 


http:/facharya.org 


202 அண்ணாஸ்வாமியின்‌ அமுதமொழியாயிரம்‌ 


மொழி மெய்கள்‌ மூன்றும்‌ ஒருபடிப்பட்டிருத்தல்‌ ஆர்ஜவமெனப்‌ 
படும்‌. இதற்குத்‌ தமிழில்‌ செம்மை. என்று பெயர்‌, இக்குணம்‌ 
இத்திருவாய்மொழியில்‌ அநுபவிக்கப்படுகிறது. ஸம்ஸாரிகள்‌, 
நினைவும்‌ சொல்லும்‌ செயலும்‌ ஒருபடிப்பட்டிராமல்‌ பல வகைப்‌ 
பட்டிருத்தலால்‌, அன்னவர்களோடு எம்பெருமான்‌ தான்‌ பரிமாறு 
மடத்தில்‌ அவர்கள்‌ போனவழியே தனக்கு வழியாம்படித்‌ தான்‌ 
அவர்கட்குச்‌ செவ்வியனாய்ப்‌ பரிமாறுகை இங்குச்‌ செம்மை எனப்‌ 
படுகின்றது. 


409. முதற்பத்தில்‌ ஒன்பதாம்‌ பதிகம்‌-இவையுமவையும்‌ 

எம்பெருமானிடத்தில்‌ [ஸாத்ம்யபோக ப்ரதத்வம்‌] என்றொரு 
குணமுண்டு; அதாவது, அடியார்களுக்குத்‌ தன்னை அநுபவிப்பிக்கு 
படத்தில்‌ ஏககாலத்திலேயே பூர்ணாநுபவங்‌ கொடுத்துவிடுகை 
யன்‌ நியே, பொறுக்கப்‌ பொறுக்கச்‌ சிறிது சிறியதாகக்‌ கொடுத்த 
லாம்‌, அங்ஙனங்‌ கொடாமல்‌ ஓரடியிலேயே பூர்ணாநுபவத்தைத்‌ 
தந்தருளினால்‌ அது தாங்கமுடியாதே போகும்‌. சிறு குழந்தைகட்கு 
முதல்தன்னிலேயே சோறும்‌ சாறும்‌ கறியுமிடுவாரில்லையே ; 
பால்‌, கஞ்சி, சோறு என்று வரிசைக்கிரமமாக ஊட்டுகையன்றோ 
வுள்ளது: அதுபோலவே மாணாக்கர்களுக்கும்‌ சிறு சிறு பாடங்‌ 
களாகக்‌ கற்பித்துக்‌ கொண்டுபோய்ப்‌ பெரும்‌ பாடங்கள்‌ கற்பிக்கும்‌ 
முலை காணா நின்றோம்‌. இங்ஙனமே எம்பெருமானும்‌ பொறுக்கப்‌ 
பொறுக்கப்‌ பரிமாறும்வகை யொன்றுண்டு: அஃது இத்திருவாய்‌ 
மொழியில்‌ விளங்கும்‌. அதாவது, ஆழ்வாருடைய திருமுடியிலே 
வந்து வீற்றிருக்கவேணுமென நினைத்த எம்பெருமான்‌ முதலடியிலே 
அது செய்தால்‌, நிதிகண்ட ஜன்மதரித்ரன்‌ போலே ஸந்தோஷாதி 
சயம்‌ தாங்கமாட்டமே தளர்ந்திடுவர்‌ ; ஆதலால்‌, சற்றுப்‌ 
பக்கத்திலே நின்று, அருகே நின்று, கூட கின்று, ஒக்கலையிலே 
வந்திருந்து, ஹ்ருதயப்ரதேசத்திலே வந்திருந்து, தோளிலே 
வந்திருந்து, நாவிலே வந்து புகுந்து, கண்ணுள்ளே நின்று, 
நெற்றியிலே நின்று பிறகு உச்சியிலே நின்றான்‌ ; ஆக விங்ஙனே. 
பொறுக்கச்‌ பொறுக்கச்‌ செய்த செயலையநுபவித்து ஈடுபடுகிற 
ராழ்வார்‌ இத்திருவாய்மொழியில்‌. 


410. முதற்பத்தில்‌ பத்தாம்‌ பதிகம்‌--பெருமாநீள்படை 

எம்பெருமானுடைய அதுக்ரஹம்‌ நிர்ஹேதுகம்‌ என்பது இத்‌ 
ஜிருவாய்மொழியில்‌ அநுபவித்தருளிச்‌ செய்யப்படுகிற து. கீழ்த்‌ 
திருவாய்மொழியில்‌ எம்பெருமான்‌ தம்மோடே அவயவங்கள்‌ 
தோறுங்‌ கலந்த கலவியை அருளிச்‌ செய்த ஆழ்வார்‌ அந்தத்‌ 
கலவியால்‌ தமக்குப்‌ பிறந்த அளவிலாத ஆனந்தத்தை இத்திரு 


http:/facharya.org 


a. 


ஐந்தாவது நூறு 203 


ee டப்ப யயயயியியய வயம்‌. 
வாய்மொழிமுகத்தால்‌ வெளியிடுகிறார்‌ என்று இங்ஙனே சில 
ஆசார்யர்கள்‌ நிர்வஹிப்பதுண்டு. பட்டர்‌ விசேஷித்து நிர்வஹிப்‌ 
பராம்‌--எங்ஙனேயென்னில்‌ ; கீழ்த்‌ திருவாய்‌ மொழியில்‌ “வந்து 
என துச்சியுளானே” என்றும்‌ “உச்சியுள்ளேஙிற்குந்‌ தேவதேவற்கு”! 
என்றும்‌ தலைக்கொண்ட அநுபவம்‌ தமக்குக்‌ கிடைத்ததாக 
ஆழ்வாரருளிச்‌ செய்தார்‌. இனி அவ்வநுபவத்திற்காட்டிலும்‌ 
ஏற்றமாகச்‌ செய்து. கொடுக்கக்௯ டிய வேறு அநுபவம்‌ என்ன 
இருக்கிறது ? ஒன்றுமில்லை. அவ்வநுபவம்‌ இடையறாது தொடர்ந்து 
செல்லுமாறு செய்து கொடுக்கவேண்டுமத்தனை யே யுள்ளது. 
அது எம்பெருமான்‌ திருவுள்ளத்தைப்‌ பொறுத்த விஷயம்‌. அது 
நிற்க... ஆழ்வார்‌. கீழ்த்திருவாய்மொழியில்‌ தமக்குப்‌ பிறந்த 
பேற்றை ஆராய்ந்து பார்த்து இப்போது ஈமக்குக்‌ கிடைத்தபேறோ 
மிகவுங்‌ கனத்திருக்கின்றது; இதிற்காட்டிலும்‌ உத்தமமான பேறு 
வேறொன்றில்லை: இத்தகைய பேறு நமக்கு வந்த வழி என்ன ? 
என்று விமர்சிக்கத்‌ தொடங்கினார்‌. இப்‌ பேற்றிற்குத்‌ தகுதியா 
யிருப்பதொரு நன்மை, அதாவது *இதற்குத்‌ தக்க [ஸாதநா 
நுஷ்டாஈம்‌] தம்மிடத்தில்‌ ஒன்றுமில்லை யென்பதைத்‌ தெரிந்து 
கொண்டார்‌; தம்‌ தலையில்‌ ஏதேனுமிருந்தாலும்‌, அத்வேஷமோ 
ஆபிமுக்யமோ இருக்குமேயன்‌ றி வேறொன்‌ றிருப்பதாகக்‌ காணவிட 
மில்லை. அவை ஸாதனமாக நினைக்கவொண்ணாதவை; இத்‌ 
தலையிலே பரமபக்தியளவும்‌ பிறந்தாலும்‌ நம்மிடத்திலே ஸா தனமாக 
மதிக்கலாவதொன்‌ நில்லையே. ஆகவே இவ்வனுக்ரஹம்‌ நிர்ஹேதுகம்‌ 
என்று தலைக்கட்டுகிறார்‌. 


411, இரண்டாம்பத்தில்‌ முதல்‌ பதிகம்‌ _வாயுந்திரையு 
களும்‌ 

ஸம்ஸாரிகள்‌ உலகத்திலுள்ளாரெல்லாரையும்‌ தங்களைப்‌ 
போலவே உண்டியே உடையே உகந்தோடுபவர்களாக நினைத்தல்‌ 
போலே ஆழ்வாரும்‌ உலகிலுள்ள ஸகல பதார்த்தங்களும்‌ தம்மைப்‌ 
போலவே எம்பெருமானைப்‌ பிரிந்த வருத்தத்தினால்‌ நோவுபடு 
கின்‌ றனவாகக்‌ கொண்டு,--நாரை, அன்‌ றில்‌, கடல்‌, கா, ற்று, சந்திரன்‌ 
முதலிய பதார்த்தங்களை நோக்கி அவற்றுக்குண்டான சில 
தன்மைகளை இயற்கையாகக்‌ கருதாது பகவத்‌ விச்லேஷவ்யஸநத்‌ 
தினாலுண்டானவையாகக்‌ கொண்டு அவற்றுக்குமாகத்‌ தாம்‌ 
அனுசோகிக்கிறார்‌. நாரை முதலியவற்றையும்‌ தம்மியல்வினவாக 
வெண்ணி ஒவ்வொன்றையும்‌ நோக்கி நீயும்‌ என்னைப்போலே 
பகவத்‌ விஷயத்தில்‌ ஆசை வைத்து விருப்பத்தின்படி கிடைக்கப்‌ 
பெருமையினாலே நோவுபட்டாயோ ?' என்று பேசுகிறபடியாய்ச்‌ 
செல்லுகின்றது இத்திருவாய்மொழி. அடியவர்களை இங்ஙனம்‌ 


http://acharya.org 


ண 


204 அண்ணாஸ்வாமியின்‌ அமுதமொழியாயிரம்‌ 


பிச்சே றப்‌ பண்ணுமவன்‌ எம்பெருமானென்று இதனால்‌ அவனுடைய 
உங்மாதாவஹத்வமென்கிற குணம்‌ (பித்தேற்றுகை) சொல்லப்‌ 
பட்டதாகும்‌, 


412. இரண்டாம்பத்தில்‌ இரண்டாம்‌ பதிகம்‌ 
திண்ணன்வீடு 

கீழ்த்‌ திருவாய்மொழியில்‌ ஆழ்வார்க்கு உண்டான நிலைமை 
லோக விலக்ஷணமாக விருந்தது. பேச்சுக்கு நிலமல்லாத ஆற்றா. 
மையிலே இருந்தார்‌; ஆற்றாமை கரைபுரண்டதாகுங்‌ காலத்திலே 
எம்பெருமான்‌ வந்து முகங்காட்டி ஆச்வஸிப்பித்தல்‌ முறைமை 
யாதலால்‌ அவன்‌ அங்ஙனமே வந்து முகங்காட்டினன்‌ உடனே 
அந்த ஆற்றாமை போனவிடர்‌ தெரியாமே போயிற்று. உடனே 
தேறுதலடைந்த ஆழ்வார்‌, எம்பெருமானுடைய பரத்வம்‌ ஸெள 
லப்யம்‌ என்கிற இரண்டு குணங்களிலே ஸெளலப்யமான து பேசப்‌ 
பேச உருகப்பண்ணுமாதலால்‌, “இப்போதுதான்‌ சிறிது தேறுத 
லடைந்த நாம்‌ அந்த ஸெளலப்ய குணத்தைப்‌ பேசி நெஞ்சழிய 
வொண்ணாது ; *நெஞ்சால்‌ நிணைப்பரிதால்‌ வெண்ணெயூணென்னு 
மினச்சொல்லே *என்கிறபடியல்லாமல்‌ தரித்து நின்று பேசலாம்‌ 
படியான பரத்வத்தைப்‌ பற்றிப்‌ பேசுவோம்‌! என்றெண்ணி 
அதனைப்‌ பேசுகிறார்‌ இத்திருவாய்மொழியில்‌, *உயர்வறவுயர்கலம்‌ 
என்கிற முதல்‌ திருவாய்மொழியிலும்‌ பரத்வம்‌ பேசப்பட்டிருந்தாலும்‌ 
இங்குப்‌ பேசுகிறபடியில்‌ வைலக்ஷண்யமுண்டு. அங்கு ஸ்வாநு 
பவரூபமாகவே சென்றது; இங்கு. உபதேசரூபமாகவுமுள்ள து. 
அங்கு அங்வயமுகத்தால்‌ அருளிச்‌ செய்யப்பட்டது; இங்கு 
அக்வய வ்யதிரேகங்களிரண்டினாலும்‌ அருளிச்‌ செய்யப்படுகிற து. 
[எம்பெருமானே பரத்வமுடையவன்‌ என்று சொல்லுதல்‌ அந்வய 
முகத்தாலே சொல்லுதல்‌, எம்பெருமானை த்‌ தவிர்த்து மற்றை 
யோர்க்குப்‌ பரத்வம்‌ அஸம்பாவிதமென்று நிரூபித்தல்‌ வ்யதிரேக 
முகத்தாலே சொல்லுதல்‌, ] அங்குப்‌ பெரும்பாலும்‌ உபநிஷத்துக்களை 
அடியொற்றி அருளிச்‌ செய்தார்‌; இங்கு இதிஹாஸ புராண 
ப்ரக்ரியையாலே அருளிச்‌ செய்கிறார்‌, அங்குப்‌ பரத்வத்திலே 
பரத்வமருளிச்‌ செய்தார்‌; இங்கு அவதாரத்தில்‌ பரத்வமருளிச்‌ 
செய்கிறார்‌-என்று இங்ஙனபல வாசிகள்‌ காண்க, 


413, இரண்டாம்பத்தில்‌ மூன்றாம்‌ பதிகம்‌--ஊனில்‌. 
வாழுயிரே 
இந்த மூன்றாம்‌ திருவாய்மொழியானது இரண்டாந்திருவாய்‌ 


மொழியாக இருந்திருக்கவேண்டும்‌. முதல்‌ திருவாய்மொழியில்‌ 
[வாயுந்திரையுகளில்‌] பட்ட ஆர்த்திதீர எம்பெருமான்‌ வந்து 


lacharyaorg 


ஐந்தாவது நூறு 205 


ஸேவைஸாதித்து ஸம்ச்லேஷ ரஸாநுபவத்தையும்‌ கொடுத்தருள, 
அந்த ஆனந்தத்தைத்‌ தெரிவிப்பதான இந்தத்‌ திருவாய்மொழி 
முன்னமே அமைந்திருக்க வேண்டியதாயினும்‌, எம்பெருமானுடைய 
பரத்வாநுபவம்‌ இடையில்‌ ப்ராஸங்கிகமாக ப்ராப்தமாயிற்று. 
இப்படிப்பட்ட பராத்பரனன்றோ நம்மோடு இங்ஙனே கலந்தருளினா. 
னென்று முந்துறப்‌ பரத்வம்‌ அநுஸந்தான விஷயமானபடியாலே 
அது சொல்லிற்றாயிற்று கீழ்த்திருவாய்மொழியில்‌. அது பேசியான 
வாறே *வாயுந்திரையுகளில்‌ ஆர்த்திதீரவந்து ஸம்ச்லேஷித்ததனா. 
லுண்டான இன்பம்‌ இத்திருவாய்மொழியில்‌ அருளிச்‌ செய்யப்‌ 
படுகிறது. இந்தப்‌ பேரின்பத்தை யநுபவிப்பதற்கு உசாத்துணை 
யாவார்‌ இந்நிலத்தில்‌ ஆரேனுமுளரோ? என்று பார்க்கையில்‌ 
*உண்டியே உடையே உகந்தோடுமிம்‌ மண்டலத்திலே அப்படிப்‌ 
பட்டாரொருவருங்‌ கிடையாமையாலே எம்பெருமானை நித்யாநுபவம்‌ 
பண்ணுகிற நித்யஸூரிகளின்‌ திரளிலே போய்ப்புகுக்து அவர்‌ 
களோடு ஒரு-கோவையாக அநுபவிக்கப்பெறுவது என்றைக்கோ 
என்கிற குறையோடே. இத்திருவாய்மொழி தலைகட்டுகின்‌ றது. 


414; இரண்டாம்பத்தில்‌ நான்காம்‌ பதிகம்‌- ஆடியாடி 


கீழ்த்திருவரய்மொழியில்‌ “பரமன்‌ பவித்திரன்‌ சீர்‌ அடியேன்‌ 
வாய்மடுத்துப்‌ பருகிக்களித்தேனே” என்று ஆழ்வார்தாம்‌ பரமானந்‌ 
தமடைந்கதாக அருளிச்‌ செய்து, அந்த குணாநுபவம்‌ பாகவதர்‌ 
களோடேகூடிப்‌ பெரிய கோஷ்டியாக இருந்து செய்யவேண்டிய 
தாகையாலே அப்படிப்பட்ட அதிகாரிகள்‌ இந்நிலத்தில்‌ விசேஷ 
மாகக்‌ கிடையாமையாலே திருகாட்டிலே நித்யஸரிகளின்‌ திரளிலே 
சென்று புகுந்து அநுபவிக்க வேணுமென்று பாரித்து அந்தப்‌ 
பாரிப்பைக்‌* களிப்புங்‌ கவர்வுமற்று* என்ற பாசுரத்திலே காட்டினார்‌. 
நிணத்தபோதே அந்த நித்யஸூரிகளின்‌ திரளிலே போய்ச்‌ 
சேர்ந்து அநுபவிக்கப்‌ பெறாமையினாலே மிகவும்‌ வருத்தமடைர்‌ 
தார்‌. அந்த வருத்தத்தைத்‌ தம்முடையவர்களான ஸ்ரீவைஷ்ண 
வர்கள்‌ எம்பெருமானுக்கு அறிவிக்கிற வகையாக இத்திருவாய்‌ 
மொழியை அருளிச்‌ செய்கிறார்‌. ஆழ்வார்‌ இப்போது தாமான 
தன்மையையிழந்து நரயகீஸமாதியிலே. நிற்கிறார்‌. பராங்குச 
நாயகியான இவளுடைய நிலைமையைத்‌ தாய்மார்‌ முதலான 
அன்பர்கள்‌ பேசுகிற பேச்சாக இத்திருவாய்மொழி அமைந்திருக்‌ 
கின்றது. காயகீஸமாதியாலே அருளிச்செய்த திருவாய்மொழிகள்‌ 
கீழே இரண்டு சென்றன -- *அஞ்சிறையமடநாராய்‌ என்பதும்‌ 
*வாயுந்திரையுகளும்‌ என்பதும்‌, அவையிரண்டும்‌ நாயகிதானே 
பேசினபேச்சாக இருக்கின்றன. அஞ்சிறைய மடஙநாராயில்‌ தானே 
தூதுவிட்டாள்‌ ; வாயுக்திரையுகளிக்‌-கண்ணாற்கண்ட பொருள்‌ 


http:/facharya:org 


206 அண்ணாஸ்வாமியின்‌ அமுதமொழியாயிரம்‌ 


களெல்லாம்‌ எம்பெருமானைப்‌ பெறாமையினாவே நோவுபடுகின்‌றன 
வாகக்கொண்டு அவற்றுக்குமாகத்‌ தான்‌ நோவுபட்டாள்‌. இத்திரு 
வாய்மொழியிலோவென்னில்‌ அங்ஙனம்‌ தன்‌ வாயினால்‌ பேச 
மாட்டாதபடி வேற்றுவாயாலே பேசக்காண்கையாலே ஆற்றாமை 
கரைபுரண்டமை விளங்குகின்றது. “ஸ்ரீராம க்ருஷ்ணாதி அவதா 
ரங்களைப்பண்ணி எல்லாருடைய ஆர்த்தியையும்‌ (போக்குவதையே 
இயல்வாகவுடையீராயிருந்த நீர்‌ உம்மிடத்திலே பெரும்பித்துக்‌ 
கொண்டிருக்கின்ற இப்பெண்பிள்ளை இப்படி நோவுபடுமாறு பார்த்‌ 
திருத்தல்‌ தகுதியோ? இவள்‌ திறத்திலே நீர்‌ செய்ய நினைத்திருப்பது 
என்ன 1? என்று எம்பெருமானை நோக்கித்‌ தாய்‌ கேட்கிற பாசுரமாக 
இத்திருவாய்மொழியுள்ளது. தாய்ப்‌ பேச்சாக இருந்தாலும்‌ பேச 
கிறவர்‌ ஆழ்வாரேயன்றோ ; அவர்‌ ஏன்‌ இப்படிப்பேச வேண்டும்‌? 
என்று கேட்கலாகாது. வேணுமென்று ஆழ்வார்‌ இங்ஙனே பேசு 
கின்றாரல்லர்‌; அவருடைய அளவுகடந்த ஆற்றாமை உள்ளிருந்து 
வெளியே பொசியும்போது இவ்வகையான பாசுரங்களாக வடிவு 
கொண்டதத்தனை. காவிரியாறு பெருவெள்ளமாகப்‌ பெருகி வரும்‌ 
போது வெள்ளத்தின்‌ மிகுதியினால்‌ இடையிடையே உடைந்து 
வேறு சில வாய்க்கால்‌ வழியாகவும்‌ பெருகுவதுண்டு : அவையும்‌ 
திருக்காவேரித்‌ தீர்த்தமாகவே யிருக்கச்‌ செய்தேயும்‌ முடிகொண். 
டான்‌ முதலான வேறு சில பெயர்களைப்‌ பெற்று வழங்காறிற்கக்‌ 
காண்கிறோம்‌. அதுபோலவே எல்லாம்‌ ஆழ்வார்‌ பாசுரமாகவே. 
யிருக்கச்‌ செய்தேயும்‌ தாய்பாசுரம்‌, தோழிபாசுரம்‌ என்னும்‌ 
வேற்றுமைகள்‌ விளைகின்‌ றன, 


415. இரண்டாம்பத்தில்‌ ஐந்தாம்‌ பதிகம்‌--அந்தாமத்‌ 

தன்பு 

கீழ்த திருவாய்மொழியில்‌ ஆழ்வார்க்குண்டான துயரம்‌ 
முதலையின்‌ வாயிலே யகப்பட்டுத்‌ துடித்த கஜேந்திராழ்வானுடைய 
துயரத்தோடு ஒப்பிடலாயிருந்தது. அந்த கஜேந்திராழ்வான்‌ 
“ஆதிமுலமே!' என்று கதறினபோது அக்‌ கூக்குரல்‌ கேட்ட 
வளவிலே “*அதற்த்ரித சமூபதிப்ரஹிதஹஸ்தம்‌ அஸ்வீக்ருதப்ரணீ த 
மணிபாதுகம்‌ கிமிதி சாகுலாந்த:புரம்‌ அவாஹநஈபரிஷ்க்ரியம்‌ பதக 
ராஜ மாரோஹத: கரிப்ரவரப்ர்ம்ஹீதே பகவதஸ்த்வராயை நமஃ 
[ஸ்ரீரங்ராஜஸ்தவம்‌.] என்னும்படியாகக்‌ கனவேகத்தோடே மடுவின்‌ 
கரையிலே அரைகுலையத்‌ தலைகுலைய ஓடிவந்து காட்சிதந்து தானும்‌ 
மகிழ்ந்து அவனையும்‌ மகிழ்வித்தவாறுபோல, ஆழ்வாருடையவும்‌ 
“வலங்கொள்‌ புள்ளுயர்த்தாய்‌?! என்ற கூக்குரலைக்‌ கேட்டவுடனே 
“அந்தோ! நாம்‌ ஜகத்தை நிர்வஹித்தபடி வெகு அழகியதாச்சுது ! 
நாம்‌ ஆரானோம்‌!? என்று நொந்து, தன்னுடைய ஸ்வரூப 


http:/facharya.org 


ஐந்தாவது நூறு 407 


ரூபகுணங்கள்‌ அலங்காரம்‌ திவ்யாயுதங்கள்‌ சேர்ந்த சேர்த்தி 
இவை யெல்லாவற்றோடும்‌ வந்து கலவிதந்து அதனாலே அவன்‌ 
பரமஸந்துஷ்டனாய்‌ க்ருதக்ருத்யனா யிருக்கிற இருப்பை ஆழ்வார்‌ 
அநுபவித்து அவ்வநுபவத்தினாலுண்டான மகிழ்ச்சியின்‌ மிகுதி 
யினால்‌ இத்திருவாய்மொழியில்‌, தாம்பெற்ற பேற்றைப்‌ பேசி 
யநுபவிக்கிருர்‌. 


416: இரண்டாம்பத்தில்‌ ஆரும்‌ பதிகம்‌--வைகுந்தா 

ஆடியாடி யென்னுந்‌ 'திருவாய்மொழியில்‌ ஆழ்வார்பட்ட 
ஆர்த்தியெல்லாம்‌ தீர எம்பெருமான்வந்து ஸம்ச்லேஷித்தமை, 
கீழ்த்திருவாய்மொழியில்‌ சொல்லிற்று. அந்த ஸம்ச்லேஷத்தினால்‌ 
எம்பெருமான்‌ அளவுகடந்த த்ருப்தியை யடைந்தவனாய்‌ *இவ்வாழ்‌. 
வார்க்கு என்னவுதவி செய்வேன்‌ நான்‌ !, இவர்க்கு என்ன கொடுப்‌ 
பேன்‌” என்று தடுமாறி நிற்பவனாய்‌, இவ்வாழ்வார்‌ றைச்சியாநு 
ஸந்தானம்‌ பண்ணி “இப்‌ பரமபுருஷனையா நாம்‌ அணுகுவது ? 
நம்மால்‌ இவனுக்கு நிறக்கேடு உண்டாகுமே! அஃது உண்டாக 
லாமோ? நாம்‌ இவனைவிட்டு ஒதுங்கி நிற்பதே ஈன்று! என்று 
நினைத்து, ஒருகால்‌ அகன்று போய்விடுவாராயின்‌, அலப்யலாபமான 
இதனை நாம்‌ இழந்துவிடுவோமே! இவ்வாழ்வார்க்கும்‌ நமக்கு: 
முண்டான இக்கலவி நித்யமாயிருக்க வேணுமே” என்று 
அதிசங்கை கொண்டிருக்கையில்‌, அதைத்‌ தெரிந்து கொண்ட 
ஆழ்வார்‌ பிரானே ! நீ இங்ஙனம்‌ அதிசங்கை கொள்ளவேண்டா ; 
உன்னை நான்‌ பிடித்தபிடி ஸாமாந்யமன்று; இனி ஒரு நாளும்‌ 
உன்னை நான்‌ விடமாட்டேனாம்படி திடமாகப்‌ பற்றிக்‌ கொண்டேன்‌ 
காண்‌? என்று கூறி எம்பெருமானைத்‌ தேற்றுகிறார்‌ இத்திருவாய்‌ 
மொழியில்‌. 


417. இரண்டாம்பத்தில்‌ ஏழாம்‌ பதிகம்‌--கேசவன்தமர்‌ 


கீழ்த்‌ திருவாய்மொழியில்‌, **எமர்‌ கீழ்மேலெழுபிறப்பும்‌ விடியா 
வெந்கரகத்து என்றுஞ்‌ சேர்தல்‌ மாறினர்‌?” என்று--எம்பெருமான்‌ 
தம்மிடதது வைத்த காதல்‌ முன்னும்‌ பின்னும்‌ வெள்ளங்கோத்த 
படியைச்‌ சிறிதளவாக ப்ரஸ்தாபித்தார்‌ ; அந்த மஹோபகாரத்தைப்‌ 
பெருக்கப்‌ பேசவேணுமென்று ஆழ்வார்க்கு அபிநிவேச . முண்டா 
யிற்று. அஃது இத்திருவாய்மொழிக்கு முக்கியமான ப்ரமேயமாக 
எடுத்துக்‌ கொள்ளப்படுகிறது. எம்பெருமானுடைய திருக்கல்யாண 
குணங்களில்‌, இது வொரு மிகச்‌ சிறந்த குணம்‌: அதாவது-- 
ஒருவனை விஷயிகரிக்கத்‌ திருவுள்ளம்‌ பற்றினால்‌, அந்த விஷயிகாரம்‌ 
அவ்வொருதனளவிலே நில்லாமல்‌, அவனோடு ஸம்பந்த ஸம்பந்தம்‌ 
பெற்றாரளவிலும்‌ கொக்தளிக்குமது. இவ்விஷயத்திற்குச்‌ சார்பாக 


http:/facharya.org 


208 அண்ணாஸ்வாமியின்‌ அழுதமொழியாயிரம்‌ 
ஈம்பிள்ளே “மரணாந்தாறி வைராணி நிர்வ்ருத்தம்‌ ௩: ப்ரயோஜறம்‌, 
க்ரியதாம்‌ அஸ்ய ஸம்ஸ்காரோ மமாப்யேஷ யதா தவ!” என்கிற 
ஸ்ீராமாயண ச்லோகத்தை யெடுத்துப்‌ பரம ரஸமாக வியாக்யானித்‌ 
நருளியுள்ளார்‌. அதன்‌ சாரமாவது: விபீஷணாழ்வானிடத்தில்‌ 
பெருமாளுக்கு உண்டான அன்பு ராவணனிடத்திலும்‌ பெருகிச்‌ 
சென்று, “இவனுக்கு நீ ஈமக்‌ கடன்‌ செய்தே யாகவேண்டும்‌! என்று 
வற்புறுத்தியது. இத்திருவாய்மொழியில்‌ இவ்விஷயம்‌ முக்கிய 
மாகப்‌ பேசப்படுகிறது. அன்றியும்‌ இத்திருவாய்மொழியில்‌ 
மற்றொரு விசேஷமுண்டு ; அதாவது--கேசவன்‌ முதலாகத்‌ தாமோ 
தரனளவாகவுள்ள . துவாதச நாமங்களும்‌ பாட்டுத்தோறும்‌ 
வரிசைக்கிரமமாகத்‌ தொடுக்கப்பட்டிருக்கின்றன வென்பதாம்‌. 
ஆனது பற்றியே, இப்பதிகம்‌ மாத்திரம்‌, மற்றைப்‌ பதிகங்கள்போல்‌ 
பதினொரு பாசுரங்கள்‌ கொண்டதன்‌ றியே பதின்மூன்று பாசுரங்கள்‌ 
கொண்டதாயிருக்கின்‌ றது. 


418. இரண்டாம்பத்தில்‌ எட்டாம்‌ பதிகம்‌- அணைவத 
ரவணைமேல்‌ ர 


எம்பெருமானுக்குத்‌ தம்பக்கலில்‌ உண்டான வ்யாமோஹம்‌ தம்‌ 
முடைய ஸம்பந்த ஸம்பந்திகளளவிலும்‌ ஏறிப்பாய்ந்து அனை 
வரையும்‌ விஷயீகரித்த படியைக்‌ கீழ்த்திருவாய்மொழியில்‌ அருளிச்‌ 
செய்தார்‌. அவ்வளவிலும்‌ எம்பெருமான்‌ பர்யாப்தி பெறாமல்‌, 
நித்ய முக்தர்களுடையதான ஐச்வர்யத்தையும்‌ தமக்கும்‌ தம்மைச்‌ 
சேர்ந்தவர்கட்கும்‌ தருவதாக அவன்‌ முயற்சி கொண்டிருக்கு 
மிருப்பை ஆழ்வார்‌ கண்டு மிகவுமுகந்து, *நம்மோடுண்டான. 
ஸம்பந்தமே ஹேதுவாக எம்பெருமான்‌ இப்படி. விஷயீகரிப்பவனா 
யிருக்கும்போது ஸம்ஸாரிகள்‌ இழக்கலாமோ? அவர்களுக்கும்‌ 
நம்மோடே ஒரு ஸம்பந்தத்தையுண்டாக்கி, அவனுடைய விஷமீ 
காரததிற்கு இலக்காக்குவோம்‌' என்று பார்த்து, அந்த ஸம்ஸாரி 
களுக்கு உபதேசம்‌ செய்தருள 'இழிகிறார்‌, இத்திருவாய்மொழியில்‌, 
எம்பெருமானுடைய ஸர்வேச்வரத்வத்தை இதில்‌ உபதேசிக்‌ 
கிறதாகச்‌ சில ஆசார்யர்கள்‌ நிர்வஹிப்பர்கள்‌. அவனுடைய 
மோஷப்ரதத்வத்தை உபதேசிக்கிறதாக பட்டர்‌ அருளிச்‌ செய்யும்‌ 
படி. இந்த நிர்வாஹ பேதத்தில்‌ விசேஷமான வயத்யாஸம்‌ 
யாதொன்றுமில்லை; ஸர்வேச்வரனாயிருந்தால்தான்‌  மோக்ஷப்ர 
தனாக முடியும்‌; மோக்ஷப்ரதனுக்கே ஸர்வேச்வரத்வம்‌ கூடும்‌, 
ஆதலால்‌ இவை யிரண்டும்‌ ஒன்றையொன்று விட்டிராவாகையால்‌, 
எங்ஙனே நிர்வஹித்தாலும்‌ குறையில்லை, ஆனாலும்‌ *திண்ணன்‌ 
வீடு* என்கிற திருவாய்மொழியில்‌ ஸர்வேச்வரத்வம்‌ பிரதிபாதிக்‌ 
கப்பட்டபடியால்‌, இத்திருவாய்மொழியில்‌ பிரதிபாதிக்கப்படுவது, 


http://acharya.org 


ஐந்தாவது நாறு 209 
௨... வைவ்‌ 
மோக்ஷ ப்ரதத்வமா யிருக்கவடுக்கும்‌-என்று போலும்‌ பட்டர்‌ 
திருவுள்ளம்‌. *“புணவன்‌ பிறவிக்கடல்‌ கீந்துவார்க்கே” என்றும்‌ 
**: வீடுமுதலாம்‌” என்றும்‌ *ஈநலமந்தமில்லதோர்‌ நாடுபுகுவீர்‌” 
என்றுமுள்ள ஸ்ரீஸூக்திகளில்‌ அதிக நோக்காக பட்டர்‌ நிர்வஹிக்‌ 
கும்படி யென்று கொள்க. 


419; இரண்டாம்பத்தில்‌ ஒன்பதாம்‌ பதிகம்‌--எம்மாவீட்டு 


புருஷார்த்த நிஷ்கர்ஷம்‌ பண்ணுகிற திருவாய்மொழியாமிது. 
அதாவது, கீழ்த்‌ திருவாய்மொழியில்‌ '*நலமந்தமில்லதோர்‌ நாடு 
புகுவீர்‌” இத்யாதிகளாலே ஆழ்வார்‌ திருநாட்டைப்பற்றி ப்ரஸ்‌ 
தாவஞ்‌ செய்தது கண்ட எம்பெருமான்‌, “இவர்க்கு மோக்ஷத்திலே 
ருசியாகில்‌ அதை இவர்க்குக்‌ கொடுத்து விடுவோமே” என்று 
திருவுள்ளம்பற்றி, “ஆழ்வீர்‌! நீர்‌ அபேச்ஷிக்கிற மோக்ஷத்தைக்‌ 
கொள்ளும்‌? என்று அருளிச்‌ செய்ய, அதுகண்ட ஆழ்வார்‌, 
“எம்பெருமான்‌ இங்ஙனே “சொல்லிக்‌ கொடுக்கிற மோக்ஷம்‌ நமக்கு. 
ஏதுக்கு? நம்முடைய அபேசக்ஷிதத்தை நிறைவேற்ற வேணு 
மென்கிற திருவுள்ளத்தோடே அவன்‌ தந்தருளும்‌ மோக்ஷம்‌ 
நமக்குப்‌ புருஷார்த்தமாகுமோ? அவன்றன்னுடைய ருசிக்கீடாகக்‌ 
கொடுத்தருளினால்‌ அது பாங்கேயல்லது நம்முடைய ருசிக்காகக்‌ 
கொடுக்குமது. மைக்கு ஈரகத்தோடொக்குமத்தனை' என்று திரு 
வுள்ளம்‌ பற்றி, *பிரானே! நான்‌ முக்தனாகி எல்லையிலின்பம்‌ 
அநுபவிக்கவுமாம்‌ ; கைவல்யாநுபவத்தைப்‌ பெறவுமாம்‌; ஆத்ம 
விநாசமே யாகவுமாம்‌ ; நரகாநுபவம்‌ பண்ணவுமாம்‌ ; இவற்றில்‌ 
எனக்கு ஒரு நிர்ப்பந்தமில்லை; உன்னுடைய ருசிக்கீடாக வரும 
தாகில்‌ இவை யித்தனையும்‌ வரவுமாம்‌; எனக்காக வருமதாகில்‌ 
மோக்ஷமும்‌ வேண்டா ; ஆனபின்பு, தேவரீருடைய ருசிக்கு ஏற்றது 
எதுவோ, அதுவே எனக்கு ய்ராப்யமாம்படி பண்ணியருளவேணும்‌,” 
என்கிறாராயிற்று. “எம்பார்‌ இத்திருவாய்மொழி அருளிச்‌ செய்‌ 
யப்புக்கால்‌, இருந்தவர்களை யார்‌ என்று கேட்டுக்‌ கதவுகளையும்‌. 
அடைப்பித்து, குஹ்யமாகவாம்‌ அருளிச்‌ செய்வது” என்ற ஈட்டு 
ஸ்ரீஸூக்தி யறிக.  இத்திருவாய்‌ மொழியின்‌ ப்ரமேயத்திற்கு 
அதிகாரிகள்‌ துர்லபர்‌ என்று காட்டின படி, 


420. - இரண்டாம்‌ பத்தில்‌ பத்தாம்‌ பதிகம்‌- கிளரொளி 


கீழ்த்திருவாய்மொழியில்‌ நிஷ்கர்ஷிக்கப்பட்ட பேற்றைப்‌ பெறு 

தற்குத்‌ திருமாலிருஞ்‌ சோலைமலையை ஆச்ரயிக்கிறார்‌ என்று 

எம்பெருமானார்க்கு முன்புள்ள முதலிகள்‌ அருளிச்‌ செய்யும்படி. 
14 


http://acharya.org 


210 அண்ணாஸ்வாமியின்‌ அமுதமொழியாயிரம்‌ 
எனன வ வ வை வ அ அ வ வையை அ அ அ டட 
எம்பெருமானார்‌ அதை இன்னமும்‌ இனிமைப்படுத்தியருளிச்செய்வர்‌. 
அதாவது-கீழ்த்திருவாய்மொழியில்‌ “ஒல்லை, ஒல்லை! என்றும்‌ 
*காலக்கழிவு செய்யேல்‌! என்றும்‌, பகவத்‌ கைங்கரியத்திலே 
தமக்குண்டான பதற்றத்தை ஆழ்வார்‌ வெளியிட, அதுகண்ட 
எம்பெருமான்‌, ஆழ்வார்‌ இப்படிப்‌ பதறுவது இந்த சரிரத்தோடேயே 
கைங்கரியம்‌ செய்யவேணுமென்கிற விருப்பத்தாலே போலும்‌” 
என்றெண்ணி, இவர்க்கு நாம்‌ நினைத்தபடி பரிமாறுகைக்கு 
ஏகாந்தமான ஸ்தலம்‌ ஏதோவென்று இந்ரிலவுலகத்தில்‌ கடாக்ஷித்து 
வருகையில்‌, *வளரிளம்பொழில்‌ சூழ்மாலிருஞ்சோலையைக்‌ கண்டு, 
இது சாலவும்‌ பாங்கான இடமாயிராநின்றது. என்று திருவுள்ளம்‌ 
பற்றி, அங்கே ஸக்நிதி பண்ணியருளி, “ஆழ்வீர்‌! நரம்‌ உமக்கு 
முகந்தருகைக்காக வந்து நின்றோம்‌; நீர்‌ இங்கேவந்து நினைத்தபடி 
யெல்லாம்‌ பரிமாறி யநுபவிக்கலாம்‌! என்று தெற்குத்‌ திருமலையிலே 
தானிருக்கிறபடியைக்‌ கொடுக்க, ஆழ்வாரும்‌ அதை அநுஸந்தித்து 
“எம்பெருமான்‌... நமக்கு உபேயனானால்‌ அவன்‌ எழுந்தருளியிருக்கு 
மிடமும்‌ நமக்கு உபேயந்தானே; ஆகவே, திருமலையோடு அதனோடு 
சேர்ந்ததொரு மலையோடு, . திருப்பதியோடு, போம்வழியோடு, 
போவோமென்கிற அத்யவஸாயத்தோடு வாசியற, எல்லாம்‌ மக்கு 
ப்ராப்யமே' என்று கொண்டு அநுபவித்து இனியராகிறார்‌- 
என்பதாக. 


421. மூன்றாம்பத்தில்‌ முதல்‌ பதிகம்‌-முடிச்சோதியாய்‌ 


கீழ்த்‌ திருவாய்மொழியைத்‌ : தலைக்கட்டுமிடத்தில்‌ ஆழ்வார்‌ 
'“பொருளென்‌ றிவ்வுலகம்‌ படைத்தவன்‌. புகழ்மேல்‌. மருளில்‌ வண்‌ 
குருகூர்‌ வண்சடகோபன்‌”' : என்று தம்மைப்பற்றிச்‌ சொல்லிக்‌ 
கொண்டார்‌ ; அஃதாவது எம்பெருமான்‌ விஷயத்தில்‌ தமக்கு 
அஜ்ஞானம்‌ ஒன்றுமில்லை யென்பதாகச்‌ சொல்லிக்‌ கொண்டார்‌. 
இப்போது பாசுரம்‌ தொடங்கும்போதே. தமக்கு ஒரு அஜ்ஞானம்‌ 
உள்ளதென்று காட்டுகிறார்‌. அஜ்ஞானம்‌ நான்கு: வகைப்படும்‌ 
ஒரு: வஸ்துவைப்பற்றி அடியோடு தெரிந்து கொள்ளாமையும்‌, 
நிச்சயமாகத்‌ தெரிந்துகொள்ளாமல்‌ ஸந்தேஹமாகத்‌: தெரிந்து 
கொள்ளுதலும்‌, விபரீதமாகவே நிச்சயித்துத்‌ தெரிந்துகொள்ளு, 
தலும்‌, உள்ளபடி தெரிந்து கொண்டதை மறந்துபோதலும்‌--ஆக 
நால்வகைப்பட்ட அஜ்ஞானங்களுள்‌ ஸந்தேஹரூபமான அஜ்‌ 
ஞானம்‌ தமக்குளதென்பதை இங்குக்‌ காட்டிக்‌ கொள்கிறாராழ்வார்‌. 
கீழே தமக்கு மருள்‌ இல்லையென்று சொல்லிவிட்டு இப்போது மருள்‌ 
உள்ளதாகச்‌ சொல்லுவது. பொருந்துமோ. எனின்‌ ; நம்போல்‌ 
வார்க்குக்‌ கருமம்‌ காரணமாக வுண்‌ டாகின்‌ற மருள்‌ ஆழ்வார்‌ தமக்கு 
இல்லை என்றகத்தனையொழிய, விஷய வைலக்ஷண்யத்தால்‌ வருகிற 


http://acharya.org 


ஐந்தாவது நூறு 211 


அஜ்ஞானமும்‌ . இல்லையென்றதன்று. எம்பெருமானுடைய 
வடிவழகிலே யீடுபட்டு “பிரானே! உனது முகச்சோதியே முடிச்‌ 
சோதியாய்‌ மலர்ந்ததுவோ? திருவடியின்‌ சோதியே நீ. நின்ற 
தாமரையாய்‌  அலர்ந்ததுவோ 2”. என்று... கேட்பதற்குறுப்பான 
ஸந்தேஹம்‌ ஆழ்வார்க்கு விளைந்ததென்றால்‌ இந்த. அஜ்ஞானம்‌ 
புருஷார்த்த கோடியில்‌ சேருவதாகுமன்றோ... “ஜ்ஞான விபாக 
கார்யமான அஜ்ஞானத்தாலே வருமவை யெல்லாம்‌ அடிக்கழஞ்சு 
பெறும்‌” என்கிற. ஸ்ரீவசஈபூஷண.. ஸ்ரீஸஃக்தியுங்‌. காண்க, 
நம்முடைய அஜ்ஞானம்போலன்றிக்கே இப்படி மிகவும்‌ வில 
க்ஷணமான அஜ்ஞானம்‌ . ஆழ்வார்களுக்கு உண்டாவதே. அவர்‌ 
களுடைய சிறப்புக்குக்‌ காரணமாக நிற்கும்‌, விலக்ஷண விஷ 
யத்திலே கலக்கங்கொள்ளாதே தெளிந்தே கிற்பர்கள ரகில்‌. அவர்‌ 
களுக்கொரு ஏற்றமில்லை யாகுமே. கீழ்த்திருவாய்மொழியில்‌ 
திருமாலிருஞ்சோலைமலையை அனுபவித்த ஆழ்வார்‌ அந்தத்‌ 
திருமலையில்‌ ஏகதேசமென்னலாம்படியாய்‌, கருபகத்தரு கப்புங்கினை 
யுமாகப்‌ பணைத்துப்‌ பூத்தாற்போலே நிற்பவரான அழகருடைய 
வடிவழகை  யனுபவித்து, வேதங்களும்‌ வைதிகர்களும்‌ ப்ரஹ்‌ 
மருத்ராதி தேவர்களுங்கூட நிலையிடமாட்டாதபடி யிருக்கிற 
விருப்பை அநுஸக்தித் து இனியராகிறார்‌ இத்திருவாய்மொழியில்‌. 


422. மூன்றாம்பத்தில்‌ இரண்டாம்பதிகம்‌- முந்நீர்‌ 
ஞாலம்படைத்த 


மிக்க தாஹங்கொண்டவன்‌, ல்ல. தீர்த்தம்‌ ஸமீபித்திருக்கச்‌ 
செய்தே வாய்மூடிக்கிடந்தால்‌. . துடிக்குமாபோலே, ஆழ்வாரும்‌, 
தமக்குப்‌ பரமபோக்யமான விஷயம்‌ ஸமீபித்ததாய்த்‌ தமக்கு 
ஆசையும்‌ மிக்கிருக்கச்செய்தே, விஷயத்தின்‌ பெருமையாலே அது 
தம்மால்‌ அநுபவிக்க அஸாத்யமாகவே, ப்ரக்ருதி ஸம்பந்தம்‌ 
காரணமாக நம்முடைய கரணங்கள்‌ ஸங்குசிதங்களாயிருக்கை. 
யாலன்றோ பகவத்‌ விஷயத்தை நாம்‌ பரிபூர்ணமாக அநுபவிக்க 
முடியாமல்‌ துவள்கிறோம்‌? என்று கொண்டு வருத்தமுற்றவராய்‌, 
“எம்பெருமான்‌ விசாலமான திருவுள்ளங்‌ கொண்டு செய்தருளின 
கரணகளேபர: ப்ரதானமும்‌, | ஜகத்தில்‌ அப்பெருமான்‌ பண்ணின 
பலபல திருவவதாரங்களும்‌ என்னளவில்‌ பயன்படவில்லையே! 
நான்‌ ப்ரக்ருதி ஸம்பந்தம்‌ கழிந்து எம்பெருமானைப்‌ பெற்று 
முற்றூட்டாக அநுபவித்து ஆனந்திக்க அவகாசமில்லை யாகிறதே!? 
என்று நினைந்து நைந்து உள்‌ கரைந்துருகி யிருக்க, அவ்வளவிலே 
எம்பெருமான்‌, அவதாரங்களுக்குப்‌ பிற்பட்டவர்களும்‌ இழக்க 
வேண்டாதபடி நான்‌ திருவேங்கட மலையில்‌ நின்‌ றருளினபடியைக்‌ 
காட்டி ஆழ்வாரை ஒருவாறு ஸமாதானப்படுத்தத்‌ திருவுள்ளங்‌ 


http:/facharya.org 


212 அண்ணாஸ்வாமியின்‌ அமுதமொழியாயிரம்‌ 


கொண்டு, “ஆழ்வீர்‌! நீர்‌ ஏன்‌ துவள்கின்‌ நீர்‌? நம்மைப்‌ பூர்ணமாக 
அநுபவிக்க முடியாமைக்குக்‌ காரணம்‌ கரணஸங்கோச மென்று நீர்‌ 
நினைக்கின்‌ நீர்போலும்‌; அங்ஙனம்‌ நினைக்கவேண்டா ; கரண 
ஸங்கோசமில்லாதவர்களான அமரர்களும்‌ நம்மை அநுபவிக்கு 
மிடத்து, அவர்களும்‌ உம்மைப்‌ போலவேயன்றோ துவள்வது ; 
விஷயம்‌ அளவிடமுடியாததாகையாலே பரிபூர்ணாநுபவம்‌ செய்ய 
முடியவில்லையே யென்கிற தளர்ச்சி உம்மோடு அமரர்களோடு 
வாசியற அனைவர்க்கும்‌ பொதுவானதே காணும்‌ ; அது பற்றி நீர்‌ 
தளரவேண்டா, நீர்‌ நினை த்தபடியெல்லாம்‌ நம்மோடு பரிமா றலாம்படி 
நாம்‌ வடக்குத்‌ திருமலையிலே நின்ற நிலையில்‌ கிட்டி யநுபவித்து 
மகிழ்வீர்‌ என்ன ; ஆழ்வாரும்‌ ஒருவாறு ஸமாதான மடைந்தவராய்‌ 
இனிமையோடே தலைக்கட்டுகிறார்‌. (பத்தாம்‌ பாட்டில்‌ இனிமை 
காணத்தக்கது.) 


423. மூன்றாம்பத்தில்‌ மூன்றாம்‌ பதிகம்‌--ஒழிவில்காலம்‌ 

“எம்பெருமானே ! உன்னையநுபவிப்பதற்கு இடையூரூன பிர 
கிருதியைப்‌ போக்கித்தரவேணும்‌' என்று கீழ்த்திருவாய்மொழியில்‌ 
பிரார்த்தித்த ஆழ்வாரை நோக்கி எம்பெருமான்‌ *ஆழ்வீர்‌! 
ஈம்மோடு பரிமாறுவதற்கு அந்தப்‌ பிரகிருதி உமக்கு இடையூறன்று 
காணும்‌; அநுகூலமேயாகும்‌. இந்தப்‌ பிரகிருதியோடே கூட 
உம்மை அடிமைகொள்ள வேணுமென்று விரும்பியன்றோ நாம்‌ 
திருமலையிலே நிற்கிறது; நீர்‌ இங்கேறப்‌ போந்து அடிமைசெய்து 
வாழலாமே” என்று தான்‌ திருவேங்கடமலையில்‌ நின்‌ றருளுகிற 
படியைக்‌ காட்டியருளக்கண்டு ஸமாதானமடைந்தவராய்‌ அத்திரு 
மலையப்பன்‌ திருவடிகளிலே எப்பேர்ப்பட்ட வடிமைகளுஞ்‌ செய்ய 
வேணுமென்று பாரிக்கிறார்‌ இத்திருவாய்மொழியில்‌. 


424, மூன்றாம்பத்தில்‌ நான்காம்‌ பதிகம்‌--புகழுநல்‌ 


கீழ்த்திருவாய்மொழியில்‌ “ஒழிவில்‌ காலமெல்லாமுடனாய்மன்னி 
வழுவிலா வடிமை செய்யவேண்டு நாம்‌!” என்று எம்பெருமானுக்கு 
ஸர்வதேச ஸர்வ கால ஸர்வாவஸ்தைகளிலும்‌ ஸகலவிதமான 
கைங்கர்யங்களையும்‌ செய்யப்பெற வேணுமென்று மரோரதங்‌ 
கொண்ட  ஆழ்வாருடைய பாரிப்பைக்கண்ட எம்பெருமான்‌. 
ஆழ்வார்க்குத்‌. தான்‌ அவர்‌ விருப்பத்தின்படியே செய்வதற்கு 
(கூலமாக. எல்லாப்‌ பொருள்களிலும்‌ பிரவேசித்து எங்கும்‌ 


நிற்கிற நிலையைக்‌ காட்டிக்‌ கொடுத்தான்‌. அதுகண்ட ஆழ்வார்‌, 
பெருங்காற்றில்‌ வீழ்ந்த பழங்களைப்‌ பொறுக்கி யெடுத்துக்‌ 
கொள்ளக்‌ கருதுமவர்கள்‌ *அந்தப்‌ பழத்தை எடுப்போமா? இந்தப்‌ 


ஐந்தாவது நூறு 213 


பழத்தை யெடுப்போமா?' என்று அலமந்து கிடப்பதுபோல்‌, 
அத்தைச்‌ சொல்லுவேனோ? இத்தைச்‌ சொல்லுவேனோ ? என்று 
அலமந்து, எங்கும்‌ எல்லாவகைப்‌ பொருளாயும்‌ தோன்றுகின்ற. 
அம்பெருமானுக்கு வாசிகமான கைங்கர்யத்தைச்‌ செய்ய நினைத்து 
“ஸகல கல்யாண குணங்களுக்கும்‌ கடலான அவ்வெம்பெரு, 
மானுடைய தன்மையை யான்‌ என்னவென்று சொல்லுவேன்‌?! 
என்று நிர்வேதத்தடனே அவனது ஸர்வாத்மத்வத்தைப்‌ பேசுகிறார்‌ 
இத்திருவாய்மொழியில்‌, 


425. மூன்றாம்பத்தில்‌ ஐந்தாம்‌ பதிகம்‌--பொய்ம்மாம்‌ 


பூம்பொழில்‌ 

ஆழ்வார்‌ கீழ்த்திருவாய்மொழியில்‌ எம்பெருமானை மிகவும்‌ 
அற்புதமாக அநுபவித்தார்‌. அந்த அநுபவத்தினால்‌ அபரிமிதமான 
ஆனந்தத்தை யடைந்தார்‌. திருவுள்ளத்திலுண்டான ஆனந்தம்‌ 
வடிவிலே தொடை கொண்டது; அதனால்‌ ஆடுவதும்‌ பாடுவது 
மாகத்தாம்‌ ஆயினர்‌; இந்நிலவுலகத்திலே இங்ஙனே பகவத்‌ 
குணங்களில்‌ ஈடுபட்டுக்‌ களித்துப்‌ பரவச சரீரர்களாக இருப்‌ 
பவர்கள்‌ எத்தனை பேருண்டு? என்று ஆராயத்‌ தொடங்கினர்‌ ; 
அன்னவர்‌ மிகச்‌ சிறுபான்மையராய்‌, பகவத்‌ குணங்களில்‌ ஈடுபடாத 
பாவிகளே பெரும்பான்மையராய்‌ இருப்பதைக்‌ கண்டு திருவுள்ளம்‌ 
மிக நொந்து, ஈடுபாடுடையாரைக்‌ கொண்டாடியும்‌ அஃது இல்லா 
தாரை நிந்தீத்தும்‌ செல்லுகிறார்‌ இத்திருவாய்மொழியில்‌, எம்பெரு 
மானுடைய குணாதுபவம்‌ விஞ்சினால்‌, நின்றவிடத்தில்‌ நிற்க 
முடியாமல்‌ ஆடுவதும்‌ பாடுவதுமான நிலைமை பரவசமாக 
உண்டாகியே தீரும்‌. முக்தர்களும்‌ திருநாட்டில்‌ களித்துப்பாடுவர்‌ 
களென்றது. நாரதமுனிவர்‌ முதலானாராம்‌ பகவத்‌ ஸந்நிதியிலே 
வந்தவாறே ஆடுவது பாடுவதாக நிற்பர்களென்று சொல்லப்‌ 
பட்டுளது. இதுவன்றோ நம்முடைய கரசரணாதி அவயவங்‌ 
களுக்குப்‌ பயன்‌; இப்பயன்பெறாத பாவிகளைப்‌ பழிப்பதும்‌ இது 
பெற்ற பெரியாரைப்‌ புகழ்வதும்‌ பகவதநுபவத்திலே ஒருவகை 
யாதலால்‌ அவை இத்திருவாய்மொழியிற்‌ செல்லுகின்‌ றன. 


426: மூன்றாம்பத்தில்‌ ஆறாம்‌ பதிகம்‌--செய்யதாமரை 
கீழ்த்திருவாய்மொழியில்‌, எம்பெருமானுடைய குணசேவ்டி 
தங்களை நினைந்து கரைந்துருகி, நின்றவிட த்தில்‌ நிற்கமாட்டாமே 
நர்த்தனம்‌ முதலியன செய்து இதுவே. போதுபோக்காக இருக்கும்‌ 
மஹான்களைக்‌ கொண்டாடியும்‌, இந்நிலைக்கு மாறாக இருக்கின்ற 
வர்களை நிந்தித்தும்‌ பேசினார்‌. அங்ஙனம்‌ தம்மால்‌ நிந்திக்கப்பட்ட 
பாபிகளையும்‌ கைவிடமாட்டாத மிக்க கருணை வாய்ந்தவரன்றோ 


http://acharya.org 


214 அண்ணாஸ்வாமியின்‌ : அழுதமொழியாயிரம்‌ 
தசை ல டட 
ஆழ்வார்‌. அக்கருணையினாலே அந்தப்‌ பாபிகளையும்‌ வழிப்படுத்துக்‌ 
கொள்ளவேணுமென்று திருவுள்ளம்பற்றி, அன்னவர்களுடைய 
கல்றெஞ்சிலும்‌ ஈன்கு பதியுமாறு எம்பெருமானுடைய சிறந்த 
திருக்குணங்களை எடுத்துக்கூற விரும்பிய ஆழ்வார்‌ இத்திருவாய்‌ 
மொழியில்‌ அப்பெருமானது ஸெளலப்பிய குணத்தை யெடுத்‌ 
துரைக்கின்றார்‌.  முதற்பத்தில்‌ *பத்துடையடியவர்க்கெளியவன்‌ 
என்ற திருவாய்மொழியிலும்‌ எம்பெருமானுடைய ஸெளலப்யகுணம்‌ 
பேசப்பட்டிருந்தாலும்‌ இப்போது இங்குப்‌ பேசும்‌ ஸெளலப்ய குணம்‌ 
அதனிலும்‌ விலக்ஷணமானது.! அங்குச்‌ சொன்னது விபவாவதார. 
ஸெளலப்யம்‌; இங்குச்‌ சொல்வது அர்ச்சாவதார :ஸெளலப்யம்‌ * 
இந்த வாசியை மணவாளமாமுனிகளும்‌ நூற்றந்தாதியில்‌ விளக்கி 
யுள்ளார்‌; “பத்துடையோர்க்கென்றும்‌ பரனெளியனாம்‌ பிறப்பால்‌” 
என்‌ றதையும்‌; **செய்ய பரத்துவமாய்‌...இக்கிலத்தில்‌ அர்ச்சாவதார 
மெளிதென்றான்‌”” என்றதையும்‌ நோக்குக. இப்பதிகத்திற்கு 
உயிரான பாசுரம்‌ - “த்ஞ்சமாகிய தந்‌தைதாயொடு”: என்பதாம்‌. 
அர்ச்சாவதார வெளிமையை நிரூபிக்கும்‌ பாசுரம்‌ அ துவேயாம்‌. 


427. மூன்றாம்‌ பத்தில்‌ ஏழாம்‌ பதிகம்‌-- பயிலுஞ்சுடரொளி 

கீழ்த்திருவாய்மொழியில்‌  'அர்ச்சாவதார  ஸெளலப்யத்தை 
அருளிச்‌ செய்தவிடத்திலும்‌' நெஞ்சில்‌ ' நிகழ்ச்சியின்நியே விஷயப்‌ 
ரவணராயிருக்கின்‌ ற ஸம்ஸாரிகளின்‌' இயல்வைக்கண்டு வெறுத்து 
அவ்‌ வெறுப்புக்குப்‌ 'பரிஹாரமீாகத்‌' தாம்‌ ஒரு" மஹா௩ந்தத்தை 
அநுபவிக்க விரும்பி ஸ்வஸ்வரூப காஷ்டையான பாகவத சேஷத்‌ 
வத்தை 'அநஸந்தித்து அம்முகத்தாலே தாம்‌ இனியராகிறார்‌. 
ஒருவன்‌ ஒரு வஸ்துவினிடத்தில்‌ அன்பு வைத்தால்‌ அவ்வன்பு 
அளவற்றதுமாயிருந்தால்‌ ' அஃது அவ்வஸ்துவோடே நின்று 
விடாமல்‌ அதனோடு ஸம்பந்த ஸம்பந்தம்பெற்ற  வஸ்துக்களிலும்‌ 
பெருகிச்‌ செல்லுமென்பதை அனைவரும்‌ தம்தம்‌ அதுபவத்‌ 
தூலறிவர்‌. அப்படியே பகவத்‌ பக்தியென்பது பகவத்‌ பக்தியின்‌ 
எல்லை நிலமாக உண்டர்மது. பகவத்‌ பக்தியின்‌ உறைப்பையே 
பாகவத பக்தி வெளிப்படுத்தும்‌.” ஸ்வாமியினுடைய பாதுகை 
களிலே நாம்‌ ஆதரம்‌ வைத்து அவற்றைக்‌ கண்களில்‌ ஒற்றிக்‌ 
கொள்வதும்‌ தலைமீது அணிந்து கொள்வதும்‌ அலம்பித்‌ தீர்த்தம்‌ 
பருகுவதும்‌. செய்கிறோம்‌ ;. இதனால்‌ நமக்கு ஸ்வாமியிடத்திலுள்ள 
பக்தி அபாரமான து என்பதன்றோ வெளியாகின்றது: அதுபோலவே 
இங்கும்‌. “அடியாரடியார்‌ தம்மடியாரடியார்‌. தமக்கடியாரடியார்தம்‌ 
அடியாரடியோங்களே”  இத்யாதிகளால்‌ பாகவத - சேஷத்வாதி 
சயத்தைப்‌. பேசுவதெல்லாம்‌... பகவச்‌ சேஷத்வத்தின்‌ உறைப்பையே 
பேசின படியாகும்‌... 


http://acharya.org 


ஐந்தாவது நாறு 215 
கும்‌ வைகை அவவை கத க ததத 


428... மூன்றாம்பத்தில்‌ எட்டாம்‌ பதிகம்‌- முடியானே, 

கீழ்‌ ஆறாந்திருவாய்மொழியான *செய்யதாமரைக்‌ கண்ணனில்‌ 
“அன்று தேர்கடவிய பெருமான்‌ கனைகழல்‌. காண்பதென்றுகெரல்‌ 
கண்களே” என்று பகவத்‌ விஷயத்திலே தமக்கு. உண்டான 
விடாயை வெளியிட்ட  ஆழ்வார்க்கு. எம்பெருமான்‌  ஸ்ரீவைஷ்ண 
வர்களைக்‌ காட்டிக்‌ கொடுத்து, ஒருவாறு ஸமாதானம்‌ பண்ணினபடி 
கீழ்த்திருவாய்மொழியில்‌ சொல்லிற்று. அதில்‌ ஸ்ரீவைஷ்ணவர்களை 
அநுபவித்துப்‌ போந்த ஆழ்வார்‌. அவர்களுகந்த விஷயமான பகவத்‌ 
விஷயத்தின்‌  சீர்மையையும்‌ , பாசுரந்தோறும்‌ . முன்னடிகளால்‌ 
அதுபவித்து, வந்தாராகையாலே அவ்வதுபவம்‌ பழைய விடாயை 
அதிகரிக்கச்‌ செய்தது... “என்று கொல்‌ கண்கள்‌ காண்பதுவே!” 
என்னும்படி... கண்களுக்கு, மாத்திரம்‌ உண்டாகியிருந்த விடாய்‌ 
மற்றையிந்திரியங்க ளெல்லாவற்றுக்குமாயிற்று. . அதுதானும்‌ 
ஒரு விலக்ஷணமான படியிலே. யாயிற்று. அதாவது என்‌ 
னென்னில்‌;. ஒரு. இந்திரியத்தினுடைய  வ்ருத்தியை மற்றோறிர்‌ 
திரியம்‌ ஆசைப்படும்படியாயும்‌  நேர்க்து, .. தம்மிலும்‌ விடாய்த்த 
கரணங்களும்‌ கரணங்களில்‌... காட்டிலும்‌ விடாய்த்த .. தாமூமாய்‌ 
இப்படியொரு. விலக்ஷணமான நிலைமையைப்‌ பெறும்படியாயிற்று. 
பஹாகுடும்பியான - வொருவன்‌ . க்ஷாமகாலத்திலே . தன்பசிக்கு 
ஆற்றமாட்டாதே மக்கள்‌. பசிக்கு. ஆற்றமாட்டாதே. அவற்றின்‌ 
வாயில்‌ சோற்றைத்தான்‌ பறித்து உண்பது, தன்‌.வாயில்‌ சோற்றை 
அவை  பறித்துண்பதாய்‌. என்‌ பசிக்கு. என்‌. செய்வேன்‌ ? என்‌: 
மக்கள்‌ | பசிக்கு என்‌ செய்வேன்‌” | என்னுமரபோலே. தாமும்‌ 
தம்முடைய. கரணக்ராமமுமாக நேரவுபட்டுக்‌ கூப்பிடுகிறபடியை 
இத்திருவாய்மொழி பேசுகின்றது. இப்பதிகத்தினால்‌.ஆழ்வாருடைய 
பக்தி பரமவிலக்ஷணம்‌ என்பது பெறப்படும்‌. 


429, மூன்றாம்பத்தில்‌ ஒன்பதாம்‌ பதிகம்‌--சொன்னால்‌ 
விரோதம்‌ 

ஆழ்வார்‌ சில ஸமயங்களில்‌ தம்முடைய இழவுக்கு வருந்துவர்‌ ; 
சில சமயங்களில்‌ ஸம்ஸாரிகளின்‌ இழவுக்கு வருந்துவர்‌... கீழ்த்‌ 
திருவாய்மொழியில்‌ தம்முடைய. திலேசங்களுக்குக்‌... கதறினார்‌ ; 
இத்திருவாய்மொழியில்‌ ஸம்ஸாரிகளின்‌ கிலேசங்களுக்குக்‌ கதறு 
கிறார்‌. கவி பாடும்படியான திறமையைப்‌ பெற்று வைத்து அந்தத்‌ 
திறமையைப்‌ பகவத்‌ விஷயத்திலே செலுத்தாமல்‌ க்ஷுத்ர பலன்களை 
விரும்பி அற்ப மனிதர்‌ விஷயத்திலே செலுத்தி “ஈரஸ்துதி செய்ப 
வர்கள்‌” என்று இழிவான டெயரைப்பெற்று உலாவுவாரைக்கண்டு 
வருந்தி, அவர்களையும்‌. . உபதேசத்தாலே . திருத்தி . பகவத்‌ 


http://acharya.org 


216 அண்ணாஸ்வாமியின்‌. அமுதமொழியாயிரம்‌ 


விஷயத்தில்‌ கவி பாடுகின்றவர்களாக ஆக்கி உய்விப்பான்‌ வேண்டி 
அவர்களை விளித்து 'இப்படி நீங்கள்‌ உங்களது வாக்கை நிஹி 
விஷயங்களில்‌ உபயோகித்து அதோகதியடைவது தகுதியன்று ; 
உயர்வற வுயர்கல முடையவனான எம்பெருமான்‌ விஷயத்திலே 
உங்கள்‌ கவன சாதுரியத்தைச்‌ செலுத்துவதே நன்று-என்று 
உபதேசித்தருளுகிறார்‌ இத்திருவாய்மொழியில்‌. உலகத்தில்‌ ஜ்ஞா 
தாக்களாக இருப்பது அரிது; அது வாய்த்தாலும்‌ கவிபாடும்‌ 
படியான ஸாமர்த்தியம்‌ பெறுவது மிகவும்‌ அரிது. அந்த 
ஸாமர்த்தியம்‌ பெற்றவர்கள்‌ வகுத்த விஷயத்தில்‌ தங்கள்‌ வாக்கை 
விரியோகப்படுத்தாமல்‌ க்ஷுத்ர ஈரஸ்‌துதிகளிலே விநியோகிப்பது 
மிகவும்‌$அருவருக்கத்தக்கதாகும்‌. வடமொழியில்‌ ப்ரதாப ருத்ரீயம்‌ 
என்கிற ஒரு க்ரந்தம்‌ மிகவும்‌ ப்ரஸித்தமானது. இதை இயற்றிய 
கவியின்‌ பாண்டித்யமும்‌ கவித்திறமும்‌ மிக வியக்கத்தக்கதே. 
ஆயினும்‌ இந்த க்ரந்தம்‌ எம்பெருமானுடைய குண கீர்த்தனத்தில்‌ 
அமைந்திருந்தால்‌ அழகிதாயிருக்கும்‌. அங்ஙனன்றியே, அல்ப 
ப்ரயோஜன த்தைக்‌ கணிசித்து ஒரு க்ஷுத்ர ப்ரபுவை விஷயீகரித்து 
இந்த நூல்‌ பிறந்ததாதலால்‌ பகவத்‌ பக்தர்கள்‌ ஜுகுப்ஸைப்படும்‌ 
படியாகவுள்ளது. இப்படிப்பட்ட வெறுக்கத்தக்க க்ரந்தங்கள்‌ 
உலகிற்‌ பலபலவுள்ளன. இத்தகைய நூல்களை இயற்றும்‌ கவிகள்‌ 
பக்கலில்‌ ஆழ்வாருக்குண்டாகும்‌ சீற்றம்‌ அபாரம்‌. ஆழ்வார்‌, 
தம்முடைய திருவாக்கு பகவத்‌ விஷயத்திலே உபயோகப்படுகின்‌ ற 
வளவுக்கு உகந்து; மற்றையோர்‌ எக்கேடு கெட்டாலும்‌ அதைப்‌ 
பற்றிச்‌ சிந்தியாமல்‌ “ஆரானுமாதானுஞ்‌ செய்ய, அகலிடத்தை 
ஆராய்ந்து அது திருத்தலாவதே!” என்று பெரிய திருவந்தாதியில்‌ 
தாமே அருளிச்செய்தபடி ஸம்ஸாரிகளைப்‌ பற்றிக்‌ கவலை கொள்‌ 
ளாமல்‌ இருக்கலாம்‌; அப்படியிருக்கும்‌ ப்ரக்ருதியன்று ஆழ்வாரது. 
ஆகவே ஈரஸ்துதி செய்து கவி பாடும்‌ கவிகளை நோக்கி உபதேசிக்‌ 
கிறார்‌ இப்பதிகத்தில்‌. 


430. மூன்றாம்பத்தில்‌ பத்தாம்‌ பதிகம்‌- சன்மம்‌ பலபல 


கீழ்த்‌ திருவாய்மொழியில்‌_துதிப்பதற்கு வாய்த்த ஸ்வரூப 
ரூபகுண விபூதி சேஷ்டிதங்களையுடையனான எம்பெருமானை த்‌ 
துதிப்பது தவிர்ந்து க்ஷுத்ரசரஸ்துதிகளிலே வாய்செலுத்தித்‌ 
திரியுமவர்களை உபதேசத்தாலே திருத்தப்‌ பார்த்தும்‌ அவர்கள்‌ 
திருந்தக்காணாமையாலே, இவர்களைப்போலே நாமும்‌ நர ஸ்துதி 
யிலே யிழிந்து அரர்த்தப்படாதிருக்கப்‌ பெற்றோமே! என்று தம்‌ 
உகப்போடே தலைக்கட்டினார்‌. அந்தவுகப்பே விசேஷித்துப்‌ பெருகு 
கிறது இத்திருவாய்மொழியில்‌. ஈரஸ்துதிகளிலே செல்லப்பெறாத 


http:/facharya.org 


ஐந்தாவது நூறு. 217 


ப ப ப ப பட்ட ப பெ 
மாத்திரமே யன்றியே எம்பெருமான்‌ விஷயத்திலே பரிபூர்ணமாக 
அவகாஹித்துத்‌ தாம்‌ அநுபவிக்கப்பெற்ற பரிசைப்‌ பரக்கப்பேசி, 
குறை முட்டு பரிவு இடர்‌ துயர்‌ துன்பம்‌ அல்லல்‌. துக்கம்‌ தளர்வு 
கேடு ஒன்றும்‌ தமக்கில்லாமையை 'உள்குழைந்து பேசுகிறார்‌. 


431. நான்காம்பத்தில்‌ முதல்‌ பதிகம்‌-- 
ஒருநாயகம்‌ 

கீழ்‌ மூன்றாம்பத்தின்‌ முடிந்த திருவாய்மொழி ஆழ்வார்க்கு 
அளவு கடந்த ஆனந்தமயமாய்ச்‌ சென்றது. தமக்கு யாதொரு 
குறையுமில்லை யென்பதைப்‌ பன்னிப்‌ பன்னிப்‌ பகர்ந்தருளினார்‌. 
மற்றுமுள்ள ஸம்ஸாரிகளையும்‌ தம்மைப்‌ போலவே குறையற்ற 
வர்களாக ஆக்குவதில்‌ மிக்க குதூஹலமுடையரான ஆழ்வார்‌ 
அவர்களையும்‌ திருத்திப்‌ பணிகொள்ள விரும்பி உபதேசம்‌ செய்யப்‌ 
புகுகிறார்‌ இத்திருவாய்மொழியில்‌. ஒவ்வொரு பத்திலும்‌ பரோப்‌ 
தேச ரூபமாக ஒவ்வொரு திருவாய்மொழி அவதரிக்கும்‌. முதற்‌ 
பத்திலே *வீடுமின்‌ முற்றவும்‌* என்கிற திருவாய்மொழியும்‌, 
இரண்டாம்‌ பத்தில்‌ *அணைவதரவணையமேல்‌* என்கிற திருவாய்‌ 
மொழியும்‌, மூன்றாம்பத்தில்‌ *செய்யதாமரைக்‌ கண்ணன்‌, *சொன்னால்‌ 
விரோதமிது* என்கிற திருவாய்மொழிகளும்‌ போலே இந்த. 
நான்காம்பத்தில்‌ இத்திருவாய்மொழி உபதேசபரமாய்ச்‌ செல்லா 
நின்றது. *சொன்னால்‌ விரோதத்தில்‌ அற்பர்களான மனிதர்களைத்‌ 
துதிப்பது பெருங்கேடு என்று உபதேசித்தார்‌. உலகில்‌ பலர்‌ 
நரஸ்துதி செய்யப்புகுவது சில பிரயோஜனங்களுக்காகவா தலால்‌ 
அந்த ப்ரயோஜனங்கள்‌ அற்பமாயும்‌ அஸ்திரமாயுமிருக்கும்படியை 
நன்கு எடுத்துக்காட்டவே அவிவேகிகளும்‌ உணர்ந்து திருந்தக்‌ 
கூடும்‌ என்று பார்த்து, பகவத்‌ ப்ராப்தி தவிர மற்ற ப்ரயோ 
ஜனங்கள்‌ யாவும்‌ அல்பத்வம்‌ அஸ்திரத்வம்‌ முதலிய தோஷங்‌ 
களினால்‌ துஷ்டங்களாயிருக்குமாற்றை விரித்துரைக்கின்றார்‌ இத்‌ 
திருவாய்மொழியில்‌. 


432, நான்காம்பத்தில்‌ இரண்டாம்‌ பதிகம்‌ 
பாலனாய்‌ 

கீம்‌ மூன்றாம்பத்தில்‌ *முடியானே யென்னும்‌ திருவாய்மொழியில்‌ 
ஆழ்வார்க்கு உண்டான அவஸ்தை ப்ராஸங்கிகமான மூன்று 
திருவாய்மொழிகளாலே. ஒருவாறு தலை மடிந்து கிடந்தது. இப்‌ 
போது அது தலையெடுத்து நிற்கின்றது. ஸ்ரீவிபீஷணாழ்வான்‌ 
ராவணனுக்குச்‌ சொன்னஹிதம்‌ அவனுக்கு. உபயோகப்படாமல்‌ 
தனக்குப்‌ பெருமாளைப்‌ பற்றுகைக்கு்‌ உறுப்பானாப்போலவும்‌, 


http://acharya.org 


21/8 அண்ணாஸ்வாமியின்‌'' அமுதமொழியாயிரம்‌ 


ஸ்ரீப்ரஹ்லா தாழ்வான்‌ இரணியனுக்குச்‌ சொன்னஹிதம்‌ அவனது 
நெஞ்சிற்படாதே தனக்கு பகவத்‌ பக்தி மிகுதற்கு உறுப்பானாப்‌ 
போலவும்‌ ஆழ்வார்‌ செய்தருளும்‌ பரோபதேசங்கள்‌ பிறர்க்கு 
உறுப்பன்றிக்கே தமக்கு எம்பெருமான்‌ பக்கலிலே அபிநிவேசம்‌ 
மீதூர்ந்து செல்வதற்கே ஹேதுவாயிற்று. ஆகவே என்றைக்கோ 
கழிர்துபோன  எம்பெருமான்படிகளை  அக்காலத்திற்போலவே 
இன்று அனுபவிக்கப்பெறவேணும்‌ என்கிற விடாய்‌ பிறந்தது ; 
ஆசைப்பட்டபடியே கிடையாமையாலே, எம்பெருமானோடு கலந்து 
பிரிந்தாளொரு பிராட்டியின்‌. நிலமையை யடைந்து தான்‌ 
மோஹித்துக்‌ கிடக்க, அவள்படியை அநுஸந்தித்த திருத்தாயார்‌ 
பெண்பிள்ளையின்‌ நிலைமையைப்‌ பேசுகிற முகத்தாலே தமது 
தசையை வெளியிடுவதாய்ச்‌ செல்லுகிறது இத்திருவாய்மொழி: 


433. நான்காம்பத்தில்‌ மூன்றாம்‌ பதகம்‌-- 
கோவைவாயாள்‌ 


கீழ்த்திருவாய்மொழியில்‌ ஆழ்வார்‌ ஆசைப்பட்டபடியே எல்லாம்‌ 
பெறும்படி. எம்பெருமான்‌. இவரோடே கலந்து, தன்னுடைய பரம 
பரணயித்வத்தை வெளியிட்டுக்‌ கொண்டான்‌ ; அது கண்டு மிகவும்‌ 
உவந்த ஆழ்வார்‌ அந்த. பிரணயித்வ குணத்தை .இத்திருவாய்‌ 
மொழியிலே பேசுகிறார்‌. இத்திருவாய்மொழியை ௩ம்‌ பூருவாசாரி 
யர்கள்‌ மூன்றுபடியாக நிர்வஹிப்பர்கள்‌, 1. சந்திரனைப்‌ பிடித்துத்‌ 
தரவேணுமென்று அழுகின்ற குழந்தைக்குத்‌ தேங்காயைக்‌ 
கொடுத்து. அழுகையை. மாற்றுவதுண்டே ; அதுபோல, கீழ்த்‌ 
திருவாய்மொழியில்‌ தேசகால விப்ரக்ருஷ்டங்களைப்‌ பெறவேணு 
மென்று. ஆசைப்பட்ட ஆம்வார்க்கு எம்பெருமான்‌ ஒரு குணாநுப 
வத்தைப்‌  பண்ணிவைக்க  அத்தாலே, கீழ்ப்‌ பிறந்த இழவை 
யெல்லாம்‌ மறந்து அந்த. குணத்தையே அனுபவிக்கிறார்‌ என்று 
எம்பார்‌ அருளிச்‌. செய்யும்படி. 2... காலத்தால்‌. தேசத்தால்‌ கை 
கழிக்தவற்றை யநுபவிக்க ஆசைப்பட்ட ஆழ்வாருடைய. திருமுக 
மண்டலத்தை நோக்கி எம்பெருமான்‌ “ஆழ்வீர்‌! நீர்‌ அபேக்ஷித்த 
படியே செய்யக்கடவோம்‌ என்று ஒரு வார்த்தை சொல்ல, அது 
கேட்டுக்‌ களித்துக்‌ கிழிழவை மறந்து க்ருதார்த்தராகிறார்‌_என்று 
திருமலை௩ம்பி அருளிச்‌ செய்யும்படி. 3. எம்பெருமான்‌, ஆழ்வார்‌ 
அபே௯்ஷித்தபடியே செய்து தலைக்கட்ட -வல்லவனாகையாலே, 
(அதாவது) தானிட்ட வழக்காம்படி  காலநிர்வாஹகனாகையாலே, 
காலோபாதியைக்‌ கழித்து, அதீதகாலத்திற்‌ போகங்களையும்‌ நிகழ்‌ 
காலத்திற்போலே . ஒரு. போகியாக்கிக்‌ கொடுக்க. அவற்றை. 
யநுபவித்து மகிழ்கிறார்‌-என்று “பட்டர்‌ அருளிச்‌ செய்யும்படி 
அபேச்ஷித்த. போகங்களைத்‌  தாராமல்‌ ஏதோவொரு குணத்தை 


http:/facharya.org 


ஐந்தாவது நூறு 


யநுபவிப்பிக்க அதனாலே களித்துப்‌. பேசுகிறாரென்பது, சாம்பர்‌. 
ருடைய நிர்வாஹம்‌. அபேக்ஷித்த போகங்களைத்‌ தாராவிட்டாலும்‌. 
தருவதாக. முகம்‌ நோக்கி வாயினாற்‌ சொல்லி மாகிழ்வித்தானெம்‌. 
பெருமான்‌ என்பது, திருமலை நம்பியின்‌ நிர்வாஹம்‌.  அயோித்த 
படியே அநுபவிப்பித்தருளினனென்பது, பட்டருடைய நிர்வாஹம்‌. 
இங்ஙனே மூன்றுபடியாகவும்‌ நிர்வஹிக்க ஒளசித்யமுண்டு என்று 
தெரிவித்தவாறு. 


434, நான்காம்பத்தில்‌ நான்காம்‌ பதிகம்‌-- 
மண்ணையிருந்துதுழாவி 


ஆழ்வாருடைய பரம்‌ வைஷ்ணவத்வத்தை வெளியிடுவதாயிற்று 
இத்திருவாய்மொழி. எம்பெருமானுடைய ஸம்பந்தம்‌... பெற்ற 
பொருள்களையும்‌ எம்பெருமானுக்குப்‌ போலியான பொருள்களையுங்‌. 
கண்டு. அப்பெருமான்‌ றன்னையே. கண்டதாகக்‌ கொண்டு களிக்‌ 
கையே பரம வைஷ்ணவத்வமாகும்‌. அந்த நிலைமையே ஆழ்வார்க்கு. 
இத்திருவாய்மொழியில்‌ | உண்டாயது. கீழ்த்திருவாய்மொழியில்‌ 
எம்பெருமானுடைய ப்ரணயித்வகுணக்தைப்‌. பேசிப்‌ பரமானந்தம்‌ 
பொலிய நின்றாராழ்வார்‌ ;: அந்த நிலைமையைக்‌ கண்ட எம்பெருமான்‌. 
அந்த ரஸத்தை அரையாறுபடுத்தி. ஸாத்மிப்பிக்கைக்காக அந்த 
ஸம்ச்லேஷத்தைச்‌ . சிறிது, குறைத்து நின்றான்‌; அதனால்‌ 
ஆழ்வார்க்கு ஆற்றாமை மீதூர்ந்தது. பணமுடிப்பைய்‌ போக்கடித்‌ 
தானொருவன்‌ அத்தோடு, போலியான முடிப்புகளெல்லாவற்றையும்‌ 
அவிழ்த்தவிழ்த்துப்‌ பார்க்குமாபோலே. அவனோடொத்த பதார்த்‌ 
தங்களையும்‌ அவனோடு ஸம்பந்தமுள்ள. பதார்த்தங்களையுமெல்லாம்‌. 
அவனாகக்‌ கொண்டு ப்ரமித்துக்‌ கிட்டிப்‌ பார்த்துப்‌ பிச்சேறுகிற 
படியாய்ச்‌ செல்லுகிறது _இத்திருவாய்மொழி. இது, தாய்‌ பாசுர்‌ 
மாகச்‌ செல்லும்‌ பதிகம்‌. 


435, நான்காம்பத்தில்‌ ஐந்தாம்‌ பதிகம்‌ 
வீற்றிருந்தேழுலகும்‌ 

சீம்த்திருவாய்மொழி பெருவிடாயோடே சென்றது. இங்ஙணே 
ஆழ்வார்‌ விடாய்க்க வேணுமென்பதுதானே எம்பெருமானுடைய 
திருவுள்ளம்‌! சோறு உண்பதற்குப்‌ பசி உபகரணமாப்போலே 
எம்பெருமானை 'யநுபவிப்பதற்கு அளவுகடந்த ஆசையன்றோ உப 
கரணமாவது, அந்த ஆசை யுண்டானாலன்‌ நித தன்னுடைய 
பரிபூர்ணாநுபவத்தைத்‌ தந்தருள்‌ எம்பெருமான்‌ திருவுள்ளம்‌. பற்று 
வதில்லை. அத்தகைய ஆசை *முனியே நான்முகனில்‌ உண்டா 
கின்றது:  “முடிங்த அவா?” என்பது அங்குத்தான்‌. அதற்குக்‌ 


http://acharya.or 


220 அண்ணாஸ்வாமியின்‌ அமுதமொழியாயிரம்‌ 


கீழுள்ளதெல்லாம்‌ அந்த அளவுக்குப்‌ பண்ணுகிற க்ருஷியா 
யிருக்கும்‌, எம்பெருமான்‌ இடையிடையே வந்து காட்சிதாரா 
தொழியில்‌ ஆழ்வாரை இழக்க நேருமே. “தொண்டர்க்கமுதுண்ணச்‌ 
சொன்மாலைகள்‌ சொன்னேன்‌ ” என்னும்படி பகவத்‌ குணரஸிகர்‌ 
களுக்குத்‌ தண்ணீர்‌ பந்தல்‌ வைக்கைக்காகவன்றோ ஆழ்வாரை 
இங்கு வைத்திருப்பது. ஸம்ச்லேஷ விச்லேஷங்கள்‌ மாறிமாறி 
௩டந்தாலல்லது! எம்பெருமானுடைய திருவுள்ளம்‌ நிறைவேற வழி 
யில்லை; ஈம்‌ போலியர்களின்‌ பாக்கியமும்‌ பரிபக்குவமாக வழி 
யில்லை. இத்திருவாய்மொழியில்‌ ஆழ்வார்க்குச்‌ செல்லுகிற ஆனந்தம்‌. 
பேச்சுக்கு நிலமன்று. “இனி யென்னகுறை யெழுமையுமே ?” 
என்றும்‌ “இணியாவர்‌ நிகரகல்‌ வானத்தே” என்றும்‌ மார்புதட்டிப்‌ 
பேசலாம்படி யாக்கியருளினான்‌ எம்பெருமான்‌. இத்திருவாய்‌ 
மொழியின்‌ அமைப்பை நோக்குமிடத்து இதற்கு மேற்பட்ட 
பரிபூர்ணாநுபவம்‌ வேறில்லையென்றே சொல்லலாம்படியிராரின்‌ ஐது , 
ஆனதுபற்றியே இத்திருவாய்மொழி *சூழ்விசும்பணி முகிலுக்கு 
அடுத்த திருவாய்மொழியாக இருந்திருக்கலாம்‌ என்று நஞ்சீயர்‌ 
ரஸோக்தியாக அருளிச்செய்வராம்‌. கீழ்த்திருவாய்மொழியில்‌ போலி 
கண்டு ப்ரமித்து மயங்கி ஆற்றாமை மிதூர்ந்த ஆழ்வாருக்கு 
எம்பெருமான்‌ உபயவிபூதி நாதனாயிருக்கிற தன்‌ படிகளில்‌ ஒன்றுங்‌ 
குறையாதபடி முற்றூட்டாகக்‌ காட்டிக்கொடுத்து “*ஆழ்வீர்‌!. 
நம்முடைய படிகளெல்லாங்‌ கண்டீரே; மது இந்த ஐச்வர்ய 
மெல்லாம்‌ நிறம்பெற்றதாவது உம்முடைய திருவாக்காலே ஒழுங்கு 
படப்‌ பாடினாலாயிற்று, ஆகவே பாடிக்‌ காணீர்‌” என்று சொல்லி 
ஆழ்வார்‌ திருக்கையிலே தாளத்தைக்‌ கொடுக்க, அவ்விருப்புக்குப்‌ 
பல்லாண்டு பாடி மகிழ்கிறாராய்ச்‌ செல்லுகிறது இத்திருவாய்மொழி. 


436. நான்காம்பத்தில்‌ ஆரும்‌ பதிகம்‌ 
தீர்ப்பாரையாமினி 


கீழில்‌ சென்ற திருவாய்மொழிக்கு அடுத்தபடியாக இந்தத்‌ 
திருவாய்மொழி இருக்கத்‌ தகுதியில்லை யென்று ஈம்முதலிகள்‌ 
கூறுவர்களாம்‌. கீழ்த்திருவாய்மொழி எல்லை கடந்த ப்ரீதியோடே 
சென்றது; அதற்கு எதிர்த்தட்டாய்ச்‌ செல்லுகிறது இத்திருவாய்‌ 
மொழி, கீழ்ப்பதிகத்திற்கும்‌ இப்‌ பதிகத்திற்கும்‌ ஸங்கதி அருளிச்‌ 
செய்யவேணுமென்று எம்பாரைச்‌ சிலர்‌ கேட்டார்களாம்‌; அதற்கு 
எம்பார்‌ “இதற்கு நான்‌ என்ன சொல்லுவேன்‌? அஸங்கதிரேவ 
ஸங்கதி: என்று கொள்ளுங்கோள்‌ ” என்றாராம்‌; இது இன்‌ 
சுவையே வடிவெடுத்த வார்த்தையாகும்‌. ஸங்கதி சொல்ல முடியா 
தென்று ஆபாத ப்ரதீதியிலே பொருளாம்‌ ; அஸங்கதி ॥ என்றது 


http:/facharya.org 


ஐந்தாவது நூறு 221 


அஸம்ச்லேஷ மென்றபடியாய்‌ விச்லேஷத்தைச்‌ சொல்லிற்றாய்‌, 
விச்லேஷந்தான்‌ இதற்கு ஸங்கதி என்கை பரமார்த்தம்‌, *மண்ணை 
யிருந்து துழாவியில்‌ ஆழ்வார்க்கு உண்டான வியாமோஹத்தைத்‌ 
தணிப்பதற்காக வந்து கிட்டின வைகுந்தநாதன்‌ மறைய நிற்க, 
அந்தப்‌ பிரிவை ஆற்றமாட்டாமல்‌ இத்திருவாய்மொழி விஷாதத்‌ 
திலேயாய்ச்‌ செல்லுகின்றது. வெறி விலக்குத்‌ துறையிலே 
அவதரித்ததாம்‌ இத்திருவாய்மொழி. ஆழ்வார்‌ தரமான தன்மையை 
யிழந்து ஒரு தலைமகளாம்‌ நிலைமையை எய்தி, அது தன்னிலும்‌ தம்‌ 
வாயாலே சொல்லமாட்டாமல்‌ வேற்றுவாயாலே சொல்லவேண்டித்‌ 
தோழியின்‌ பேச்சாகச்‌ செல்லுகின்றது. யிரிவாற்றாது மிகவருந்திய 
தலைமகளது வடிவுவேறுபாட்டினைக்‌ கண்ட தாய்மார்‌ “இவள்‌ 
இங்ஙனம்‌ மெலிதற்குக்‌ காரணம்‌ என்னோ?” என்று கவலைப்பட்டுக்‌ 
கட்டுவிச்சியைக்‌ குறிகேட்க, அவளும்‌ தன்‌ மரபின்படி ஆராய்ந்து 
“இவளுக்கு முருகக்‌ கடவுள்‌ ஆவேசித்ததொழியப்‌ பிறிதொன்று 
மில்லை' என்று கூற, அது கேட்ட தாயர்‌ உடனே வெறியாட்‌ 
டாளனை அழைப்பித்து அவனைக்‌ கொண்டு ஆவேசமாடு விப்பதும்‌ 
க்ஷுத்ர தெய்வங்களுக்கு உரிய ஸந்தர்ப்பணைகளை யிடுவிப்பதும்‌ 
செய்ய, அதற்குத்‌ தலைமகள்‌ மிகவருந்தாநிற்க அச்சமயத்தில்‌ 
அவளது. துன்பத்தின்‌ உண்மையான காரணமுணர்ந்த தோழி 
அந்த ப்ரவ்ருத்திகளைக்‌ கண்டித்துக்‌ கூறுகிற [பாசுரமாய்ச்‌ 
செல்லுகிறது. 


437. நான்காம்பத்தில்‌ ஏழாம்‌ பதிகம்‌-- 
சீலமில்லாச்சிறியன்‌ 


உலர்ந்து. தரைப்பட்டுக்கிடந்த கொடியானது மழைத்துளி 
பட்டவாறே செழிப்புறுமாபோலே, கீழே மோஹித்துத்‌ தரைப்‌ 
பட்டிருந்த ஆழ்வார்‌, தோழிமார்‌ வாக்கில்‌ நின்றும்‌ வெளிவந்த சில 
திருநாமங்களைக்‌ கேட்கப்பெற்ற ப்ரஸக்தியாலே உணர்த்திபெற்றார்‌. 
அத்தனையே யல்லது விரும்பினபடி. எம்பெருமானோடே ஸம்ச்லே 
ஷிக்கப்பெற்றிலர்‌. மோஹித்திருந்த நிலைமைதானே ஈன்றாயிருந்தது. 
ஏனென்னில்‌, அப்போது உணர்த்தியில்லாமையாலே துயரம்‌ தெரி 
யாது: உறக்கத்தில்‌ பசிபொறுக்கலாம்‌ ; விழித்துக்கொண்டால்‌ 
உண்டாலல்லது தரிக்கப்‌ போகாதே. அப்படியே ஆழ்வாரும்‌ 
மோஹித்திருந்த நிலைமையிலே ஒருவாறு ஆறியிருந்து உணர்த்தி 
யுண்டான விப்போது துடிக்கவேண்டியவராயினார்‌. துடித்துக்‌ 
கூப்பிடுகிறார்‌ இத்திருவாய்மொழியில்‌. உலகத்திலே நோயாளிகள்‌ 
மயக்கமுற்றிருக்கும்‌ போதுகளிலே பாதை தெரியாதேயிரு்‌ து, 
மயக்கம்‌ தெளிந்தவாறே பாடாற்ற வொண்ணாமல்‌. துடிப்பர்களே 


http://acharya.org 


ஈது 


222  ண்ணாஸ்வாமியின்‌ அமுதமொழியாயிரம்‌ 


அந்த நிலைமையேயாயிற்று. ஆழ்வார்க்கு இப்போது. அவனோ 
ஆபத்துக்கு. உதவுமியல்வினன்‌ ; ஆபத்துக்கு நிதானமறிக்து 
பரிஹரிக்கவும்‌ வல்லன்‌; பிரிந்தால்‌ பொறுத்திருக்க வொண்ணாத 
படியான அழகு படைத்தவன்‌; ஆபத்துக்களிலே விரோ தியைப்‌ 
போக்கி உதவுகைக்குப்‌ போதுமான சக்திபடைத்தவன்‌ ; இப்படி 
யிருந்தும்‌ ஈம்‌ ஆற்றாமைக்கு- உதவவில்லையே, என்று கணத்த 
ஆர்த்தியோடே, கேட்டாரெல்லாரும்‌ நீராய்க்கரையும்படி கூடப்‌ 
பிடுகிறார்‌. 


438. நான்காம்பத்தில்‌ எட்டாம்‌ பதிகம்‌-- 
ஏறுளுமிறையோனும்‌ 6 art ET ENO A 4 

கேட்டாரெல்லாரும்‌ நீராம்படியாகக்‌ கீழ்த்திருவாய்மொழியிலே 
ஆழ்வார்‌ கூப்பிடச்‌ செய்தேயும்‌ எம்பெருமான்‌ வந்து முகங்‌ 
காட்டிற்றிலன்‌. அதனால்‌ எம்பெருமான்‌ தம்மை வேண்டாவென்று 
வெறுத்திருப்பதாக றிச்சயித்தார்‌. அவனுடைய வெறுப்புக்கு 
இலக்கான இந்த ஆத்மாவும்‌ ஆத்மியங்களும்‌ நமக்கு ஏதுக்கு? 
அவனுக்குவேண்டாதவை நமக்குத்தான்‌ வேணுமோவென்று 
ஆத்மாத்மீயங்களையெல்லாம்‌ உபேசுஷிக்கிறார்‌ இத்திருவாய்மொழி 
யில்‌. ஆழ்வார்‌ ஜுககுலஸுந்தரியோடே யொத்திருப்பர்‌ என்றா 
யிற்று நம்முதலிகள்‌ அறுதியிட்டிருக்கும்படி. அப்பிராட்டி அசோக 
வனத்திலிருந்தபோது *ந ஹி மே ஜீவிதேரார்த்த : நைவார்த்தைர்‌ 
௩ ௪ பூஷணை : வஸந்த்யா ரக்ஷஸீமத்யே. விராராமம்‌. மஹாரதம்‌*. 
என்று ஆத்மாத்மீயங்களை யெல்லாம்‌ வெறுத்தாள்‌. பெருமாள்‌ 
விரும்பாதே ராக்ஷஸிகள்‌ நடுவே சிறையிருக்கின்‌ ற வெனக்கு உயிர்‌ 
உடைமை, முதலியவற்றால்‌ என்ன பலன்‌? என்றாள்‌. அந்த 
நிலைமைதானே இப்போது ஆழ்வார்க்கு முண்டாயது, இந்தத்‌ 
திருவாய்மொழி ஆழ்வார்‌ தாமான தன்மையிலே நின்று. அருளிச்‌ 
செய்வதன்று; நாயகீ ஸமாதியாலே. அருளிச்செய்த தென்னுமிடம்‌ 
“மாணிமாமை குறைவிலமே” ,*மேகலையால்‌ குறைவிலமே” “வரி 
வளையால்‌ குறைவிலமே” என்பவற்றால்‌ விளங்கும்‌. திருமங்கை 
யாழ்வாரும்‌ பெரிய திருமடலில்‌ “கன்னவிலுங்‌ காட்டகத்தோர்‌ 
வல்லிக்கடிமலரின்‌ நன்னறு வாசம்‌ மற்றாரானு மெய்தாமே மன்னும்‌ 
வறுநிலத்து வாளாங்குகுத்ததுபோல்‌, என்னுடைய பெண்மையும்‌ 
என்னலனு மென்முலையும்‌, மன்னு மலர்‌ மங்கைமைந்தன்‌, கண்‌ 
புரத்துப்‌ பொன்மலைபோல்‌ நின்றவன்றன்‌ பொன்னகலம்‌ தோயா 
வேல்‌, என்னிவைதான்‌ வாளாவெனக்கே பொறையாகி, முன்னி 
ருது... மூக்கின்று மூவாமைக்‌ காப்பதோர்‌. மன்னுமருந்தறி 
வீரில்லையே” என்றருளிச்‌ செய்தது காண்க. 


http:/facharya.org 


ண ண்ண னை 


ஐந்தாவது நூறு 223 


439. நான்காம்பத்தில்‌ ஒன்பதாம்‌ பதிகம்‌-- 
நண்ணாதார்முறுவலிப்ப 


கீழ்த்திருவாய்மொழியில்‌, உடம்பு வேண்டா, உயிர்‌ வேண்டா, 
அது வேண்டா; இது வேண்டா என்று ஆத்மாத்மீயங்களை 
யெல்லாம்‌ வெறுத்து உதறித்‌ தள்ளப்பார்த்தார்‌. தள்ளினால்‌ 
தள்ளுண்டு போமவையோ அவை? பேறு பெறுவதற்கு எப்படி 
அவன்‌ கை பார்த்திருக்கவேணுமோ; அப்படியே முடிகைக்கும்‌ 
அவன்‌ கை பார்த்திருக்க வேண்டுகையாலே “எம்பிரானே ! என்னை 
நீதானே முடித்திடாய்‌! என்கிறார்‌.  ஆழ்வாருடைய' ஆர்த்தி 
பேச்சுக்கு நிலமல்லாதபடி பெருகினமை இத்திருவாய்மொழியிலே. 
விளங்கா நின்றது. ஆழ்வாருடைய ஆர்த்திக்கு முன்று ஹேதுக்‌ 
களுண்டு; எம்பெருமானோடு கலவி பெறாமல்‌ பிரிந்து படும்‌ ஆர்த்தி 


ஒன்று; ஸம்ஸாரிகளோடு ஸஹவாஸம்‌ பொறுக்க வொண்ணாதாம்‌ .. 
அத்தாலே வரும்‌ ஆர்த்தி ஒன்று; இந்திரியங்கள்‌ விஷயங்களிலே :: 


கொண்டுபோய்‌ மூட்டி அரர்த்தங்ககா விளைக்கையாலே அத்தாலே 
வரும்‌ ஆர்த்தி ஒன்று. இவற்றுள்‌ எம்பெருமானுடைய பிரிவினால்‌ 
வந்த ஆர்த்தி கீழ்த்திருவாய்‌ மொழியிலே கண்டது. இந்திரியங்‌ 
களால்‌ வரும்‌ ஆர்த்தி மேலே *உண்ணிலாவிய வைவரால்‌* என்கிற 
திருவாய்மொழியிலே காணலாகும்‌. ஸம்ஸாரிகளினிடையே 
ஸஹவாஸம்‌ பொறுக்கவொண்ணாமையாலாகும்‌ ஆர்த்தி இத்திரு: 
வாய்மொழியில்‌ காண்பதாகும்‌, 


440. நான்காம்பத்தில்‌ பத்தாம்‌ பதிகம்‌-- 
ஒன்றுந்தேவுமுலகும்‌ 


கீழ்த்திருவாய்மொழியிலே ஆழ்வார்‌ தமக்கு ஸம்ஸாரிகளி 
னிடையே ஸஹவாஸம்‌ பொறுக்கமுடியாமல்‌ பலவாறாகக்‌ கதற, 
ஒருவிதமாக அவருடைய ஆர்த்தியை மாற்றவேணுமென்று 
திருவுள்ளம்‌ பற்றின எம்பெருமான்‌, திருராட்டிலே திருமகளும்‌ 
தானுமாக இருக்கிற இருப்பை இங்கே இவர்க்குக்‌ காட்டிக்‌ கொடுத்‌ 
தருள, இவரும்‌ கண்டு ஒருவாறு களிக்கப்பெற்றார்‌. *கண்ணாளா 
கடல்‌ கடைந்தாய்‌ உனகழற்கே வரும்‌ பரிச, தண்ணாவா 
தடியேனைப்‌ பணிகண்டாய்‌ சாமாறே* என்றும்‌ *ஆமாறொன்‌ 
றறியேன்‌ நான்‌ அரவணையாயம்மானே !, கூமாறே விரைகண்டாய்‌. 
அடியேனைக்‌ குறிக்கொண்டே* என்றும்‌ கல்லும்‌ கரையும்படி 
ஆழ்வார்‌ கூப்பிடா நிற்கச்‌ செய்தேயும்‌ எம்பெருமான்‌ இவரை 
இந்நிலத்திலேயே வைத்திருப்பதற்குப்‌ பலஹேதுக்கள்‌ உண்டு 
ஆம்வாரைக்‌ கொண்டு உபதேசங்கள்‌ பண்ணுவித்து நாட்டைத்‌, 


http://acharya.org 


224 அண்ணாஸ்வாமியின்‌ அமுதமொழியாயிரம்‌ 


திருத்தவேணுமென்பது ஒரு ஹேதுவாகையாலே, அதனை எம்‌ 
பெருமான்‌ ஆழ்வார்க்கு ஒருவாறு நினைப்பூட்டினன்‌ போலும்‌; 
ஆழ்வாரும்‌ எம்பெருமானுடைய நியமனத்தை நிறைவேற்றக்‌ கருதி, 
பிரகிருதத்தில்‌ எவ்விதமான உபதேசத்தைப்‌ பண்ணலாமென்று 
பார்த்தார்‌. உலகர்‌ பெரும்பாலும்‌ எம்பெருமானுடைய பரத்வத்தை 
அறியப்‌ பெருதவர்களாயும்‌ தேவதாந்தரங்கள்‌ பக்கலிலே வியா 
மோஹம்‌ கொண்டவர்களாயும்‌ காணப்படுகையாலே இவர்களுக்கு 
எம்பெருமானுடைய பரத்வத்தையும்‌ இதர தெய்வங்களின்‌ 
நிஹிநத்வத்தையும்‌ நன்கு உணர்த்தினோமாகில்‌ இவர்கள்‌ திருந்தி 
ஸம்ஸாரம்‌ அடியறக்‌ கூடும்‌ என்று திருவுள்ளம்‌ பற்றி அங்ஙனே 
உபதேசித்தருளுகிறார்‌ இத்திருவாய்மொழியாலே. கீழே *உயர்வற 
வுயர்நலம்‌ *திண்ணன்வீடு* முதலான திருவாய்மொழிகளிலும்‌ 
எம்பெருமானுடைய பரத்வத்தை அருளிச்செய்திருந்தாலும்‌, இத்‌ 
திருவாய்மொழி அர்ச்சாவதாரத்திலே பரத்வத்தை மூதலிக்கிற 
தாகையாலே வீறுபெற்றிருக்கும்‌. திருக்குருகூர்‌ என்கிற ஆழ்வார்‌ 
திருநகரியில்‌ கோயில்‌ கொண்டிருக்கும்‌ எம்பெருமானுக்கு ஆதிநாத 
பெருமாள்‌ என்று திருநாமமாகையாலே, ஸகலஜகத்காரணபூதன்‌ 
என்கிற. அத்திருநாமத்தை வஹித்திருக்கின்ற இப்பெருமான்‌ 
பக்கலிலே பரத்வத்தை எடுத்துரைக்கப்‌ பாங்காயிருக்குமென்று 
திருவுள்ளம்‌ பற்றினாராயிற்று. 


441; ஐந்தாம்பத்தில்‌ முதல்பதிகம்‌-— கையார்‌ சக்கரத்து 


கீழ்‌ நாலாம்பத்தில்‌ *நண்ணாதார்‌ முறுவலிப்பவென்னும்‌ 
பதிகத்திலே ஸம்ஸாரிகள்‌ படுகிற வருத்தங்களை நினைத்து, அவ்‌ 
வருத்தங்கள்‌ அவர்களுக்குத்‌ தொலையும்படி எம்பெருமானுடைய 
பெருமையை உணர்த்துவோ மென்று பார்த்து அதனையுணர்த்‌ 
தினார்‌ கீழே *ஒன்றுந்தேவுமென்கிற திருவாய்‌ மொழியிலே. அவ்‌ 
வுபதேசம்‌ கேட்டுத்திருந்தினவர்கள்‌ இந்கிலத்திலே நிரம்பியிருக்கிற. 
படியைக்‌ கண்டவாழ்வார்‌ “பொலிக பொலிக?” வென்று அவர்கட்கு 
மங்களாசாஸநம்‌ பண்ணுவதாக இருக்குமளவிலே தம்மைப்‌ பற்றிச்‌ 
சிறிது நினைத்துக்‌ கொண்டார்‌: *நாமும்‌ இவர்களைப்போலே. 
ஸம்ஸாரத்திலே தோள்‌ மாறிக்கிடவாதே இவர்களுக்கு உபதேசம்‌. 
பண்ணும்படியாகவும்‌, இவர்களைத்‌ திருந்தும்படியாகவும்‌ எம்பெரு 
மான்‌ நமக்கு அருள்புரிந்திருக்கின்றானே. இவ்வருளுக்கு நிதானம்‌ 
எதேனுமுண்டோ? என்று ஆராய்ந்து பார்த்தார்‌; அவ்வருள்‌ 
கிர்ஹேதுக மென்பதை ஈன்கறிந்தார்‌; உள்குழைந்து அதனைப்‌ 
பேசியநுபவிக்கிறார்‌ இத்திருவாய்மொழியில்‌, சப்தாதி விஷயங்‌ 
களிலேயே நான்‌ மண்டிக்கிடக்க, பகவத்‌ விஷயத்தையும்‌ வாயாலே 


http://acharya.org 


ஐந்தாவது நூறு 225 


சொல்லுபவன்‌ போல்‌ பாவனை செய்தவனே யல்லது உள்‌ கனிந்த 
ப்ரேமம்‌ சிறிதுமுடையேனல்லேன்‌ ; அப்படியிருந்தும்‌ க்ருத்ரிமமான 
அந்த உக்திதன்னையே பற்றாசாகக்‌ கொண்டு எம்பெருமான்‌ என்னை. 
விஷயீகரித்தவாறு என்னே ! என்று ஆச்சரியப்படுகிறாராயிற்று. 


442, ஐந்தாப்பத்தில்‌ இரண்டாம்பதிகம்‌- பொலிக 
பொலிக பொலிக 


இவ்விபூதியிலுண்டான ஸ்ரீவைஷ்ணவ ஸம்ருத்திக்கு மங்களா 
சாஸ௩ம்‌ பண்ணுகிறது இத்திருவாய்மொழி. இப்போது இந்த 
மங்களாசாஸனத்திற்கு ப்ரஸக்தி ஏதென்னில்‌ ; கீழே நாலாம்‌ 
பத்தில்‌ *நண்ணாதார்‌ முறுவலிப்ப வென்னும்‌ பதிகத்திலே 
ஆழ்வார்‌ ஸம்ஸாரிகளின்‌ கிலேசங்களை அனுஸந்தித்து, அதற்குப்‌ 
பரிஹாரமாக *ஒன்றுந்தேவு மென்கிற பதிகத்திலே எம்பெருமா 
னுடைய பரத்துவத்தைப்‌ பரக்கப்பேசித்திருத்த, அத்தாலே 
திருந்தி, ஸம்ஸாரம்‌ பரமபதம்‌ என்கிற வேற்றுமையற்று அங்குள்‌ 
சாரும்‌ இங்கே வரலாம்படி யிருக்குமிருப்பைக்‌ கண்டு மங்களா 
சாஸனம்‌ பண்ணுகிறாராயிற்று. ஆழ்வாருடைய ஸ்ரீவைஷ்ணவ 
ஸ்ரீயைக்‌ காண்பதற்காக நித்யஸூரிகள்‌ நித்ய விபூதியில்‌ நின்றும்‌ 
இர்நிலத்திலே யெழுந்தருள அவர்களுக்கு மங்களாசாஸ௩ம்‌ 
பண்ணுகிறார்‌ என்றும்‌ சில ஆசார்யர்கள்‌ நிர்வஹப்பர்களாம்‌, 
ஆழ்வாருடைய (வைஷ்ணவ ஸ்ரீடாவது ஆழ்வாருடைய உப 
தேசம்‌ கேட்டுத்‌ திருந்தின ஸ்ரீவைஷ்ணவர்களின்‌ ஸம்ருத்தியாகிற 
ஸ்ரீயாம்‌. இந்த ஸ்ரீவைஷ்ணவர்களுக்கே ஸாக்ஷாத்தாக இத்திரு 
வாய்மொழியால்‌ மங்களாசாஸும்‌ செய்வதாக ஒரு நிர்வாஹம்‌. 
இந்த ஸ்ரீவைஷ்ணவர்களைக்‌ கரண்கைக்காக லோகார்தரத்தில்‌ 
நின்றும்‌ வந்தவர்கட்கு மங்களாசாஸ௩ம்‌ செய்வதாக மற்றொரு 
நிர்வாஹம்‌. ஆசார்ய ஹ்ருதயத்தில்‌ “அடிமை புக்காரையும்‌ 
ஆட்செய்வாரையுங்‌ காண லோகத்வீபாந்தரங்களில்‌ நின்றும்‌ 
போந்த தேவர்‌ குழாங்களைக்‌ கண்டு காப்பிட்டு” என்றருளிச்‌ 
செய்ததும்‌ இங்கு அநுஸந்தேயம்‌. 


443, ஐந்தாம்பத்தில்‌ மூன்றாம்‌ பதிகம்‌-மாசறுசோ ஜி 


இத்திருவாய்மொழி மடலுூசவொருப்படுவதாயிருக்கும்‌, கீழ்‌ 

காலாம்பத்திலே *ஏருளுமிறையோனு மென்கிற திருவாய்மொழியில்‌ 

உண்டாயிருந்த காதலே மீண்டும்‌. கிளர்ந்து. எம்பெருமானோடு 

ஸம்ச்லேஷிக்க விரும்பி அந்த விருப்பம்‌ நிறைவேறப்‌ பெருமை 

யினாவே மடலூர்வேனென்று அச்சமுறுத்திக்‌ காரியம்‌ கொள்ளப்‌ 

பார்க்கிறார்‌, சக்ரவர்த்தி திருமகன்‌ ஸமுத்ரராஜனைச்‌ சரணம்‌ 
16 


http:/facharya.org 


226 அண்ணாஸ்வாமியின்‌ அமுதமொழியாயிரம்‌ 


புகுந்து வழிவிடவேண்டின விடத்தும்‌ அக்கடலரையன்‌ இறுமாப்‌ 
பையே பாராட்டி முகங்காட்டாமல்‌ அலக்ஷியஞ்‌ செய்துகிடக்க, 
பெருமாள்‌ சீறிச்‌ சிவந்த கண்ணினராய்‌-*ஸாகரம்‌ ஸோஷயிஷ்யாமி, 
சாபமாநய ஸெளமித்ரே! பத்ப்யாம்‌. யாந்து ப்லவங்கமா : *இதோ 
இக்கடலை வற்றச்‌ செய்துவிடப்போகிறேன்‌; லக்ஷ்மணா! சார்ங்க 
வில்லைக்‌ கொண்டு வா; வானர முதலிகள்‌ காலாலே நடந்து 
செல்லட்டும்‌; ஒரு க்ஷணத்திலே இக்கடல்‌ படுகிறபாடுபாராய்‌” 
என்றருளிச்செய்து ஸமுத்ர ராஜனை அழிக்க முயன்றாப்‌ போலே 
இவ்வாழ்வாரும்‌ “மது அபேச்ஷிதத்தை நிறைவேற்றாத எம்பெரு 
மான்‌ ஏதுக்கு?” என்று பகவத்‌ தத்துவத்தை இல்லை செய்துவிடப்‌ 
பார்க்கிறார்‌. மடலெடுக்கையென்று தமிழிலே ஒரு முறைமையுண்டு. 
நாயகன்‌ வேட்டைக்குப்‌ புறப்பட்டானாய்‌, நாயகியும்‌ தோழியும்‌ 
பூக்கொய்து விளையாடவென்று புறப்பட்டவளவிலே ஒரு வியாஜத்‌ 
தாலே தோழியும்‌ பிரிந்த ஸமயத்திலே நாயகனும்‌ தெய்வவசமாக 
அங்கே வந்து சேர, அங்கே அவனோடு கண்கலவியே கூட்டக்‌ 
கூடி ஊழ்வினை பிரித்தலால்‌ உடனே பிரியவும்‌ நேர்ந்திட, 'அந்தப்‌ 
பிரிவைப்‌ பொறுக்கமாட்டாத நாயகி அவனோடு கூடுதற்காகச்‌ 
செய்யும்‌ ஸாஹஸ ப்ரவ்ருத்திதான்‌ மடலூர்தல்‌ எனப்படுவது. 
நாயகனை ஒரு படத்திலேயெழுதி வைத்தகண்வாங்காமல்‌ அதனைப்‌ 
பார்த்துக்கொண்டு, புஷ்பம்‌ சந்தனம்‌ முதலிய போக்ய வஸ்துக்‌. 
களையும்‌ விஷமாக உதறித்‌ தள்ளி, ஊணும்‌ உறக்கமும்‌ உடம்பு 
குளிப்பதுமின்‌றியே பனைமடலைக்‌ கையிலே ஏந்திக்கொண்டு 
அதனால்‌ உடம்பை மோதிக்கொண்டு, தலைமயிரை விரித்துக்கொண்டு. 
“இன்னபடுபாவி என்னைக்‌ காக்கமாட்டாதே கைவிட்டான்‌; அவன்‌ 
கண்ணற்றவன்‌; அவனிலும்‌ விஞ்சிய கொடியன்‌ இல்லை” என்று 
தெருவேறக்‌ கதறிக்கொண்டே கேட்டாரெல்லாரும்‌ நடுங்கும்‌ 
படியும்‌ இரங்கும்படியும்‌ திரிந்துழல்வதுதான்‌ மடலூருகையாவது- 
இங்ஙனம்‌ கதறிக்கொண்டு தெருவிலே புறப்படுவதற்கு ப்ரயோ 
ஜனம்‌ யாதெனில்‌; இந்த ஸாஹஸ ப்ரவ்ருத்தியைக்‌ கண்டு ராஜாக்‌ 
களாயுள்ளவர்கள்‌ இவ்வார்த்தியைப்‌ பொறுக்க மாட்டாத கருணை 
பினாலே இருவரையும்‌ கூட்டிவைப்பர்கள்‌; உறவு முறையாராவது 
கூட்டி வைப்பர்கள்‌ ; தோமிமாராவது கூட்டி வைப்பர்கள்‌ ; பழிக்கு 
அஞ்சி நாயகனேயாவது வந்து கூடுவன்‌ ; இவையொன்றுமில்லை 
யாகில்‌ நாயகிதான்‌ முடிந்து பிழைத்துப்போவள்‌ ; இவையாயிற்று: 
ர்தற்குப்‌ பிரயோஜனங்கள்‌. ஆழ்வார்‌ இப்படி எம்பெருமானைப்‌ 
பழித்துக்கொண்டு ஸாஹஸம்‌ தோற்றத்‌ தெருவிலே கிளம்பினாரோ? 
எனில்‌, இல்‌& மடலூர்வன்‌ என்று சொல்லி அச்சமுறுத்தின 
மாத்திரமேயன்றி அதை முடிய ஈடத்தினபாடில்லை. தோழி! 
உலகு தோறலர்‌ தூற்றி ஆம்‌ கோணைகள்‌ செய்து குதிரியாம்‌ 


http://acharya.org 


ஐந்தாவது நூறு. 227 


இழு? 


மடலூர்துமே” என்றும்‌, “யாம்மடமின்றித்‌ தெருவுதோறயல்‌ 
தையலார்‌ நாமடங்காப்‌ பழிதூற்றி நாடுமிரைக்கவேயாம்‌ 
மடலூர்ந்தும்‌ எம்மாழியங்கைப்‌ பிரானுடைத்‌ தூமடல்‌ தண்ணர்‌ 
துழாய்‌ மலர்கொண்டு சூடுவோம்‌!! என்றுமுள்ள பாசுரங்கள்‌ 
காண்க. 


444. ஐந்தாம்பத்தில்‌ நான்காம்‌ பதிகம்‌-- 
* ஊரெல்லாந்துஞ்சி 


கீழ்த்திருவாய்மொழியிலே மடலூரும்‌ முயற்சி வலிதாய்ச்‌ 
சென்றது. மடலூரவேண்டுமானால்‌ நாயகனை ஒரு படத்திலே 
எழுதவேணுமே; அப்படி எழுதுவதற்கு அவகாசமில்லாதபடி 
கங்குலிருள்‌ வந்து புகுந்தது. *ஆழியாலன்றங்காழியை மறைத்‌ 
தான்‌* என்றும்‌ *ஆழிகொண்டன்று இரவிமறைப்ப* என்றும்‌ 
சொல்லுகிறபடியே பண்டு பாரதப்‌ போரிலே ஜயத்ரதனுடைய 
வதத்திற்காக ஸூரியனை அஸ்தமிக்கச்‌ செய்ததுபோல இப்போதும்‌ 
அப்பெருமான்‌ தானே ஸூர்யனை அஸ்தமிக்கும்படி பண்ணினான்‌ 
போலும்‌. இவள்‌ மடலெடுத்தால்‌ அது தனக்கு அவத்யமாகுமென்று 
நினைத்து அதற்கு இடையூறு செய்யவொருப்படுவனே யெம்‌ 
பெருமான்‌. அல்லது. தைவயோகத்தாலே அஸ்தமித்ததாகவும்‌ 
இருக்கலாம்‌. இரவு வந்து புகுந்தது. அதுதான்‌ அந்தியம்போ 
தன்றிக்கே சராசரங்களெல்லாம்‌ ஒடுங்கும்படி நடுநிசியாயிருந்த து. 
பழிசொல்லுவாரோடு ஹிதஞ்சொல்லுவாரோடு வாசியற எல்லாரும்‌ 
உறங்கிப்போய்‌ உசாத்துணையற்றிருந்தது. இவ்வளவிலே ஸர்வ 
ரகஷகனான எம்பெருமானுடைய திருக்குணங்களை யநுஸந்தித்தா 
ராழ்வார்‌. இவ்வநுஸந்தானம்‌ ஸம்ச்லேஷ தசையிலன்றிக்கே 
விச்லேஷதசையிலே யாகையாலே மிகவும்‌ ஆற்றாமைக்கு உறுப்பா 
யிற்று. அசோக வனத்திலே முடியத்தேடின பிராட்டியைப்போலே 
இவர்க்கும்‌ முடியவேண்டியவளவாயிற்று. அந்த அவஸாதமெல்‌ 
லாம்‌ இத்திருவாய்மொழியாய்‌ வெளிவருகின்றது. கீழ்த்திரு 
வாய்மொழிபோலே இத்திருவாய்மொழியும்‌ காயகிஸமாதியாலே 
அருளிச்செய்கிறபடி.. 


445: ஐந்தாம்பத்தில்‌ ஐந்தாம்‌ பதிகம்‌-எங்ஙனேயே 


கீழ்த்திருவாய்மொழியில்‌ ஆழ்வார்‌ இருளுக்கும்‌. பனிக்கும்‌ 
வருந்தின படி சொல்லிற்று. இதுதான்‌ இருள்தருமா ஞாலமாகை 
யாலே தமோகுணம்‌ மேலிட்டு ஈலிந்தபடியைச்‌ சொன்னதாக 
ஸ்வாபதேசப்‌ பொருள்‌ கொள்ளலாம்‌. ஆளவந்தார்‌ ஸ்தோத்ரரத்‌ 
ரத்தில்‌ *அவிவேகககாந்ததிங்முகே பஹுதர ஸந்ததது: க்கவர்‌ 


http:/facharya.org 


2 28 அண்ணாஸ்வாமியின்‌ அமுதமொழியாயிரம்‌ 


ஷிணி, பகவந்‌ பவதுர்தினே* என்‌ றருளிச்‌ செய்ததும்‌ கீழ்த்திருவாய்‌' 
மொழியின்‌ ஸ்வாபதேசார்த்தரூபம்‌ என்றும்‌ கொள்ளலாம்‌. 
இருட்போது கழிந்து பகற்போது காண்கிறாப்போலே தமோ 
குணத்தின்‌ மேலீடுகழிந்து ஸத்வகுண த்தின்‌ தலையெடுப்பு காணத்‌ 
தொடங்கிற்று, அதனால்‌ நெஞ்சு தரிப்புற்றுத்‌ திருக்குறுங்குடி 
யெம்பெருமானுடைய வடிவழகையும்‌ திவ்யாயுத திவ்யாபரணச்‌ 
சேர்த்தியழகையும்‌ வாய்வெருவும்படியாயிற்று. உருவெளிப்பாடு 
என்‌ பதொன்றுண்டு; அதாவது மாஈஸ ஸாக்ஷாத்காரம்‌. கண்‌ 
॥ ணுக்கு ப்ரத்யக்ஷமாகத்‌ தோற்றாமே நெஞ்சுக்கு ஸாக்ஷாத்கார 
| விஷயமாகை, அது இத்‌: திருவாய்மொழியில்‌ செல்லாநின்றது. 
| இது பிராட்டி நிலைமையிலே ஸீன்று பேசுந்‌ திருவாய்மொழி. 
| தாய்மார்‌ தலைமகட்கு அடைவுசொல்லி மீட்கப்‌ பார்க்க, தலைமகள்‌ 
| எனக்கோ நீங்கள்‌ அடைவு சொல்லுவது? திருக்குறுங்குடி 
| நம்பியின்‌ வடிவழகிலே நெஞ்சு பறியுண்டு கிடக்குமென்னை நீங்கள்‌ 
| அடக்கப்‌ பார்ப்பது முறையல்ல! என்று சொல்லுகிறபடியைச்‌ 
சொல்லுகிறது. 
446, ஐந்தாம்பத்தில்‌ ஆறாம்‌ பதிகம்‌--கடல்ஞாலம்‌ 
பிரிந்து வருந்துங்காலத்திலே “அநுகரித்துத்‌ தரித்தல்‌' என்று 
ரு முறையுண்டு. அதாவது, எம்பெருமான்‌ தானாகவே தன்னை 
யநுகரித்துப்‌ பேசி இங்ஙனேயொரு போது. போக்காலே தரித்‌ 
திருக்கையாம்‌. திருவாய்ப்பாடியில்‌ திருக்குரவை கோத்தவன்று 
ப்ரிதிரஸம்‌ தலைமண்டை கொண்டு செல்ல, அது ஸாத்மிக்கைக்காகக்‌ 
| கண்ணபிரான்‌ பிரிந்து தன்னைமறைத்திட, அப்போது திருவாய்ப்‌ 
பாடியிற்‌ பெண்களெல்லாரும்‌ அநுகரித்துத்‌ தரித்தார்களென்னு 
மிடம்‌ ஸ்ரீவிஷ்ணுபுராண ப்ரஸித்தம்‌. அதில்‌ (5-18-93) 
| ஈக்ருஷ்ணே நிபத்தஹ்ருதயா இதமுசு : பரஸ்பரம்‌ 
| க்ருஷ்ணோஹமேஷ லலிதம்‌ வ்ரஜாம்யாலோக்யதாம்‌ கதி? 
அந்யாப்ரவீதி க்ருஷ்ணஸ்ய மம கீதிர்‌ நிசம்யதாம்‌ 
துஷ்ட காளிய திஷ்டாத்ர க்ருஷ்ணோ ஹமிதி சாபரா” 
“பாஹுமாஸ்போட்ய க்ருஷ்ணாஸ்ய ஸீலாஸர்வஸ்வமாததே 
அக்யா ப்ரவீதி ஹே கோயா: நிச்சங்கை ! ஸ்தீயதாமிஹ 
அலம்‌ வருஷ்டிபயேராத்ர தருதோ கோவர்த்தநோ டீயா 
தேநுகோயம்‌ மயா க்ஷிப்தோ விசரந்து யதேச்சயா'" 
என்றிவை முதலான சுலோகங்கள்‌ காண்க, (இந்த சுலோகங்‌ 
களின்‌ கருத்தாவது) கண்ணபிரான்‌. பிரிந்து சென்ற காலத்தில்‌ 
கோபிகள்‌ விருந்தாவனத்தில்‌ திரள்திரளாகக்‌ கூடி ஒருவர்க்‌ 


http:/facharya.org 


ஐந்தாவது நாறு 229 


கொருவர்‌ இங்ஙனே  பேசிக்கொண்டார்கள்‌ ; “நான்‌ கண்ணன்‌, 
இதோ அழகாக நடை ஈடக்கிறேன்‌ பார்‌” என்றாள்‌ ஒருத்தி ; காண்‌ 
கண்ணன்‌, செவிக்கினிதாகக்‌ குழலூதுகின்றேன்‌ கேள்‌! என்றுள்‌. 
மற்றொருத்தி; “நான்‌ கண்ணன்‌, கொடிய காளியநாகமே! நில்‌* 
என்றாள்‌ இன்னொருத்தி. தோளைத்‌ தட்டிக்கொண்டு கண்ண 
பிரான்‌ செய்யும்‌ லீலைகளையெல்லாஞ்‌. செய்தாள்‌ வேறொருக்தி. 
*கோபாலர்களே! நீங்கள்‌ மழைக்கு அஞ்சாதே நில்லுங்கள்‌, இதோ: 
நரன்‌ கோவர்த்தனமென்னுங்‌ கொற்றக்குடையைத்‌ தூக்கிவிட 
டேன்‌ பாருங்கள்‌” என்றாள்‌ ஒருத்தி. “தேனுகாசுரனை இதோ நான்‌ 
மாய்த்துவிட்டேனாகையால்‌ இனி மாடுகளெல்லாம்‌ நிர்ப்பயமாக 


உலாவலாம்‌” என்றாள்‌ ஒருத்தி என்கை. அங்ஙனே அநுகரித்துத 
தரிக்கும்‌ விதம்‌ ஆண்டாள்‌ பக்கலிலுங்‌ கண்டதொன்றாகும்‌. 
நோன்பு நோற்பதாகக்‌ கொண்டு திருப்பாவை பாடியது ஆய்ச்சி 
யர்களின்‌ அனுட்டானத்தை அறுகரித்த படியத்தனையிறே. 
இத்தகைய அநுகார ப்ரகாரங்கள்‌ உபநிஷத்துக்களிலும்‌ காண்பன 
வாகும்‌. ஆழ்வார்க்கு அந்த அநுகார ப்ரகாரமே இத்திருவாய்‌ 
மொழியில்‌ செல்லா நின்றது. அதுதானும்‌ தாய்பாசுரத்தாலே 
வெளிவருகின்றது. மகளின்‌ அநுகாரத்தைத்‌ தாய்‌ முறையிடு 
கின்றாளென்க. - பராங்குச நாயகியானவள்‌. ஜ்ஞான முத்திரையும்‌ 
தானுமாய்‌ கீதாசார்யனைப்‌ போலே யிரந்துகொண்டு “கடல்ஞாலஞு 
செய்தேனும்‌ யானே, கடல்ஞாலமா வேனும்‌ யானே, மலையெடுத்‌ 
தேனும்‌ யானே, இனத்தேவர்‌ தலைவனும்‌ யானே” என்றாற்போலே. 
பாசுரங்களைச்‌ சொல்லியிருக்கக்‌ கண்ட திருத்தாயார்‌ *இது என்ன" 
நிலைமை!” என்று ஆராயத்‌ தொடங்கினாள்‌ : எம்பெருமானைப்‌ 
பிரிகையாலுண்டான ஆற்றாமையினாலே அநுகரித்துத்‌ தரிக்கிறாள்‌” 
என்று அறியமாட்டாதவளாய்க்‌ கலங்கிக்‌ கிடந்தாள்‌ ; அப்போது! 
சில பந்து வர்க்கங்கள்‌ அங்கே வந்து சேர்ந்து, இது என்னென்று 
வினவ, “ஸர்வேச்வரன்‌ இவள்‌ பக்கலிலே ஆவேசித்தான்போலே. 
யிருக்கிறது! என்று விடை கூறுகிறபடியாய்‌ இத்திருவாய்மொழி 
செல்லுகின்றது. 


447. ஐந்தாம்பத்தில்‌ ஏழாம்‌ பதிகம்‌--நோற்றதோன்பு 
கீழ்த்திருவாய்மொழியில்‌ ஆழ்வார்‌ எம்பெருமானாகவே தம்மை 
அநுகரித்துப்‌ பேசினது ஒருவாறு தரிக்கைக்காகவன்றோ. அவ்வள 
விலும்‌ எம்பெருமான்‌ வந்து மூகங்‌ காட்டாமையாலே பழைய 
ஆர்த்தியே தலையெடுத்தது. “சிறிது ஆர்த்தியுண்டானாலும்‌ கடுக 
வந்து முகங்காட்டி அருள்செய்வதையே இயற்கையாகவுடைய 
எம்பெருமான்‌ நம்மளவிலே இப்படி உபேகைஷயாயிருக்க யாது 
காரணமோ?” என்று பார்த்தார்‌ ஆழ்வார்‌ ; சுருமயோகம்‌; ஞான 


http:/facharya.org 


230 அண்ணாஸ்வாமியின்‌ அமுதமொழியாயிரம்‌ 


_—-— 
யோகம்‌ முதலானவற்றிலே நமக்கு அற்வயம்‌ வேணுமென்று 
இருந்தானோ? அல்லது, அந்த உபாயாந்தரங்களில்‌ காம்‌ அந்வயித்‌ 
திருக்கிறோமென்று திருவுள்ளம்பற்றிக்‌ கைவிடப்‌ பார்த்தானோ? 
அவனது திருவுள்ளம்‌ இன்னதென்று தெரியவில்லையே? என்று 
தடுமாறின ஆழ்வார்‌ தம்முடைய உண்மையான நிலைமையை 
எம்பெருமான்‌ திருவடிகளிலே விண்ணப்பஞ்செய்யவேணுமென்று 
கருதி வானமாமலைப்‌ பெருமாள்‌ திருவடிகளிலே தம்முடைய 
அரநந்யோபாயத்வம்‌ முதலானவற்றை விண்ணப்பஞ்செய்து 
வேரற்ற மரம்‌ போலே விழுந்து சரணம்‌ புகுகிறாராயிற்று இத்திரு 
வாய்மொழியில்‌, சிரீவர மங்கை என்றும்‌, சிரீவர மங்கலம்‌ என்றும்‌ 
வானமாமலை சேஷத்திரத்தின்‌ திருநாமம்‌. இது பாண்டி றாட்டுத்‌ 
திருப்பதிகள்‌ பதினெட்டினுள்‌ ஒன்று. இத்திருவாய்மொழியில்‌ 
ஆறாம்பாட்டில்‌ *வானமாமலையே! அடியேன்‌ தொழவந்தருளே?” 
என்கிற ஸ்ரீஸூக்தியை நோக்குமிடத்தில்‌ வானமாமலை! என்கிற 
திருநாமம்‌ எம்பெருமானுக்கே உள்ளதென்றும்‌, அந்தத்‌ திரு 
நராமத்தையிட்டு திவ்யதேசம்‌ வழங்கப்பட்டு வருகிறதென்றும்‌ 
சொல்லும்படி. யிராநின்றது.. 


448. ஐந்தாம்பத்தில்‌ எட்டாம்‌ பதிகம்‌--ஆராவமுதே. 
கீழ்த்‌ திருவாய்மொழியிலே வானமாமலை யெம்பெருமான்‌. 
திருவடிகளிலே வேரற்ற மரம்போலே விழுந்து மிகப்‌ பெரிய 
ஆர்த்தியோடே. சரணம்‌ புகச்‌ செய்கேயும்‌ அப்பெருமான்‌ முகங்‌ 
காட்டிற்றிலன்‌; இன்னார்க்கு இன்னவிடத்திலே முகங்காட்டுவது 
என்றொரு நினைப்பு உண்டே எம்பெருமானுக்கு; அதனாலே 
இவர்க்குத்‌ திருக்குடந்தையிலே முகங்காட்டுவதாக அவன்‌ நினைப்‌ 
பிட்டிருக்கவுங்‌ கூடுமே, ஆழ்வார்‌ அப்படியே கருதினார்‌. நமக்குத்‌ 
திருக்குடந்தையிலே காட்சி தந்தருள்வதாக எம்பெருமான்‌ ஸங்கல்‌ 
பித்திருக்கக்‌ கூடுமென்று எண்ணினார்‌. எண்ணி “அங்குச்‌ சென்று 
புகவே ௩ம்‌ அபேக்ஷிதம்‌ தலைக்கட்டும்‌; குறைகளெல்லாம்‌ தீரும்‌! 
என்று கனக்கப்‌ பாரித்துக்‌ கொண்டு திருக்குடக்தையிலே சென்று 
புகுந்தார்‌. சித்திரகூட மலைச்சாரலிலே வந்து சேர்ந்த பரதாழ்வான்‌ 
தான்‌ நிணைத்தபடியான பரிமாற்றம்‌ ஒன்றும்‌ பெறாதாப்போலே; 
ஆழ்வாரும்‌ புக்கவிடத்தில்‌ திருக்கண்களை அலர விழித்துக்‌ குளிர 
நோக்கி யருளுதல்‌, திருப்பவளத்தைத்‌ திறந்து ஒரு வார்த்தை 
யருளிச்‌ செய்தல்‌, அணை த்தல்‌ முதலானவற்றிலே ஒன்றுஞ்‌ செய்யக்‌ 
கண்டிலர்‌. அக்ரூரன்‌ கண்ணபிரானிடத்து வரச்செய்தே *மாம்‌ 
அக்ரூரேதி வக்ஷ்யதி* என்று கனக்கப்‌ பாரித்துக்‌ கொண்டு வந்து 
மனோரதித்தபடியே பெற்றானென்று கேட்டிருந்தோம்‌ ; அங்ஙனே 
ஒன்றும்‌ தாம்‌ பெறாமையாலே மிக வருந்தி, ஸ்தநந்தய ப்ரஜை 


http://acharya.org 


ஐந்தாவது நூறு 231 


யானது தாய்‌ பக்கலிலே கிட்டி முகம்‌ பெறாவிட்டால்‌ அலமந்து 
கோவுபடுமாபோலே அவன்‌ ஸந்றிதியிலே தளர்ந்து கிடந்து 
கூப்பிட்டு இன்னும்‌ எத்தனை திருவாசல்‌ தட்டித்திரியக்‌ கடவேன்‌! 
என்னு மார்த்தியோடே தலைக்கட்டுகிறார்‌. 


449, ஐந்தாம்பத்தில்‌ ஒன்பதாம்‌ பதிகம்‌-- 
மானேய்நோக்குநல்லீர்‌ 


கீழ்த்திருவாய்மொழியில்‌ திருக்குடந்தையிலே தளர்க்தார்‌.. 
அங்கு நின்றும்‌ திருவல்லவாழென்கிற மலைகாட்டுத்‌ திருப்பதி 
யேறப்‌ போக வொருப்பட்டு, அங்குப்‌ போகவும்‌ முடியாமே 
அவ்வூர்க்கு அருகிலிருந்த ஊரில்‌ சோலைகளும்‌, அங்குள்ள 
பரிமளத்தைக்‌ கொய்து கொண்டு புறப்படுகிற தென்றலும்‌, வண்டு 
களின்‌ இனிதான மிடற்றோசைகளும்‌, வைதிகாநுஷ்டான கோலா 
ஹலங்களும்‌, மற்றுமுண்டான ஸம்ப்ரமங்களுமெல்லாம்‌ தம்மை 
மிகவும்‌ நலிய, அவற்றாலுண்டான நோவு பாட்டைத்‌ தோழிமாரைக்‌ 
குறித்துத்‌ தலைவி சொல்லும்‌ பாசுரமாகப்‌ பேசுகிறது இத்திருவாய்‌ 
மொழி, 


450. ஐந்தாம்பத்தில்‌ பத்தாம்‌ பதிகம்‌--பிறந்தவாறும்‌ 


கீழ்த்‌ திருவாய்மொழியில்‌--திருவல்லவாழிலேசென்று சேர்ந்து 
அங்குறையும்‌ பெருமானோடே பரிமாறவேணுமென்று மநோர: 
தித்துக்‌ கொண்டு சென்று கால்நடை தாராமல்‌ ஈடுவழியிலே 
விழுந்து கிடந்து கூப்பிட்டார்‌. *கோவிந்தன்‌ குணம்பாடி....ஆவி 
காத்திருப்பேனே*என்கிறபடியே குணாநுபவம்‌ பண்ணித்‌ தரிப்பு 
(தென்று ஒன்றுண்டே; அப்படியாகிலும்‌ தரிப்போமென்று 
பார்க்கையில்‌ அது தானும்‌ அரிதாய்‌ சைதில்யத்தை விளைப்பிக்க, 
“பிரானே ! உன்னைப்‌ பிரிந்து நோவுபட்டாலும்‌ தரித்துநின்று 
குணாநுபவம்‌ பண்ணவல்லேனாம்படி பண்ணியருள வேணும்‌” என்று 
அவன்‌ திருவடிகளிலே சரணம்‌ புகுகிறார்‌ இத்திருவாய்மொழியில்‌. 
அர்ச்சாவதாரங்களிலே தம்‌ அபேக்ஷிதம்‌ பெற ஆசைப்பட்டவர்‌ 
அவ்வாசை நிறைவேறப்‌ பெறாமையாலே விபவாவதாரங்களிலே 
செல்லுகிறார்‌. இது பொருந்துமோ? விபவாவதாரங்களை மிழங்‌ 
தார்க்கும்‌ இழவு தீரவன்றோ அர்ச்சாவதாரம்‌ அமைந்திராரின்‌ றது! 
இங்கே யிழந்துவைத்து அங்கே செல்லுகையாகிறவிது என்னே! 
என்னில்‌; கேண்மின்‌; : அர்ச்சாவதாரத்தில்‌ குளிர நோக்குதல்‌, 
வினவுதல்‌, அணைத்தல்‌ செய்யலாகாதென்று ஸங்கல்பித்திருக்‌ 
கையாலே “ஸத்யஸங்கல்பனுடைய ஸங்கல்பம்‌ குலையும்படி அதிக 
நிர்ப்பந்தம்‌ பண்ணக்கடவோமல்லோம்‌! என்று அர்ச்சாவதாரத்திலே 


http://acharya.org 


292 அண்ணாஸ்வாமியின்‌ அமுதமொழியாயிரம்‌ 


கையொழிந்தார்‌. விபவாவதாரத்தில்‌ அப்படியொரு நிர்ப்பந்த 
மில்லாமையாலும்‌ *ஸம்ஸ்ப்ருச்ய ஆக்ருஷ்யச ப்ரீத்யா ஸுகாடம்‌ 
பரிவு ஸ்வஜே* என்னும்படி அக்ரூரன்‌ முதலானார்க்கு ஸர்வஸ்வ 
தானம்‌ பண்ணினபடியை அதுஸந்திக்கையாலும்‌ அது காலவிப்‌ 
ரக்ருஷ்ட மென்பதிலே புத்தி செலுத்தாமல்‌ அங்கே போருகிறார்‌. 


451. ஆரும்பத்தில்‌ முதல்‌ பதிகம்‌-வைகல்‌ பூங்கழிவாய்‌ 


கழ்‌ ஐந்தாம்பத்தில்‌ நோற்ற நோன்பு என்கிற திருவாய்மொழி 
தொடங்கி நான்கு திருவாய்‌ மொழிகளிலே ஆழ்வார்‌ அடுத்தடுத்து 
எம்பெருமான்‌ திருவடிகளிலே சரணாகதி செய்தார்‌. பலன்‌ 
கொடுத்தே தீரக்கடவதான அந்த சரணாகதியும்‌ பலிக்கவில்லை, 
அதற்குக்‌ காரணம்‌ என்னவென்றால்‌ நம்முடைய பாக்கியமேயாகும்‌. 
ஆம்வாருடைய திருவாக்கில்‌ நின்றும்‌ இன்னமும்‌” பாசுரங்களை 
வெளியிடுவித்து உலகத்தை வாழ்விக்கத்‌ திருவுள்ளம்‌ பற்றின 
எம்பெருமான்‌, நமக்காகவே ஆழ்வாருடைய சரணாகதியையும்‌ 
நிஷ்ப்பல மாக்கினான்‌. கீழே ஈமிறந்தவாறும்‌ என்கிற திருவாய்‌ 
மொழியிலே *என்னையென்று கொல்‌ சேர்வதுவேர என்றும்‌. 
*உன்னையென்று தலைப்பெய்வனே* என்றும்‌ *உன்னையென்று. 
கொல்கூடுவதே* என்றும்‌ இங்ஙனே பலவாறு கதறி எம்பெருமான்‌ 
பக்கலிலே கடுகச்‌ சேரவேணுமென்று பாரித்த ஆழ்வார்‌, அவ்வெம்‌ 
பெருமான்‌ திருவண்வண்டுர்‌ என்கிற மலைநாட்டுத்‌ திருப்பதியிலே 
ஸந்நிதி பண்ணியிருக்கும்‌ படியை நோக்கி அங்கே தாம்‌ சென்று 
சேரமாட்டாதே தம்முடைய தசையை அப்பெருமானுக்குத்‌ தெரிவிக்‌ 
கும்படி துதுவிடுகிறார்‌ இத்திருவாய்மொழியில்‌, அதாவது. 
ஆழ்வார்‌ தாமான தன்மையை யிழந்து பெண்‌ பாவனை பெற்றுச்‌ 
சில டக்ஷிகளை எம்பெருமான்‌ பக்கலிலே போகவிடுகிறார்‌. பகவத்‌ 
விஷயத்தில்‌ அர்வயிப்பிக்குமவர்களைப்‌ பக்ிகளாக ப்ரதிபத்தி 
பண்ணுகிறதென்று ஸ்வாபதேசார்த்த மறிவது. பறவையானது 
இரண்டு சிறகுகளாலே எப்படி உயர்‌ கதியை அடைகின்றதோ 
அப்படியே ஞான அனுட்டானங்களினால்‌ உயர்கதியை அடை 
கின்றவர்களான மஹான்களே ப௯்ஷிகளாக மறைத்துப்‌ பேசப்படு 
கின்றார்கள்‌. 


452. ஆறாம்பத்தல்‌, இ;ண்டாம்‌ பதிகம்‌ 
மின்னிடை மடவார்கள்‌ 
ஆழ்வாருடையபடி  பலவகைப்பட்டிருக்கும்‌.  இத்திருவாய்‌ 
மொழியின்படி. விலக்ஷணமாயிருக்கும்‌. *என்று மொருகாளொழி 
யாமை யானிரந்தால்‌, ஒன்று மிரங்கார்‌ உருக்காட்டார்‌* என்றும்‌. 


hitp://acharya.org 


ஐந்தாவது நூறு 


“ஒரு காள்‌ காணவாராயே* என்றும்‌ இங்ஙனே பலகாலும்‌ கூப்பிடா. 
கின்ற ஆழ்வார்க்கு இப்போது உண்டான நிலைமை மிக வேறு 
பட்டிராநின்றது. , எம்பெருமான்‌ வந்து நிற்க, “இங்கே ஏதுக்கு 
வந்தாய்‌? உனது அந்தரங்க விருப்பத்திற்கு இலக்கானவர்கள்‌. 
பக்கலிலே. எழுந்தருளலாம்‌ ; இங்கே என்ன காரியமிருக்கிறது? 
கடுகச்‌ செல்வாயாக!” என்று சொல்லிக்‌ கதவடைத்துத்‌ தள்ளுகிற 
படியாயிருக்கிறது இத்திருவாய்மொழி. வடமொழியில்‌ ப்ரணய 
கலஹமென்றும்‌, தென்மொழியில்‌ ஊட லென்றும்‌ சொல்லப்படுவது. 
இது. தம்பதிகள்‌ பரிமாராநின்றால்‌ இங்ஙனே ப்ரணயகலஹம்‌ 
நிகழ்ந்தே தீரும்‌. எம்பெருமானோடு நமக்குள்ள ஸம்பந்தங்கள்‌ 
ஒன்பதுவகையென்று சொல்லப்படும்‌. *பிதா ௪ ரக்ஷகச்‌ சேஷி 
பர்த்தா ஜ்ஜேயோ ரமாபதி. ஸ்வாம்யாதாரோ மமாத்மா ௪ போக்‌ 
தாச ஆத்யம நூதித:* என்கிற ச்லோகத்தில்‌ அந்த ஈவவித 
ஸம்பந்தங்களும்‌ காணத்தக்கன. அந்த ஸம்பந்தங்களுள்‌ பர்த்ரு 
யார்யா ஸம்பந்தமும்‌ ஒன்றாகையாலே, எம்பெருமான்‌ பர்த்தா 
வாகவும்‌ ஆழ்வார்‌ பார்யையாகவும்‌ பரிமாறுகிற முறை ஸ்வரூபா 
நுரூபமே யாதலால்‌ இந்த ப்ரணய கலஹமும்‌ அவர்ஜரீயமாயிற்று. 
கீழ்த்திருவாய்மொழியில்‌, ஆழ்வார்‌ எம்பெருமானுடைய பிரிவுக்கு 
ஆற்றமாட்டாது தூதுவிட்டார்‌. அந்த வ்யஸநத்தை யறிந்த 
எம்பெருமான்‌ ஆனைக்கு உதவவந்தாப்போல  அரைகுலையத்‌ 
தலைகுலைய ஓடிவந்து ஆழ்வார்க்குக்‌ காட்சிதரப்‌ பார்த்தான்‌ ; 
அவ்வளவிலே ஆழ்வார்‌ ப்ரணயரோஷம்‌ தலையெடுக்கப்பெற்று 
“ஸ்வாமிர்‌! இங்கே உமக்குப்‌ பணியில்லை; பணி போரு மிடத்தேற. 
எழுந்தருளீர்‌” என்று கதவடைத்துத்‌ தள்ளுகிறார்‌ இத்திருவாய்‌. 
மொழியில்‌. க்ருஷ்ணாவதாரத்திலே கண்ணபிரானோடு பரிமாறின 
கோபஸ்த்ரீகள்‌ இங்ஙனே ப்ரணய ரோஷத்தாலே ஊடல்‌ செய்தமை 
யுண்டு, அவர்களுடைய பாவபந்தமே இப்போது ஆழ்வார்க்கும்‌ 
ஆகி அவ்வநுகாரமே முற்றியிருக்கிறதாயிற்று. பெருமாள்‌ 
திருமொழியிலே *ஏர்மலர்ப்‌ பூங்குழல்‌* என்கிற திருமொழியும்‌, 
பெரிய திருமொழியிலே *காதில்‌ கடிப்பிட்டு* என்கிற திருமொழியும்‌ 
இந்த நடையிலே அவதரித்தவை யென்‌ றுணர்க. 


453, ஆரும்பத்தில்‌ மூன்றாம்‌ பதிகம்‌ - நல்குரவுஞ்செல்வும்‌ 

*வைகல்‌ பூங்கழிவாயில்‌ தூதுவிட்டும்‌ தாமதித்துவந்த எம்‌ 
பெருமான்‌ பக்கலிலே பராங்குசநாயகிக்கு ப்ரணயரோஷம்‌ தலை 
யெடுத்து “எங்கள்‌ கோஷ்டியிலே நீ வந்து. புகவேண்டா? என்று 
தள்ளிக்‌ கதவடைப்பதாய்ச்‌ சென்றது. கீழ்‌; அதுதான்‌ ஊடல்‌ 
என்பது. ஊடலுக்கு அடுத்தபடியாகக்‌ கூடல்‌  நேர்ற்தே 
தீருமாதலால்‌, அந்தக்‌ கூடல்‌ நேர்ந்தபடியும்‌ ஒருவாறு கீழ்த்திருவாய்‌ 


http:/facharya.org 


234 அண்ணாஸ்வாமியின்‌ அமுதமொழியாயிரம்‌ 


மொழியிலே *நின்‌ நிலங்கு முடியினாய்‌* என்கிற பாசுரத்தினால்‌ 
ஸூசிப்பிக்கப்பட்டதாயிற்று, (எவ்விதத்திலும்‌ இவனோடு கூட 
லாகாது” என்று மிக்க வுறுதியுடனிருந்த நம்மைக்‌ கூடும்படி 
யாக்கிக்‌ கொண்ட இவனுடைய வலிமை என்னே! என்று விஸ்மயப்‌ 
பட்ட ஆழ்வார்க்கு எம்பெருமான்‌ தன்னுடைய அகடித கடநா 
ழ்‌ ஸாமர்த்தியத்தை நன்கு காட்டிக்கொடுத்து அத்தன்மையனான 
| தான்‌ திருவிண்ணகரிலே நித்யஸந்நிதிபண்ணி யிருக்கிறபடியையும்‌ 
காட்டிக்கொடுக்க, ஆழ்வார்‌ அது தன்னைப்‌ பேசி இனியராகிறார்‌ 


இத்திருவாய்மொழியில்‌. 
454, ஆரும்பத்தில்‌ நான்காம்‌ பதிகம்‌ 3 
குரவையாய்ச்சியரோடு 


கீழ்‌ ஐந்தாம்பத்தில்‌ *பிறந்தவாறும்‌ என்கிற திருவாய்மொழியில்‌ 
எம்பெருமானுடைய சேஷ்டித விசேஷங்களைச்‌ சிந்தித்து உருகி 
உள்குழைந்து அந்தோ! அநுபவிக்க முடியவில்லையேயென்று. 
தளர்ந்து பேசினார்‌; அக்குறை தீர்கின்றது இத்திருவாய்மொழியில்‌, 
எம்பெருமானுடைய பலபல சேஷ்டித்‌ விசேஷங்களை வாயாரச்‌ 
சொல்லி நன்றாக அநுபவித்து அதனால்‌ தமக்குண்டான பூரிப்பைப்‌ 
பெருமிடறு செய்து வெளியிடுகின்றாராழ்வார்‌ இத்திருவாய்‌ 
மொழியில்‌, இதில்‌ ஒவ்வொரு பாசுரங்களிலும்‌ முன்னடிகள்‌ 
பகவானுடைய சேஷ்டித விசேஷங்களைப்‌ பேசுவனவாகவும்‌ 
பின்னடிகள்‌ அந்த சேஷ்டி.தாநுபவத்தில்‌ தமக்குண்டான களிப்பைக்‌ 
கனக்கக்‌ கூறுவனவாகவும்‌ அமைந்திருக்கின்றன. *நீசனேன்‌ 
நிறையொன்றுமிலேன்‌* என்று ரைச்சியாநுஸந்தானத்தின்‌ பரம 
காஷ்டையிலே நிற்கின்ற ஆழ்வார்‌ இங்கு “எனக்கினியார்‌ நிகர்‌ 
நீணிலத்தே” என்றும்‌, “எனக்கார்‌ பிறர்றாயகரே'' என்றும்‌ 
“மாறுளதோவிம்‌ மண்ணின்‌ மிசையே” என்றும்‌ இங்ஙனே 
ஆவலிப்புடைமை தேரற்றக்‌ கூறுவது பரமஸாத்விகத்வத்திற்குக்‌ 
குறையன்றோ என்று சங்கிக்கவேண்டா, குணாநுபவத்தாலுண்டான 
ஆனந்தம்‌ தலைமண்டை கொண்டு அதன்‌ பரீவாஹரூபமாக 
இங்ஙனே பேசுவது ஸ்வப்ரயத்௩ பூர்வகமன்று, குணாநுபவம்‌ 
பரவசமாக்கிப்‌ பேசுவிக்கிறபடி. *நரவலிட்டுழிதருகின்றோம்‌ நமன்‌ 
தமர்‌ தலைகள்மீதே மூவுலகுண்டுமிழ்ந்த முதல்வ! நின்னாமங்கற்ற 
ஆவலிப்புடைமை கண்டாய்‌ அரங்கமா௩கருளனே” என்பன 
போன்ற பாசுரங்கள்‌ ஸாத்விகாஹங்கார ரீதியிலே அவதரித்தன 
வென்று கொள்க. உலகில்‌ மதுபானம்‌ பண்ணினார்‌ தம்மையறியாமல்‌ 
சொல்லுகிறபடியும்‌ காணா நின்றோம்‌, *எனக்குத்‌ தேனே பாலே 
கன்னலே யமுதே* என்ற பரம விலக்ஷ்ண மதுவைப்‌ பானம்‌ 

பண்ணினார்க்குச்‌ சொல்லவேணுமோ? 


http://acharya.brg 


ஐந்தாவது நூறு 235 


455. ஆரும்பத்தீல்‌ ஐந்தாம்‌ பதிகம்‌ 
துவளில்மாமணிமாடம்‌ 


ஆழ்வார்க்கு எம்பெருமானுடைய தன்மைகளை வருணிப்பதில்‌ 
எவ்வளவு குதூஹலமோ அவ்வளவு குதூஹலம்‌ தம்முடைய 
தன்மைகளை வருணிப்பதிலுமுண்டு. எம்பெருமானுக்கே மங்களா 
சாஸ்௩ம்‌ பண்ணப்புகுக்த பெரியாழ்வார்‌ *அடியோமோடும்‌ நின்‌ 
னோடும்‌ பிரிவின்றி ஆயிரம்‌ பல்லாண்டுர என்று தமக்கும்‌ 
தாமே மங்களாசாஸ்௩ம்‌ செய்துகொண்டார்‌; எம்பெருமானுடைய 
பெருமையைப்‌ பாங்காக அநுபவிக்கவல்ல அடியார்கள்‌ இல்லை. 
யாயின்‌ எம்பெருமானிருந்து யாது பயன்‌? நிலா தென்றல்‌ 
முதலானவை பரம போக்யமேயானாலும்‌ அவை அநுபோக்தாக்‌ 
களுக்கு உபயோகப்படாதவளவில்‌ *காட்டிலெறித்த நிலாப்போலே? 
என்னும்படி அவத்யம்‌ பெறுகின்றனவன்றோ. அப்படியே, எம்‌ 
பெருமானுடைய பெருமையும்‌ அவனை நன்றாக அநுபவிக்கவல்லவர்‌ 
களுடைய பெருமையிலே சொருகிநிற்கும்‌. பாகவதர்களின்‌ 
பெருமையைப்‌ பேசுவதும்‌ பகவானுடைய பெருமையைப்‌ பேசுவதே 
யாகும்‌. ஆனதுபற்றியே *திருமாலவன்கவி* என்று பகவத்‌ 
கீர்த்தனமாகக்கொண்ட இத்திவ்யப்‌ பிரபந்தத்திலே *பயிலுஞ்‌ 
சுடரொளி *நெடுமாற்கடிமை* முதலான பதிகங்கள்‌ பாகவத 
ப்ரபாவ கீர்த்தஈ பரங்களாகவும்‌ அமைந்தன. பாகவதர்களுள்‌ 
ஆழ்வார்‌ சிறந்தவரன்றோ. ஆத்ம ப்ரசம்ஸை [அதாவது தற்‌ 
புகழ்ச்சி அவத்யமானாலும்‌ பகவத்‌ விஷயத்திலுண்டான தமது. 
ஈடுபாட்டைத்‌ தாமே பேசிக்கொள்வது தகுதியேயாகும்‌. இது 
அவத்யமன்று. ஆனால்‌ “எம்பெருமான்‌ விஷயத்தில்‌ நான்‌ இப்படி 
யிப்படி யீடுபட்டிருக்கிறேன்‌' என்று வ்யக்தமாகச்‌ சொல்லிக்‌ 
கொள்வதில்‌ ஆழ்வார்க்குச்‌ சிறிது ஸங்கோசமுண்டாயிற்றுப்‌' 
போலும்‌, எம்பெருமானும்‌ தன்னுடைய பெருமையைத்‌ தானே ஒரு 
பெரிய பிரபந்தமாக வெளியிட்டுக்கொள்ள வேணுமென்று ஆசைப்‌ 
பட்டு, அப்படி நாமே நம்பெருமையைப்‌ பேசிக்கொண்டால்‌ அது 
சுவைமிக்கதாகாது என்று பார்த்து நம்மாழ்வார்மீது ஆவேசித்து 
அவர்‌ வாக்காலே. தானே தன்‌ பெருமைகளைப்‌ பேசிவிட்டுக்‌. 
“குருகூர்ச்சடகோபன்‌ சொன்ன” என்று ஆழ்வார்மேலே ஆரோ 
பணம்‌ செய்தான்‌ என்று சொல்லுவதொன்றுண்டு; இவ்விஷயத்தை 
ஆழ்வார்‌ தாமே மேலே ஏழாம்பத்தில்‌ *என்றைக்குமென்னை* 
என்கிற திருவாய்மொழியிலே நன்கு. வெளியிடக்‌ காண்கிறோம்‌. 
அதுவேபோல இப்போது ஆழ்வார்‌ தாமும்‌ தம்‌ பெருமையைத்‌ 
தாமே வெளியிட்டுக்கொள்ளவேணுமென்று ஆசைப்பட்டு அது 
சுவையுடைத்தாவதற்காக அதை வேறொருவர்‌ தலையில்‌ ஏற்றப்‌ 


http:/facharya.org 


236 அண்ணாஸ்வாமியின்‌ அமுதமொழியாயிரம்‌ 


பார்த்துத்‌ தோழிமார்‌ பாசுரமாக வைத்து இத்திருவாய்மொழியை 
அமைத்தருளுகின்றார்‌; ஆழ்வார்‌ பகவத்‌ விஷயத்திலீடுபட்டிருக்கும்‌ 
பெருமையை வேறு சில பாகவதர்கள்‌ எடுத்துக்‌ கூறுவதாக 
உள்ளுறை பொருள்‌ காண்க. 


456, ஆரும்பத்தில்‌ ஆரும்பதிகம்‌-மாலுக்குவையமளந்த 

கீழ்த்‌ திருவாய்மொழி தோழிபாசுரமாகச்‌ சென்றது; இத்திரு 
வாய்மொழி தாய்பாசுரமாகச்‌ செல்லாநின்றது. இதில்‌ பாசுரம்‌ 
தோறும்‌ “இழந்தது” என்று வாராமின்றது. சங்கை யிழந்தாள்‌, 
மாமைநிறமிழந்தாள்‌, சாயையிழந்தாள்‌, மாண்பிழந்தாள்‌, கற்பிழந்‌ 
தாள்‌, கட்டிழந்தாள்‌  என்றிப்படிப்பலவும்‌ இழந்ததாகச்‌ சொல்லப்‌ 
படுகிறது. இதனால்‌, பகவத்‌ விஷயத்தில்‌ ப்ராவண்யம்‌ அதிகரித்த 
மையும்‌, அபேக்ஷிதமானபடி ஸம்ச்லேஷம்‌ கிடையாமையாலே மேனி 
மெலிந்தமையும்‌, கட்டுக்கு அடங்காமையுமாகிறவிவை சொல்லப்‌ 
படுகின்றன. வென்றுணர்க. கீழ்‌ நாலாம்பத்தில்‌ *ஏருளுமிறை 
யோனும்‌* என்கிற திருவாய்மொழியில்‌ “மாறாளன்கவராத மணி 
மரமைகுலைவிலமே” “மணிமாயன்கவராத மடறெஞ்சால்‌ குறை 
விலமே' என்றிப்படித்‌ தாமே வேண்டாவென்று உபேச்ஷித்த 
ஆத்மாத்மியங்களெல்லாம்‌ இப்போது தன்னடையே கழிந்து 
செல்லுகிறபடி சொல்லுகிறது. எம்பெருமானுடைய ஒரோ அவதார 
சேஷ்டிதங்களையும்‌ ஒரோ திவ்யகுணங்களையும்‌ நினைக்க. நினைக்க, 
தாம்‌ பரவசராய்‌ மேணிமெலிந்து ஆவி நீராயுருகுகின்றமையை 
ஆழ்வார்‌ அக்யாபதேசத்தாலே அருளிச்செய்கிறாராயிற்று. 


457, ஆரும்பத்தில்‌ ஏழாம்பதிகம்‌- உண்ணுஞ்சோறு 

கீழ்த்திருவாய்மொஜி போலே இத்திருவாய்மொழியும்‌ தாய்‌ 
பாசுரமாகவே. செல்லுகிறது. படுக்கைத்‌ தலையிலே பாரங்குச 
நாயகியாகிய மகளுடன்‌ கூடவே படுத்துக்‌ கொண்டிருந்து மகளின்‌ 
விரஹதாபத்துக்கு உபசாரங்கள்‌ பண்ணிக்கொண்டிருந்த திருத்‌ 
தாயார்‌ படுக்கையைத்‌ தடவிப்பார்த்தாள்‌; எங்கும்‌ தேடிப்பார்த்‌ 
தாள்‌! மகளைக்‌ கண்டிலள்‌ பேய்‌ கொண்டதோ? பிசாசு 
கொண்டதோ?” என்று சங்கிக்கலாமாயினும்‌ இவளுக்குத்‌ திருக்‌ 
கோளுரெம்பெருமானிடத்திலிருந்த ஆவலின்‌ மிகுதியை ஈண்கு 
அறிந்தவளாகையாலே அத்திருப்பதிக்கே சென்‌ றிருக்கவேணு 
மென்று அறுதியிட்டு அதை வெளியிட்டுரைக்கும்‌ பாசுரமாகச்‌ 
செல்லுகிறது இத்திருவாய்மொழி, திருக்கோளூர்‌ சென்று அவ்‌ 
விடத்து எம்பெருமானோடே நித்யஸம்ச்லேஷம்‌ பண்ணவேணு 
மென்றிருந்த ஆழ்வாருடைய விருப்பம்‌ இத்திருவாய்மொழியாகப்‌ 
பரிணமித்து விட்ட துபோலும்‌. 


http:/facharya.org 


ஐந்தாவது நூறு 237 


458; ஆராம்பத்தில்‌ எட்டாம்‌ பதிகம்‌ 
பொன்னுலகாவிரோ 


தூதுவிடும்பதிகம்‌ இது. இதில்‌ *வானவர்கோனைக்‌ கண்டு 
யாமிதுவோ தக்கவாறென்ன வேண்டும்‌* என்ற பாசுரத்தையும்‌ 
ஈஎங்குச்‌. சென்றாகிலுங்‌ கண்டு இதுவோ தக்கவாறென்மின்‌* 
என்கிற பாசுரத்தையும்‌ உயிராகக்‌ கொண்டு இத்திருவாய்மொழி 
--பரத்வத்திலும்‌ அந்தர்யாமித்வத்திலும்‌ தாது விட்டயடியா 
மென்பர்‌, 


459, ஆரும்பத்து ஒன்பதாம்‌ பதிகம்‌--நீராய்‌ நிலனாய்‌ 


இப்படி கரதப்ரேஷணம்‌ பண்ணியும்‌ எம்பெருமான்‌ வரக்‌ 

காணாமையாலே அவனைத்‌ தம்முடைய பெரிய ஆர்த்தியோடே 
கூடத்‌ திருநாட்டிலே கேட்கும்படி கூப்பிட்டழைக்கிறார்‌. தூது 
விடுவதிற்காட்டிலும்‌ தமது ஆர்த்தராதமே கார்யகரமாமென்று 
கொண்டார்‌. இப்பதிகத்தின்‌ ஸாரத்தை கூறுகின்ற மணவாள: 
மாமுனிகள்‌ நூற்றந்தாதியில்‌, 

“நீராகிக்‌ கேட்டவர்கள்‌ நெஞ்சழிய 

மாலுக்கும்‌ ஏறார்‌ விசும்பில்‌ இருப்பு அறிதாம்‌” 


என்று அருளிச்‌ செய்கையாலே இப்பதிகத்தில்‌ ஆழ்வாருடைய 
ஆர்த்தியின்‌ கனம்‌ மிக ரிக்கதென்பது விளங்கும்‌. 


460. ஆராம்பத்தில்‌ பத்தாம்‌ பதிகம்‌--உலகமுண்ட 
பெருவாயா 


கீழ்த்‌ திருவாய்மொழியில்‌ அபரிமிதமான ஆர்த்தியோடே பரம 
யதத்தளவும்‌ கேட்கும்படி கூப்பிட்டார்‌. அங்ஙனே கூப்பிடச்‌ 
செய்தேயும்‌ எம்பெருமான்‌ வந்து முகங்‌ காட்டாமையாலே மிகவும்‌. 
தளர்ந்து கோவுபட்ட ஆழ்வார்‌, அப்பெருமான்‌ ஸ்ரீவைகுண்டத்தி 
லிருந்து நிலவுலகத்தே வக்து ராமக்ருஷ்ணாத்யவதாரங்கள்‌ பண்ணி. 
அக்காலத்திலே யிழந்தார்க்கும்‌ இழக்கவேண்டாமல்‌ திருவேங்கட 
மஃயிலே நித்ய ஸஜரிகளோடு நித்ய ஸம்ஸாரிகளோடு  திர்யக்குக்‌ 
களோடு வாசியற எல்லாரும்‌ வந்து ஒருமிடருக. ஆச்ரயிக்கலாம்படி 
நித்ய ஸந்நிதி பண்ணியிருக்கிறபடியை யதுஸந்தித்து அத்திரு 
வேங்கடமுடையான்‌ திருவடிகளிலே பெரிய பிராட்டியார்‌ முன்னிலை 
யாகத்‌ தம்முடைய அ௱க்யகதித்வத்தை விண்ணப்பஞ்‌ செய்து 
சரணம்‌ புகுகிறார்‌ இத்திருவாய்மொழியில்‌, 


http:/facharya.org 


238 அண்ணாஸ்வாமியின்‌ அமுதமொழியாயிரம்‌ 


461, ஏழாம்பத்தில்‌ முதல்‌ பதிகம்‌--உண்ணிலாவிய 

எம்பெருமான்‌ கீதையிலே *தைவீ ஹ்யேஷா குணமமீ மம 
மாயா துரத்யயா* என்று சொல்லிவைத்து, உடனே *மாமேவ யே 
ப்ரபத்யக்தே மாயாம்‌ ஏதாம்‌ தரந்தி தேர என்றும்‌ சொல்லி 
வைத்தான்‌. அதாவது-ஒரு குருவி பிணைத்த பிணை ஒருவரால 
விழ்க்க வொண்ணாதாப்போலே தான்‌ பிணைத்த மாயப்‌ பிறவிப்‌ 
பிணையானது ஒருவராலும்‌ கழற்ற வொண்ணாதது என்று முன்னம்‌ 
சொல்லிவைத்து, என்‌ திருவடிகளையே தஞ்சமாகப்‌ பற்றுவார்‌ 
யாவரோ, அவர்கள்‌ அந்தப்‌ பிணையை எளிதாகக்‌ கழற்றிக்‌ கொள்ள. 
வல்லார்கள்‌ என்று பின்னைச்‌ சொன்னான்‌. அந்தத்‌ திருமுகப்‌ 
பாசுரத்தில்‌ ஈம்பிக்கையாலே ஆழ்வார்‌ கீழ்த்திருவாய்‌ மொழியில்‌ 
பெரிய பிராட்டியாரைப்‌ புருஷகாரமாக முன்னிட்டுத்‌ திருவேங்கட 
முடையான்‌ திருவடிகளிலே ஆர்த்தராய்ச்‌ சரணம்‌ புகுந்தார்‌ மாயப்‌ 
பிறவி மயர்வறுத்து நித்யகைங்கர்ய ஸாம்ராஜ்யம்‌ பெறவேணு 
மென்று. அந்த சரணாகதி பலித்ததில்லை. பரதாழ்வானுடைய 
சரணாகதிக்கு முன்னே தேவதைகளின்‌ சரணாகதி கிடந்ததாய்‌ 
அதற்குப்‌ பலன்‌ அளித்த பின்னரே பரத சரணாகதிக்குப்‌ பலன்‌ தர 
வேண்டினாப்போலே -- இங்கும்‌ ஆழ்வாருடைய சரணாகதிக்கு 
முன்னே இவ்வுலகில்‌ சில ஸம்ஸாரிகள்‌ சரணாகதி செய்திருப்பர்கள்‌ 
போலும்‌; நாங்கள்‌ வாழலாம்படி. ஸர்வோத்துங்கமானதொரு 
பிரபந்தத்தை உபகரித்தருள வேணுமென்று சிலர்‌ சரணாகதி 
செய்திருந்தார்களாகவேணும்‌ ; அதுதான்‌ முந்தின சரணாகதி 
யாகையாலே அதற்குப்‌ பலனளித்த பின்னரே ஆழ்வாருடைய 
சரணாகதிக்குப்‌ பலனளிக்கவேண்டி எம்பெருமான்‌ தாழ்த்தான்‌. 
எம்பெருமானுடைய ஸ்வரூப ரூப குணவிபூதி சேஷ்டி தங்களைக்‌ 
குறையறப்‌ பேசவல்லதொரு பிரபந்தம்‌ திருவவதரிக்கவேணு 
மென்று ஏற்கெனவே சிலர்‌ சரணாகதி செய்திருக்க வேண்டுகை 
யாலே முந்துற முன்னம்‌ அதற்குப்‌ பலனளிக்க வேண்டி 
எம்பெருமான்‌ ஆழ்வாருடைய சரணாகதியைப்‌ பழுதாக்கினானென்ன 
லாம்‌. இவருடைய சரணாகதிக்கு இப்போதே பலன்‌ தந்தால்‌ 
திருவாய்மொழி அரைகுறையாயன்றோ போயிருக்கும்‌. முந்தின 
சரணாகதிக்குப்‌ பலன்‌ முற்றிற்றுகாதே. திருவாய்மொழி தலைக்கட்ட 
வேண்டி ஆழ்வாரை இன்னமும்‌ இவ்விபூதியிலே வைத்தானாயிற்று. 
முன்னமே இவர்‌ பாவியேனைப்‌ பல ரீ காட்டிப்‌ படுப்பாயோ 
என்று வயிறெறிந்திருக்கிருரே அந்த வமிற்றெரிச்சல்தானே 
மேலும்‌ தலையெடுத்து *அந்தோ வடியேனுன பாசு மகலகில்லே 
னிறையுமே யென்று சொன்னவடியேனை, அகற்றுமவற்றின்‌ 
நடுவே யிருத்தித்‌ துடிக்கவைப்பது தருமமோவென்று கூப்பிடு 
கிறார்‌ இத்திருவாய்மொழியில்‌ 


http://acharya.org 


ஐந்தாவது நூறு 239 


462, ஏழாம்பத்தில்‌ இரண்டாம்‌ பதிகம்‌-- 
கங்குலும்‌ பகலும்‌ 

கீழே ஆறாம்பத்தின்‌ ஈற்றுத்‌ திருவாய்மொழியில்‌ - பெரிய 
பிராட்டியார்‌ முன்னிலையாகத்‌ திருவேங்கடமுடையான்‌ திருவடி 
களிலே விழுந்து சரணம்‌ புகுந்தவிடத்திலும்‌ ஆழ்வார்‌ தாம்‌: 
எம்பெருமானுடைய திருவடிவாரத்திலே சென்று நிற்கக்‌ கண்டிலர்‌. 
இன்னமும்‌ இந்த ப்ரக்ருதி மண்டலத்திலேயே தம்மைக்‌ கண்டார்‌. 
சப்தாதி விஷயங்களும்‌ இந்திரியங்களும்‌ ஈடையாடுகிற ஸம்ஸா 
ரத்திலே வைத்தபோதே தன்‌ பக்கலில்‌ நின்றும்‌ ஈம்மை அகற்றப்‌ 
பார்த்தானன்றோவென்று கருதிப்‌ புலியின்‌ வாயிலே அகப்பட்டாற்‌ 
போலே கூப்பிட்டார்‌ கீழ்த்‌ திருவாய்மொழியிலே. இந்த ஆர்த்தியை 
எம்பெருமான்‌ அறியாதவனல்லன்‌; “எப்படியும்‌ இவர்க்கு நாம்‌ 
பேறு பெறுவிப்பது திண்ணம்‌; இவர்‌ அங்கே போந்து செய்யும்‌ 
காரியத்தை இங்கே யிருந்துதான்‌ செய்யட்டுமே” என்றிருந்‌ 
தானவன்‌. மக்களைப்‌ பட்டினியிட்டு வைத்தும்‌ வந்த விருந்‌ 
தினரைப்‌ பேணுவாரைப்போலே இவ்வாழ்வார்‌ தாம்‌ நாலுநாள்‌ 
றோவுபட்டாராகில்‌ படுகிறார்‌; இவருடைய திவ்வியப்‌ பிரபந்தத்தைக்‌ 
| கொண்டு நாட்டை வாழ்விப்போம்‌' என்றிருந்தான்‌. இவர்‌ ஒரு 
| நொடிப்பொழுது இங்கிருந்தாலும்‌ எம்பெருமான்‌ றன்னாலும்‌ திருத்த 
| வொண்ணாத ஸம்ஸாரம்‌ எவ்வளவோ திருந்தி வாழும்படியாயன்றோ. 
| விருப்பது. அதற்காகவே இவரை இங்கு வைத்தான்‌ அவன்‌. 
“அந்தோ! இக்கொடுவுலகத்தில்‌ இருப்புப்‌ பொருந்தாத ஈம்மைக்‌ 
கொண்டா இவன்‌ காரியம்‌ நிர்வஹிக்கப்‌ பார்ப்பது! இந்நிலத்தில்‌ 
இருப்புப்‌ பொருந்துவார்‌ பலருண்டே; அன்னவர்களில்‌ ஆரேனு. 
மொருவரைக்கொண்டு காரியம்‌ பார்க்கலாகாதோ!” என்று துடிக்‌ 
கிறார்‌ ஆழ்வார்‌. இங்கு இருப்புப்‌ பொருந்தாதாரைக்கொண்டே 
காரியம்‌ பார்க்கவேணும்‌ என்பதே எம்பெருமானுடைய பிடிவாத 
மாயிற்று. இப்படி எம்பெருமானைப்‌ பிரிந்து துடிக்கவேண்டிய 
தாயிற்றேயென்று நிலைகலங்கின ஆழ்வார்‌ தாமான தன்மையை 
யிழந்து தமது பரிதாபத்தைத்‌ தம்‌ வாயாலே சொல்லகில்லாதாராய்‌ 
தாய்‌ சொல்லவேண்டும்படியான தளர்த்தியுண்டாக, திருத்தாயார்‌ 
பாசுரமாகச்‌ செல்லுகிறது இத்திருவாய்மொழி. திருத்தாயார்‌ 
இப்பராங்குச நாயகியைப்‌ பெரிய பெருமாள்‌ [ஸ்ரீரங்கநாதர்‌ ] திருவடி. 
| களிலே யிட்டு வைத்துக்கொண்டிருந்து இவள்‌ அழுவது தொழுவது 
மோஹிப்பது பிரலாபிப்பது அடைவுகெடப்‌ பேசுவது நெடுமுச்‌ 
செறிவது அதுவும்‌ மாட்டாதொழிவது ஸ்தப்தையாயிருப்பது. 
முதலியவற்றை ஒவ்வொன்றாக எடுத்துச்‌ சொல்லி, “இவள்‌. 
திறத்திலே நீர்‌ என்‌ செய்வதாகத்‌ திருவுள்ளம்‌ பற்றியிருக்கிறீர்‌?” 
என்று கேட்கிறபடியாய்ச்‌ செல்லுகிறதாயிற்று. 


http:/facharya.org 


240 அண்ணாஸ்வாமியின்‌ அமுதமொழியாயிரம்‌ 


463. ஏழாம்பத்தில்‌ முன்றாம்‌ பதிகம்‌-- 
வெள்ளைச்சுரிசங்கு 

கீழ்த்‌ திருவாய்மொழியிலே ஆழ்வாருடைய துயர்‌ பேச்சுக்கு 
நிலமல்லரமேயிருந்தது. பெரிய பெருமாளுடைய திருக்குணங்களையும்‌ 
வடிவழகு முதலானவற்றையும்‌ பராங்குசகாயகியான தரன்‌ வாய்‌ 
வெருவியும்‌ திருத்தாயார்‌ சொல்லக்கேட்டும்‌ சிறிது தரிக்கும்படி 
யாயிற்று, மோஹமும்‌ தெளிந்தது. பின்பு அவனைச்‌ சென்று 
கிட்டியே தீர்வேன்‌ என்னுமாற்றாமை பிறந்து, *தென்திருப்பே 
ரெயில்‌ வீற்றிருந்த மகரரெடுங்குழைக்‌ காதனிடம்‌ போகவேணு 
மென்று புறப்பட, பழையபடியே தோழிமாரும்‌ தாய்மாரும்‌ சூழ்ந்து 
கொண்டு “உனக்கு இத்தனை ப்ராவண்யமாகாது : மைக்கு இது 
பழியாய்‌ விளையும்‌! என்ன, நீங்கள்‌ தடை சொல்லுகிறவற்றால்‌ ஒரு 
பயனுமுண்டாகமாட்டாது. நான்‌ மகர நெடுங்குழைக்காதனாலே 
நெஞ்சு பறியுண்டேன்‌ ; ஆனபின்பு நானே போனதாகாமே நீங்கள்‌ 
என்னோடு உடன்பட்டு அங்கே கொண்டுபோய்ச்‌ சேர்க்கப்பாருங்கள்‌” 
என்று, பராங்குச, நாயகி தனக்குப்‌ பிறந்த துணிவை அவர்‌ 
களுக்குச்‌ சொல்லுகிறதாகச்‌ செல்லுகிறது இத்திருவாய்மொழி. 
464. ஏழாம்பத்தில்‌ நான்காம்‌ பதிகம்‌-ஆழியெழ 

கீழ்த்திருவாய்மொழியிலே ஆழ்வாருடைய பதற்றம்‌ அளவு 
கடந்திருந்தது. *மண்திணி ஞாலமுமேழ்கடலும்‌ நீள்‌ விசும்புங்‌ 
கழியப்‌ பெரிதாகத்‌ தாங்கொண்ட காதலை வெளியிட்டு, இப்படி 
கரைபுரண்ட காதலையுடைய நான்‌ இங்கே யிருக்ககில்லேன்‌, தென்‌ 
திருப்பேரையில்‌ சென்று சேர்வேனத்தனையென்று சொல்ல, தோழி 
மார்‌ தாய்மார்‌ முதலானார்‌ இது ஸ்வரூபஹானியென்று சொல்லித்‌ 
தடுத்தவளவிலும்‌ கேட்கமாட்டாதவராய்ப்‌ புதறியே நின்‌ ற ஆழ்வார்‌ 
புறப்பட்டுச்‌ செல்லப்பார்த்தார்‌. *காலாழும்‌ நெஞ்சழியுங்‌ கண்‌ 
சுழலும்‌* என்னும்படியான நிலைமையிலே நின்‌ றிருந்தாராகையாலே 
புறப்பட்டுச்‌ செல்ல வலிமையற்றிருந்தார்‌. வரய்கொண்டு பேசவும்‌ 
முடியாதபடி. பலமழிந்து கிடந்கவிவர்க்கு ஒரு வழியாலே 
பலமுண்டாக்க வேணுமென்றுபார்த்தான்‌ எம்பெருமான்‌. 
தன்னுடைய விஜயாபதான பரம்பரைகளைக்‌ காட்டிக்‌ கொடுத்தால்‌ 
அவற்றைக்‌ கண்டு பலம்‌ மிக்குத்‌ தரித்திரப்பர்‌ என்று கருதி, 
உலகளந்தது, கடல்‌ கடைந்தது, நிலமிடந்தது, பிரளயத்திலே 
உலகமுண்டது. முதலான அபதானங்களைக்‌ காட்டிக்கொடுத்து, 
“ஆம்வீர்‌! இவற்றை யதுஸந்தித்துத்‌ தரித்து வாழும்‌” என்ன, 
ஆழ்வாரும்‌ அவ்வபதானங்களை ஸமகாலத்திற்போலே கண்டு 


பாசரந்தோறும்‌ ஒவ்வொரு அபதானமாகப்‌ பேசித்தரிக்கிறார்‌ 
இத்திருவாய்மொழியில்‌, 


http://acharya.org 


ஐந்தாவது தூறு 241 


465. ஏழாம்பத்தில்‌ ஐந்தாம்‌ பதிகம்‌-- 
கற்பாரிராமபிரானை 

கீழ்த்திருவாய்மொழியில்‌ எம்பெருமானுடைய சில விஜய சேஷ்டி 
தங்களைக்‌ காணப்பெற்று அநுபவித்தவாழ்வார்‌ அப்படிப்பட்ட 
மற்றுஞ்‌ சில சரிதைகளையும்‌ வாயாரப்பேசி, *அந்தோ!]இப்படிப்பட்ட 
பகவத்‌ குணங்களை யநுபவிக்க இட்டுப்‌ பிறந்தும்‌ ஸம்ஸாரிகள்‌ 
அக்யபரராயிருப்பது. என்னோ வென்று வியந்தும்‌ திருவுள்ளம்‌ 
நொக்தும்‌ பேசுகிறதாய்த்து இத்திருவாய்மொழி, 


466. ஏழாம்பத்தில்‌ ஆரும்பதிகம்‌--பாமருமுவுலகும்‌ 


கீழ்த்திருவாய்மொழியில்‌ பரோபதேசம்‌ ஸ்பஷ்டமாக இல்லை 
யாயினும்‌ பரோபதேசத்திலேயே முழுநோக்காயிருக்கும்‌. *கற்பாரி 
ராமபிரானையல்லால்‌ மற்றுங்‌ கற்பரோ *காரணற்காளன்‌ றியாவரோ 
*தண்ணாற்காளன்‌ றியாவரோ* என்று இங்ஙனே பாட்டுத்தோறும்‌ 
படர்க்கையாகவே அருளிச்‌ செய்திருந்தாலும்‌ முன்னிலையாக 
அருளிச்செய்வதிலேயே ஆழ்வாருடைய திருவுள்ளம்‌ ஊன்றி 
யிருக்கும்‌. “பாவிகாள்‌! இழந்து போகிறீர்களே!' என்று ஸம்ஸாரிகளை 
நோக்கிப்‌ பரிதபித்துக்‌ கூறுதலும்‌, *அப்படி1இழவாதே கொள்ளுங்‌ 
கள்‌! என்று உபதேசித்ததுமே கீழ்த்திருவாய்மொழிக்கு ப்ரமேயமா 
யிருக்கும்‌. அங்ஙனே பிறருடைய இழவுக்கு நொந்து பேசின 
ஆழ்வார்‌ தம்மை நிரூபித்துப்‌ பார்த்தார்‌. பிறர்‌ இழக்திருப்பது 
நாஸ்திக்யத்தாலே; அப்படிப்பட்ட இழவு தமக்கு இல்லையானாலும்‌, 
எம்பெருமானைப்‌ பரிபூர்ணமாக  அநுபவிக்கவேணுமென்கிற 
விருப்பம்‌ தமக்குக்‌ குறையற உண்டாயிருக்கச்‌ |செய்தேயும்‌' 
அவ்கநுபவம்‌ பெருமையினாலையான இழவு பொறுக்கவொண்ணாு 
திருந்ததனால்‌, தம்முடைய ஆர்த்தியெல்லாம்‌ தோற்றப்‌ பரமபத: 
நாதனுடைய திருச்செவியளவும்‌ படும்படியாகப்‌ பெருமிடறுசெய்து 
கூப்பிடுகிறார்‌ இத்திருவாய்மொழியில்‌, அம்மங்கியம்மாள்‌ என்னு 
மாசிரியர்‌ “இத்திருவாய்மொழியின்‌ சப்தராசிகளை காம்‌ வாயாற்‌ 
சொல்லவும்‌ காதாம்‌ கேட்கவும்‌ அதிகாரிகளே தவிர, இதில்‌: 
ஆழ்வார்க்குச்‌. செல்லுகின்ற ஆர்த்தி இப்படிப்பட்டதென்று எடுத்‌ 
துரைக்க நாம்‌ அதிகாரிகளல்லோம்‌”' என்பராம்‌. 


467. ஏழாம்பத்தில்‌ ஏழாம்‌ பதிகம்‌--ஏழையராவி 


கீழ்த்‌ திருவாய்மொழியிலே ஆழ்வார்‌ கூப்பிட்ட கூப்பீடு பரம 

பதத்தளவுஞ்‌' சென்று பரவாஸுதேவனுடைய திருச்செவியில்‌ 

விழுந்திருக்கும்‌. அது கேட்ட அப்பெருமான்‌ ஆழ்வாரை ஒருவாறு 
16 


http://acharya.org 


ரே 


242 அண்ணாஸ்வாமியின்‌ அமுதமொழியாயிரம்‌ 


தேற்றுவிக்க  உருவெளிப்பாடு தோன்றச்‌ செய்தருளினன்‌. 

அதாவது அவனுடைய திவ்யாவயங்களை மாகஸஸாச்ஷாத்கார 
பூக்சிஷயமாகப்‌ பெற்றாராழ்வார்‌. கண்ணுக்கு ப்ரத்யக்ஷமாகத்‌ 
தோற்றாமே நெஞ்சுக்கு மாத்திரம்‌ ஸாக்ஷாத்கார விஷயமாகை 
உருவெளிப்பாடாம்‌. அது இத்திருவாய்மொழியில்‌ செல்லா நின்றது. 
இது பிராட்டி நிலைமையிலே நின்று பேசுக்‌ திருவாய்மொழி. தாய்‌ 
மார்களையும்‌ தோழிமார்களையும்‌ நேக்கி “எம்பெருமானுடைய 
வடிவழகு எனக்கு ப்ரத்யக்ஷ ஸமாநாகாரமாய்த்‌ தோற்றித்‌ தனித்‌ 
தனியும்‌ திரளவும்‌ ஒருமூகஞ்செய்து நலியா நின்றதே! இந்த 
நலிவுக்கு ஆற்றுவேனா? உங்கள்‌ பேச்சுக்கு அஞ்சுவேனா?”” என்று 
அலமந்து பேசுகிறாளாயிற்று பராங்குச நாயகி, கீழ்‌ ஐந்தாம்பத்தில்‌ 
*எங்ஙனேயோ வன்னைமீர்காள்‌* என்கிற திருக்குறுங்குடிப்‌ 
பதிகமும்‌ உருவெளிப்பாடாய்ச்‌ சென்றது; அதிற்காட்டில்‌ இத்திரு. 
வாய்மொழிக்கு வாசி யென்னென்னில்‌; அங்கு ப்ரிதியும்‌ அப்ரிதியும்‌ 
ஒரு நிகராயிருக்கும்‌; இங்கு அப்ரிதி தலையெடுத்திருக்கும்‌. 
தொடங்கும்போதே “இணைக்கூற்றுங்‌ கொலோ!” என்கையாலே 
பாதகத்வத்தினுறைப்பு தெரியவரும்‌. 


468: ஏழாம்பத்தில்‌ எட்டாம்‌ பதிகம்‌--மாயாவாமனனே 


கீழ்த்திருலாய்மொழியிலே ஆழ்வார்‌ உருவெளிப்பாட்டாலே 
கோவுபட்டார்‌. அந்த நோவைப்‌. பரிஹரிக்க எம்பெருமானால்‌' 
ஆகாத்தன்றே. ஆனாலும்‌ சில காரணங்களாே அவன்‌ 


திருவுள்ளம்‌ ஒரு ஸமய விசேஷத்தை எதிர்பார்த்திருந்தபடியாலே 
தாமதிக்கலாயிற்று. அந்தத்‌ திருவுள்ளத்தை ஆழ்வார்‌ தாம்‌ 
அறியாதவரல்லரே. அறிந்து வைத்தும்‌ ஆறியிருக்குமியல்வின 
ரல்லரே. உயிர்‌ துறந்து மூடியவேண்டும்படியான நிலைமை நேர்க்‌ 


எம்பெருமான்‌ தம்மை முடியவொட்டாதே 
கடத்துகிறபடியைக்‌ கண்டு மிகவும்‌ ஆச்சரியப்பட்டார்‌. “இப்படி 
யொரு அச்சரியமிருந்தபடியென்‌!' என்று. எம்பெருமானையே 
நோக்கிக்கூற, “ஆழ்வீர்‌! இந்தவொரு ஆச்சரியந்தானோ என்னி 
டத்தில்‌ நீர்‌ அறிந்தது? என்‌ விசித்திரங்களையெல்லாம்‌ காட்டு 
கிறேன்‌ பாரும்‌! என்று சொல்லி எம்பெருமான்‌ தன்னுடைய விருத்த 
விபூதித்வத்தைக்‌ காட்டியருள, அது கண்டு ஆழ்வார்‌ விஸ்மித 
ராய்ப்‌ பேசுகிறார்‌ இத்திருவாய்மொழியில்‌, 


469. ஏழாம்பத்தல்‌ ஒன்பதாம்‌ பதிகம்‌--என்றைக்கும்‌. 
கீழ்த்திருவாய்மொழி சென்றது எம்பெருமானுடைய ஒரு 


ஆச்சர்ய சாதுரியத்தாலேமாயிற்று. ஆழ்வார்‌ ஒன்று கேட்க, 
எம்பெருமான்‌ ஒன்றைச்‌ சொல்லி அவர்‌ கேட்டதை மறப்பிக்குமியல்‌ 


http://acharya.org 


ஐந்தாவது நூறு 243. 


வினனாகையாலே ஒவ்வொரு. ஸமயத்திலே ஒவ்வொரு குணாவிஷ்‌ 
காரத்தைப்‌ பண்ணுவதும்‌ அதை ஆழ்வார்‌ அனுபவிக்குமாறு 
செய்வதும்‌ அத்தாலே சிறிது போது. கழியும்படியாகச்‌ செய்வதும்‌ 
ஆக இப்படியே நடந்து வாராநின்றது. இப்படிப்பட்ட எம்பெரு 
மானை இன்று மடிபிடித்துக்‌ கேட்டு உத்தரம்‌ பெற்றேயாக வேணு 
மென்கிற தீவிரமான முசி ஆழ்வார்க்கு உண்டாயிற்று, அதனால்‌ 
எம்பெருமானை வலியப்‌ பிடித்துக்கொண்டு *பிரானே! என்னுடைய 
ஆற்றாமையில்‌ குறை கண்டாயோ? உன்னுடைய சக்தியில்‌ குறை 
கண்டாயோ? ஏதுக்கு இப்படி, யென்னை ஈலியுமவற்றின்‌ ஈடுவே 
வைத்து: ஈலியர நின்றாய்‌? *பெரய்ந்நின்ற ஞானமும்‌ பொல்லா 
வொழுக்குமழுக்குடம்புமாய்‌ இந்கின்ற நீர்மையிலே மிக்க அரு 
வருப்புக்‌ கொண்ட வென்னை இக்கொடிய நிலத்திலே வைத்‌ 
குமைப்பது பரமகாருணிகனான உனக்குப்‌ பொருந்துமோ? என்ன 
திருவுள்ளங்கொண்டு என்னையிங்கு இட்டு வைத்திராநின்றாய்‌? 
இது தன்னை இன்று நீ சொல்லியேயாகவேணும்‌' என்றாராழ்வார்‌. 
அதுகேட்ட எம்பெருமான்‌ *ஆழ்வீர்‌! 

அறியீரோ? அறிந்து வைத்தும்‌ அறியாதவர்‌ போலக்‌ கேட்‌ 
கின்றீரே: மைக்கும்‌ ஈம்முடையவர்கட்கும்‌ போதுபோக்குக்கு 
உரித்தான செவிக்கினிய செஞ்சொற்களைப்‌ பாடித்தருகைக்காக 
வன்றே நாம்‌ உம்மை இந்நிலத்திலே வைத்திருப்பது ; அப்படி 
யிருக்க ஏன்‌ பதறுகிநீர்‌? என்ன, அதுகேட்ட ஆழ்வார்‌ (பிரானே 
உன்‌ கருத்து? ஸர்வேச்வரனாய்‌. அவாப்தஸமஸ்தக। மனா 
யிரூந்துள்ள உனக்கும்‌ ஒரு குறை யுண்டாகி அக்குையை 
என்னாலே தீர்த்துக்கொள்ளப்‌ பார்ப்பதாகிறவிது கன்றாயிருந்தது? 
உனக்குச்‌ சில ப்ரபந்தங்கள்‌ வேண்டினால்‌ அவையியற்றுவதற்குரிய 
அறிவு ஆற்றல்‌ முதலியவை நிரம்‌ 
முதலானாரைக்‌ கொண்டும்‌ *இன்கவிபாடும்‌ பரமகவிகளான 
முதலாழ்வாரைக்‌ கொண்டும்‌ பாடுவித்துக்‌ கொள்ளலாகாதா? 
நீசனே நிறையொன்றுமிலேனைக்‌ கொண்டு பாடுவித்துக்‌ 
கொள்ளத்‌ திருவுள்ளம்‌ கொண்டபடி என்னே! இது என்ன 
நீர்மை! இது என்ன வாத்ஸல்யம்‌! * என்று பெருகன்றி பாராட்டி, 
“ இதற்கீடாக நான்‌ செய்வதொரு கைம்மாறு கண்டிலேனே!' என்று 
ஃடுமாறுவதாய்ச்‌ செல்லுகிறது இத்திருவாய்மொழி. 


துக்‌ 


என்‌ கருத்தை நீர்‌ தாம்‌ 


ய வியாஸபராசர வால்மிகி. 


470, ஏழாம்பத்தல்‌ பத்தாம்‌ பதிகம்‌--இன்பம்‌ பயக்க 


எம்பெருமான்‌ தம்மைக்கொண்டு திருவாய்மொழி பாடுவிததுக்‌ 
கொண்ட பேருதவிக்குக்‌ கைம்மாறு ஒன்றுங்‌ காணாமே தடுமா றிஞர்‌ 
கீழ்த்திருவாய்மொழியில்‌, இப்படிப்பட்ட இவருடைய தடுமாற 
றத்தை யாற்றுதற்காக எம்பெருமான்‌, *ஆழ்விர்‌! ரர்‌ ஏன்‌ தடுமாறு 


http://acharya.org 


244 அண்ணாஸ்வாமியின்‌ அமுதமொழியாயிரம்‌ 


கின்‌ தீர்‌? நீரும்‌ ஒன்று செய்து நெஞ்சாறல்‌ தீர்க்தவராம்படி பண்ண 
நாம்‌ கருதியிருக்கின்றோம்‌; பண்டு திருவயோத்யையிலே நாம்‌ 
குசலவர்கள்‌ வாயாலே ஸ்ரீராமாயணம்‌ செவிசாத்தினோமென்று 
கேள்விப்பட்டிருப்பீரே; அப்படியே திருவா றன்விளையிலே திருவாய்‌ 
மொழி கேட்பதாகப்‌ பாரித்திருக்கின்றோம்‌. ஆனால்‌ ஸரீராமாயணம்‌ 
கேட்டபோது நாம்‌ பிராட்டியைப்‌ பிரிந்திருந்தோமாதலால்‌ தனியே 
யிருந்து கேட்டோமென்று ஒரு குறையுண்டு. இப்போது அப்படி 
யன்றிக்கே நாமும்‌ நம்‌ பெண்டுகளுமாயிருந்து கேட்க அறுதி 
யிட்டிருக்கின்றோம்‌; நீர்‌ அங்கே வந்து திருவாய்மொழி கேட்பித்து 
ஒருவாறு நெஞ்சாறல்‌ தீரப்பெறலாமே யென்று பணிக்க, அது 
கேட்ட ஆழ்வார்‌, “என்னைக்‌ கொண்டு திருவாய்மொழி பாடுவித்துக்‌ 
கொண்ட உபகாரத்தளவோடு நில்லாமல்‌ அதுகேட்கவும்‌ பாரியா 
நின்றானே! இது என்ன மஹோபகாரம்‌!” என்று உவகை தலை 
மண்டை கொண்டு அந்தத்‌ திருவாறன்விளைத்‌ திருப்பதியிற்‌ 
சென்று திருவாய்மொழி கேட்பித்தலாகிற கைங்கர்யத்தைச்‌ 
செய்யப்‌ பாரிக்கிறார்‌ இத்திருவாய்மொழியினாலே. 


471. எட்டாம்பத்தில்‌ முதல்பதிகம்‌ -- தேவிமாராவார்‌ 


கழ்ச்சென்ற பதிகத்தில்‌, திருவாறன்விளையென்னுக்‌ திருப்பதி 

லை சென்று அங்கு எம்பெருமான்‌ பெரியபிராட்டியாரும்‌ தானுமாகத்‌ 
வாய்மொழி கேட்கைக்கு விருப்பத்தோடிருக்கிற விருப்பிலை நாம்‌ 
திருவாய்மொழி கேட்பித்து மற்றுஞ்‌ சில கைங்கரியங்களையும்‌ 
பண்ணி யநுபவிப்போமென்று பாரித்தார்‌ : அது பாரிப்பளவி ல 
நின்றதத்தனையொழிய நினைத்தபடி. நிறைவேறப்‌ பெற்றதில்லை. 
அதனால்‌ ஆழ்வார்க்கு எம்பெருமானுடைய சில திருக்குணங்களில்‌ 
அதிசங்கை தோன்ற, அதனை வெளியிடுவது இத்திருவாய்மொழி, 
பிராட்டிமார்‌ அருகே யெழுந்தருளியிருக்க, நித்யஸூரிகளுமுண்டா 
யிருக்க, நினைத்தபடி காரியஞ்செய்து தலைக்கட்டவல்ல சக்தியும்‌ 
அவனுக்குண்டாயிருக்க, அடியார்கள்‌ விரும்பினபடி திருமேனி 
களைப்‌ பரிக்ரஹித்துவந்து உதவுமியல்வினனாயுமிருக்க, தமக்கும்‌ 
அபிநிவேசத்தில்‌ குறையில்லாதிருக்க, நினைத்த பரிமாற்றம்‌ பெறா 
தொழியவே ஆழ்வார்க்கு வெறுப்பு உண்டாயிற்று : அதனால்‌, எம்‌ 
பெருமானையே நோக்கி * பிரானே ! நரன்‌ நினைத்திருப்பது மருள்‌ 
கொல்‌ ? அடியார்களுக்கு ரீ வசப்பட்டவனென்றும்‌ எல்லாப்‌ பொருள்‌ 
களும்‌ நீ. யிட்டவழக்கென்றும்‌ இப்படிச்‌ சில குணங்களை நான்‌ 
உன்னிடத்தில்‌ இருப்பனவாகக்‌ கொண்டிருந்தேன்‌ : அக்கொள்கை 
உண்மையன்றோவென்று இப்போது அதிசங்கிக்க நேர்கின்‌ ஐது : 

ஈஜொருவன்‌ தோன்றி உனக்கு இவை பொய்யாய்ப்‌ போகின்றன 
ரர 7” என்று விண்ணப்பஞ்‌ செய்கிறார்‌. அசோகவனத்தில்‌ 


http://acharya.org 


பெருமாளுடைய குணங்களிலே அதிசங்கை பண்ணினாற்போலுமிது. 
“ கோவிந்தன்‌ குணம்பாடி -- ஆவிகாத்திருப்பேனே ” என்கிறபடி 
யே எம்பெருமானுடைய திருக்குணங்களைச்‌ சிந்தனைசெய்தே தரித்‌ 
திருக்கவேண்டியவர்கள்‌ அவற்றில்‌ அதிசங்கை பண்ணினால்‌ பிறகு 
ஜீவித்திருக்க வழியில்லாமையாலே * இங்ஙனே அதிசங்கை கொண்ட. 
ஆழ்வாரை இனி நாம்‌ இழக்க நேருமோ ? என்று எம்பெருமான்‌. 
அதிசங்கைபண்ணி * ஆழ்வீர்‌ ! இப்படியும்‌ நீர்‌ அதிசங்கை கொள்ளத்‌ 
தகுமோ ? நாம்‌ உமக்கு ஒன்றும்‌ செய்யவில்லையா ? எவ்வளவு செய்‌ 
திருக்கிறோமென்பதை நீர்‌ தாமே ஆலோசித்துப்பாரும்‌ : இவ்வளவு. 
செய்த நாம்‌ மேற்‌ செய்யவேண்டியதையும்‌ அடைவே செய்வோங்‌ 
காணும்‌ : வீணாக அதிசங்கை கொள்ளவேண்டா ? என்று சொல்லி 
ஸமாதானம்‌ பண்ண, ஆழ்வாரும்‌ தேறி நின்று அவற்றை யநுஸக்‌ 
தித்து இனியராகிறார்‌. 


ஐந்தாவது நூறு 245 
பிராட்டி * க்யாத: ப்ராஜ்ஞ: க்ருதஜ்ஞச்ச ஸாநுக்ரோசச்ச ராகவ; 
ஸத்வ்ருத்தோ நிரநுக்ரோச: சங்கே மத்பாக்ய ஸம்க்ஷயாத்‌ ” என்று 


472. எட்டாம்பத்தில்‌ இரண்டாம்பதிகம்‌-நங்கள்‌ வரிவனளை 


எம்பெருமான்‌ ஆச்ரித பரதந்திரன்‌, ஸர்வ நிர்வாஹகன்‌ என்றி 
ருந்தோம்‌ ; இவையும்‌ ஈம்மைத்தோற்றிப்‌ பொய்யாகிறதோவென்று 
அவன்‌ குணத்திலும்‌, ஸ்வரூபத்திலும்‌ அதிசங்கைபண்ணின ஆழ்‌ 
வாரை ஒருவாறு தேற்றித்‌ தெளிவித்தானெம்பெருமான்‌ கீழ்த்திரு 
வாய்மொழியில்‌. உண்டான அதிசங்கை தீர்க்தவளவேயல்லது தமக்கு 
அபேச்ஷிதமான பாஹ்ய ஸம்ச்லேஷத்தைப்‌ பெற்றாரல்லரே ஆழ்வார்‌. 
அதனால்‌ ஆழ்வார்க்கு மற்றோர்‌ அதிசங்கையுண்டாயிற்று ; அதா 
வது ஸம்ஸாரத்திலே நமக்கு நசையில்லையென்று நாம்‌ எண்ணி 
யிருக்கின்றோமானாலும்‌ *உள்ளுவாருள்ளிற்றெல்லா முடனிருந்தறி 
யும்‌ ஸர்வவேச்வரனுடைய திருவுள்ளமறிய நமக்கு ஸம்ஸாரருசி 
யிருக்கின்றது போலும்‌. இல்லையாகில்‌ எம்பெருமான்‌ நம்மை உபே 
சுழிக்க ப்ரஸக்தியிராதே; உபேக்ஷிக்கக்‌ காண்கிறோமாதலால்‌, ஈமக்கு 
ஸம்ஸாரருசி இன்னமும்‌ அறவில்லையென்‌ று எம்பெருமான்‌ திருவுள்‌ 
ளம்‌ பற்றியிருக்கக்கூடும்‌. ஸர்வஜ்ஞன அவன்‌ அங்ஙனே திரு 
வுள்ளம்‌ பற்றினால்‌ அது பொய்யாக இருக்கமாட்டாதே. நம்மையு 
மறியாமல்‌ நமக்கு ஸம்ஸாரருசி உள்ளத்தினுள்ளே உறைகின்றதோ 
என்னவோ ? என்கிற சங்கை உண்டாயிற்று. அதனால்‌ ஆத்மாத்‌ 
மீயாங்களில்‌ தாம்‌ ஈசையற்றபடியை எம்பெருமான்‌ திருவுள்ள த்திலே. 
படுத்த நினைத்தாராழ்வார்‌ ; அதை நேராக விண்ணப்பஞ்‌ செய்யாதே 
தோழியோடு ஸம்வாதமாகிற அக்யாபதேச முகத்தாலே அறிவிக்கிற 
படியாயிற்று இத்திருவாய்மொழி, *காலம்‌ பல சென்றுங்‌ காண்ப 
தானை உங்களோடெ.ங்க ஸிடையில்லையே* என்றும்‌ *பாதமடை 


http://acharya.org 


246 அண்ணாஸ்வாமியின்‌ அமுதமொழியாயிரம்‌ 


வதன்‌ பாசத்தாலே மற்ற வன்பாசங்கள்‌ முற்றவிட்டு* என்றுமுள்ள 
பாசுரங்கள்‌ இத்திருவாய்‌ மொழிக்கு உயிரானவை.  இத்திருவாய்‌ 
மொழியில்‌ அந்யாபதேச ப்ரகாரமிருக்கிறபடி யென்னென்னில்‌;-- 
ஸர்வேச்வரனோடு கலந்து பிரிந்தாளொரு பிராட்டி, மறுபடியும்‌ 
அவன்தானே வரக்கண்டிருக்கை தவிர்ந்து தானே புறப்படுவாளாய்‌. 
அவனிருந்த தேசத்தேறப்‌ போகமுயல, இது கண்ட தோழிமார்‌ முத 
லானார்‌. * உனக்குப்‌ படி கடந்து புறப்படுகையாகிறவிது ஆகாது 
காண்‌ * என்று ஹிதஞ்‌ சொல்லி மீட்கப்பார்க்க; அவளைக்குறித்து, 
பசுவத்‌ விஜயமொன்று தவிர மற்ற எதிலும்‌ தனக்கு ஈசையில்லாத 
படியைச்‌ சொல்லி அவர்கள து பேச்சுக்கு இணங்கமுடியாமை கூறு 
கிறது. 


473. எட்டாம்பத்தில்‌ மூன்றாம்பதிகம்‌ - அங்குமிங்கும்‌ 


கீழ்த்‌ திருவாய்மொழியில்‌ பத்தாம்‌ பாட்டில்‌ *ஓர்‌ கோலரில நன்‌. 


னெடுங்குன்றம்‌ வருவதொப்பான்‌* என்று எம்பெருமானுடைய தியை , 


மங்கள்‌ விக்ரஹவைலக்ஷண்யத்தை யநுஸந்தித்தாரே ; அவ்வது 
ஸந்தானம்‌ திருவுள்ள த்திலே (9௧ ஊன்‌ றியிருந்தது.. இப்படிப்பட்ட 
ஸெளந்தர்ய ஸெளகுமார்யங்களுக்குக்‌ கொள்கலமான இவ்வடிவுட 
னே ப்ரயோஜராந்தரபரரான ப்ரதிகூலர்வர்த்திக்கிற இந்த நிலத்தி 
லே தனியே வந்து உலாவுகின்றானே?” பரிவர்‌ ஒருவருமில்லையே, 
எண்ன தீங்கு நேரிடுமோ ! என்று ஆழ்வார்‌ வயிறெரிந்து பயப்பட, 
அதற்கு எம்பெருமான்‌ “* ஆழ்வீர்‌ ! நமக்குப்‌ பரிகைக்கு, முமழுஷாக்‌ 
களும்‌ முக்தரும்‌ நித்யரும்‌ உண்டு; ஒரு குறையுமில்லை; வீணாக 
ஏதுக்கு அஞ்சுகின்றீர்‌ ? அஞ்சவேண்டா '' என்‌ றருளிச்செய்ய, 
ஆழ்வார்‌ தாம்‌ ஒருவாறு அச்சம்‌ தீர்ந்தவரான படியை இத்திரு 
வாய்மொழியிலே அருளிச்‌ செய்கிஞுர்‌. இதில்‌, முதலில்‌ *ஆளுமாளா 
ராழியுஞ்‌ சங்குஞ்‌ சுமப்பார்தாம்‌, வாளும்‌ வில்லுங்கொண்டு பின்‌ 
செல்வார்‌ மற்தில்லைர்‌ என்ற பாசுரத்தை நோக்குமிடத்து ஆழ்வார்‌ 
பரிந்து அஞ்சினமை தெரியும்‌ ; மேலே *கலக்கமில்லாறல்தவ முனி 
வர்‌ கரைகண்டோர்‌ துளக்கமில்லா வானவரெல்லாந்‌ தொழுவார்கள்‌* 
என்ற பாசுரத்தை நோக்குமிடத்து ஒருவாறு மனம்‌ தேறினமை 
தெரியவரும்‌. 


474. எட்டாம்பத்தில்‌ நான்காம்பதிகம்‌ - வார்கடாவருவி 


எம்பெருமானோ ஸம்ஸார மண்டலத்திலேவந்து. அவதரித்துத்‌ 
தனியே உலாவாஙின்றான்‌ ; ஸம்ஸாரிகள்‌ தங்கள்‌ தங்கள்‌ அபே 
க்ஷிதம்‌ பெற்று அகன்று போமவர்களேயொழிய இவனுக்கு ரகைஷை 
தடிப்‌ பரிகிறவர்களாக இல்லையே!, இவனுக்கு என்‌ வருகிறதோ ! 


http:/facharya.org 


ஐந்தாவது நூறு 247 


என்று. அஞ்சின ஆழ்வாருடைய அச்சம்‌ கீழ்ததிருவாய்மொழியில்‌ 
ஒருவாறு தீர்ந்திருக்கச்‌ செய்தேயும்‌ இன்னமும்‌ இவர்க்கு ஈம்பக்கல்‌ 
பரிவின்‌ கனத்தாலே அச்சம்‌ மறுவலிடக்கூடுமென்றெண்ணின எம்‌ 
பெருமான்‌ * ஆழ்வீர்‌ ! பிரதிகூலர்க்குக்‌ சுணிசிக்கவொண்ணாதபடி. 
அரணுடைத்தான திருச்செங்குன்றூர்த்‌ திருச்சிற்றாற்றிலே மஹா 
சக்திமான்களான மூவாயிரம்‌ வேதியர்கள்‌ பரிந்து நோக்க அவர்களு 
டன்‌ நாம்‌ சேர்ந்து வாழ்கிறபடி பாரீர்‌ ; மக்கு அஸாதாரணமான 
வீர்ய பராக்ரமாதி குணஸம்ருத்தியையும்‌ பாரீர்‌ என்று அவற்றைக்‌ 
காட்டிக்கொடுக்க, அதனால்‌ அச்சம்‌ நன்றாகக்‌ கெட்டு அவன து வடி 
வழகிலே நெஞ்சை வைத்து அநுபவித்து உகந்தபடியைத்‌ தெரிவிப்‌ 
பதாம்‌ இத்திருவாய்மொழி. ஸ்ரீ விமீஷணாழ்வான்‌ பெருமாள்‌ திருவடி 
களிலே வந்து சரணம்‌ புக, இவனைச்‌ சேர்த்துக்கொண்டால்‌ பெரு 


மாளுக்கு என்ன அவத்யம்‌ வருமோவென்று கலங்கின ஸுக்ரீவ 
மஹாராஜாதிகளுக்கு அச்சந்தீருமாறு பெருமான்‌ *பிசாசாக்‌ தாஈவாந்‌ 
யக்ஷாந்‌ ப்ருதிவ்யாஞ்சைவ ராக்ஷஸாம்‌, அங்குல்யக்ரேண தாந்‌ ஹர்‌ 
யாம்‌ இச்சந்‌ ஹரிகணேச்வர்‌* என்று தம்முடைய மிடுக்கைக்‌ காட்டி 
னது போலாமிது, அப்படி மிடுக்கைக்‌ காட்ட அச்சந்தீர்ந்து *கிமத்ர 
சித்ரம்‌ தர்மத்ஞ லோகநாத. ஸாகாவஹ* என்று மஹாராஜர்‌ இனிய 
ரானாப்போலே ஆழ்வாருமினியராகிறாரிங்கு. 


475. எட்டாம்பத்தில்‌ ஐந்தாம்பதிகம்‌ - மாயக்கூத்தா 


கீழே *அங்குமிங்கும்‌, *வார்கடாவருவி என்கிற இரண்டு திரு 
வாய்மொதிகளாலும்‌ எம்பெருமானுக்கு ரக்ஷைதேடி. ஸமாஹிதராய்‌ 
நின்றார்‌. *வார்கடாவருவியில்‌, * திருச்செய்ய கமலக்கண்ணும்‌ 
செவ்வாயும்‌ செவ்வடியும்‌ செய்யகையும்‌ திருச்செய்ய கமலவுந்தியும்‌ 
செய்ய கமலை மார்பும்‌ செய்யவுடையும்‌ திருச்செய்ய முடியுமாரமும்‌, 
* என்று உள்ளம்‌ 


படையும்‌ திகம்‌ என்‌ சிந்தையுளானே 
பூரித்து உடல்‌ பூரித்து அநுஸந்தித்த வடிவழகு திருவுள்‌ 
ளத்திலே வேருன்றியிருந்தபடியாலே அவ்வடிவழகைக்‌ கண்ணாரக்‌ 
கண்டு பாஹ்யஸம்சலேஷம்‌ பண்ணவேணுமென்று அபேணைஷ 
பிறந்து, அது பெறாமையாலே * கீழ்ப்‌ பல திருவாய்மொழிகளிலும்‌. 
பட்ட கலசங்களும்‌ இதற்கு ஈடல்ல ; ஆழ்வாருடைய கலேசங்களி, 
லே இது நிகரற்ற க்லேசம்‌' என்னும்படியாக நொந்து காட்டுத்தி 
காதுவினாரைப்போலே தப்தராய்‌, தம்மிற்காட்டிலும்‌ ஆகுலங்களான 
கரணங்களையுடையராய்‌ *என்‌ விடாயெல்லாம்‌ தீரும்படி திவ்யா 
வயவங்களோடே வரவேணும்‌, அழகிய திருவபிஷேகத்தோடே வர 
வேணும்‌, அகிழய வடிவோடே வரவேணும்‌, மேகம்‌ போலே வர 
வேணும்‌, உதய காலத்து ஆதித்யனைப்‌ போலே பெரிய புகரோடே 
வர வேணும்‌ ? என்றிப்படி ௯ ப்பிட்டு, பின்னையும்‌ அவன்‌ வந்து 


http:/facharya.org 


248 அண்ணாஸ்வாமியின்‌ அமுதமொழியாயிரம்‌ 


,முசுங்காட்டக்‌ காணாமையாலே * நாம்‌ இந்த க்லேசத்தோடே முடிந்து. 
போமித்தனையன்றோ என்று இழவோடே. தலைக்கட்டுகிறது இத்‌ 
திருவாய்மொழி; 


476. எட்டாம்பத்தில்‌ ஆறாம்பதிகம்‌ - எல்லீயுங்காலையும்‌ 

கீழே *மாயக்கூத்தா வென்கிற பதிகத்திலே ஆழ்வார்க்குண்‌ 
டான விடா பேச்சுக்குநிலமன்று என்‌ று நினைப்போம்‌ நாம்‌ ; உண்மை 
யில்‌, ஆழ்வார்‌ விஷயத்தில்‌ எம்பெருமானுக்குண்டான விடாய்தான்‌' 
அபரிமிதமானது. * இப்படி கூப்பிடுகிற ஆழ்வார்க்கு உதவப்‌ 
பெற்றிலோமே!” என்று மிகவும்‌ தபித்து ஆகுலனாய்‌ லஜ்ஜையுமுடை 
யனாய்‌ இனிநாம்‌ என்ன செய்வதென்று ஆலோசித்தான்‌ ; * உடனே 
சென்று நாம்‌ கடுக முகங்காட்டினோமாகில்‌ ஆழ்வார்‌ ஸந்தோஷாதி 
சயத்தாலே உடலுமுயிருமுக்கி சிதிலராய்ப்போவர்‌ ; ஆகவே ஸந்தோ 
ஷத்தைப்‌ பொறுப்பித்து உளராக்கிப்‌ பரிமாறவேணும்‌' என்று 
துணிந்து, பதினாலாண்டு பிரிவாலே நொந்த பரதாழ்வானை த்‌ தரிப்‌ 
பித்து முகங்காட்டுகைக்காகத்‌ திருவடியை முன்னே செல்லவிட்டுத்‌ 
தான்‌ பரத்வாஜ மஹர்ஷியின்‌ ஆச்ரமத்திலே யிருந்தாப்‌ போலவும்‌ 
பாண்டவர்களுக்காகத்‌ தூதுபோகிறபோது ப்ரேமபரவசர்களான 
விதுரர்‌ முதலானோருடைய ப்ரீதியை ஸாத்மிப்பிக்கைக்காக *குசஸ்‌' 
தலே நிவஸதி ஸச ப்ராதரிஹேஷ்யதி* என்‌ றபடியே குசஸ்தலத்திலே. 
தங்கியிருந்து மறுகாள்‌ ஹஸ்திற்புரத்திலே யெழுந்தருளினாப்‌ போல 
வும்‌, ஆழ்வார்தம்மோடே ஸம்ச்லேஷிக்க விரும்பிய ஸர்வேச்வரன்‌ 
தம்முடைய ப்ரீதியை ஸாத்மிப்பித்துத்‌ தம்மோடே கலக்கைக்காகத்‌ 
திருக்கடித்தான மென்னும்‌ மலைநாட்டுத்‌ திருப்பதியிலே யெழுந்தருளி 
யிருந்தான்‌ ; இதனையறிந்த ஆழ்வார்‌ இப்படியாக எம்பெருமான்‌ 
தம்பக்கலில்‌ பண்ணுகிற வ்யாமோஹத்தை அநுசந்தித்து இனியரா 
அத்தைப்‌ பேசியநுபவிக்கிறார்‌ இத்திருவாய்‌ மொழியில்‌, 


477, எட்டாம்பத்தில்‌ ஏழாம்பதிகம்‌ - இருத்தும்‌ வியந்து. 


இத்திருவாய்மொழியில்‌ ஆழ்வார்‌ பேறுபெற்றுக்‌ களிக்கும்‌ 
விதம்‌ பரம விலக்ஷணமாகவுள்ள து. இவ்விஷயத்தில்‌ இப்பதிகத்‌ 
தோடொத்த பதிகம்‌ இத்திருவாய்மொழியாயிரத்தினுள்‌ வேறில்லை 
யென்று சொல்லலாம்‌. எம்பெருமானைப்‌ பெறுவதில்‌ ஆழ்வாருடைய 
விருப்பம்‌ அதிகமா ? ஆழ்வாரைப்‌ பெறுவதில்‌ எம்பெருமானுடைய 
விருப்பம்‌ அதிகமா ? என்று ஆராய்ந்து பார்க்குங்கால்‌, எம்பெருமா 
னுடைய விருப்பமே அதிகமென்று தேறி நிற்கும்‌. *ஜ்ஞாரீது ஆத்‌ 
மைவ மேமதம்‌* என்றும்‌ *வாஸுதேவஸ்‌ ஸர்வமிதி ஸ மஹாத்மா 
ஸுதுர்லப:* என்றும்‌ சொல்லி வைத்திருக்கிற எம்பெருமான்‌ படியைப்‌ 
பார்த்தால்‌, ஒரூ சேதகனைப்பெறுகை எம்பெருமானுக்குப்‌ பரமலாப 


http://acharya.org 


ஐந்தாவது நூறு 


மாகக்‌ காணாறின்‌றதன்றோ. ஆகவே ஆழ்வாரைப்‌ பெறுகையே 
எம்பெருமானுக்குப்‌ பரமலாபமாகையாலும்‌, அதற்குரிய க்ருஷி 
பண்ணுவானும்‌ அவனேயாகையாலும்‌, அவன்‌ தானும்‌ ஆர்த்தியே 
செப்பேடாக வந்து உதவுமவனாகையாலும்‌ தானே அர்த்தியாய்த்‌ 
தன்பேறாக வந்து கலந்தான்‌. அதனைக்‌ கண்ட ஆழ்வார்‌ * அந்தோ! 
நம்மோடு கலப்பதற்கு எம்பெருமான்‌ இரப்பாளனாயிருக்க, நாம்‌ இரப்‌ 
பாளராய்க்‌ கூப்பிட்டோமே!” என்று வருந்தி * ஒரு ஸம்ஸாரி சேத; 
நன்பக்கலிலே ஸர்வேச்வரன்‌ தான்‌ செய்தருளும்‌ விஷயிகாரம்‌' 
என்னே! என்று ஈடுபடுகிறாராய்ச்‌ செல்லுகிறது இத்திருவாய்‌ 
மொழி. 
478, எட்டாம்பத்தில்‌ எட்டாம்பதிகம்‌ - கண்கள்‌ சிவந்து 
*மாயக்கூத்தாவென்கிற திருவாய்மொழியில்‌ ஆழ்வாருடைய 
விடாய்‌ அபரிமிதமாகவன்றோ இருந்தது; அந்த விடாயெல்லாம்‌ 
ஆறும்படி எம்பெருமான்‌ வந்து கலந்து தன்‌ விடாயுக்‌ தீர்ந்து 
இவரைப்பெற்ற பேற்றாலே பரமப்ரீதனாயிருந்தான்‌. கீழ்த்திருவாய்‌ 
மொழியில்‌ ஆழ்வார்‌ தம்முடைய பரமானந்தத்தைப்‌ பேசும்போது 
“ சிறியேனுடைச்‌ சிந்தையுள்‌ ” என்றாரே ; அந்தச்‌ சொல்லை எம்‌ 
பெருமான்‌ மிகவும்‌! ஆராய்ந்தான்‌. * அந்தோ! இவர்‌ சிறியேனென்று 
தம்முடைய நைச்சியத்தை யநுஸந்திக்கத்‌ தொடங்கி விட்டார்‌. ஏற்‌ 
கெனவே *வளவேழுலகு பதிகம்‌ முதலானவற்றில்‌ தலைகாட்டி ஒரு 
வாறு மடிந்த றைச்யாநுஸந்தானம்‌ மறுபடியும்‌ தலைகாட்டத்‌ தொடங்‌. 
கிற்றுப்போலும்‌ ; இன்னமும்‌ இது முற்றிவிட்டால்‌ பிறகு பரிஹரிப்‌ 
பது அரிதாகுமே; ஆதலால்‌ இப்போதே அதனை வேரறக்‌ களைந்திடு 
தல்‌ ஈன்று ' என்றெண்ணி இவர்‌ நைச்யத்திற்கு ஆஸ்பதமாக 
நிணைத்திருக்கிற ஆத்மவஸ்‌,துவினுடைய பெருமையை இவர்‌ நெஞ்சி 
லே படுத்த வேணுமென்று பார்த்து அது செய்தருளுகிறான்‌ ; அது 
செய்யுமிடத்தில்‌ உம்முடைய ஆத்மஸ்வருபமிருக்கும்படி காட்டு 
கிறேன்‌ வாரீர்‌ ' என்றால்‌ * மின்மினி போலே யிருக்கிறவிதனை நீ 
காட்டிடவும்‌ நான்‌ காணவும்‌ வேணுமோ ?' என்று சொல்லி இசை 
யாதொழிவரிவர்‌ ; மேலும்‌ * அவ்வாயன்‌ றி யான றியேன்‌ மற்றருளேர்‌ 
என்று இவர்‌ ஈம்‌ வடிவழகிலே துவக்குண்டிருக்கிறுராகையாலே 
நம்மை முன்னிட்டு அவ்வா த்மஸ்வரூபவைலக்ஷண்யத்தைக்‌ காட்டிக்‌ 
கொடுப்போம்‌ என்று பார்த்து “வாரீர்‌ ஆழ்வீர்‌ ! நம்முடைய வடிவழ 
கிருக்கிறபடி கண்டீரே ; நம்மைக்காணுங்‌ காட்சியிலே உம்மையும்‌ 
காணலாம்‌ படியிருக்கின்‌றது காணும்‌ ' என்று சொல்லித்‌ தன்னு 
டைய வடிவழகை முந்துற முன்னம்‌ அநுபவிப்பித்து, தனக்குத்‌ 
திருவாபரணங்கள்போலே மிகவும்‌ போக்யமுமாய்‌ அத்யந்த சேஷமு. 
மாயிருக்கிற ஆத்மஸ்வரூபத்தைக்‌ காட்டிக்கொடுக்க, அதனை யதுப 
வித்துப்‌ பேசுகிற தாயிற்று இத்திருவாய்மொழி, 


http:/facharya.org 


259 அண்ணாஸ்வாமியின்‌ அமுதமொழியாயிரம்‌ 


479. எட்டாம்பத்தில்‌ ஒன்பதாம்பதிகம்‌-கருமாணிக்கமலை 


இத்திருவாய்மொழி தோழிபாசுரமாய்ச்‌ செல்லுகிறது. திருவாய்‌ 
மொழியாயிரத்தில்‌ தோழிபாசுரமாக வரும்‌ பதிகங்கள்‌ மூன்று ; 
*தீர்ப்பாரை யாமினியும்‌ * துவளில்‌ மாமண மாடமும்‌ *இக்கருமாணிக்க. 
மலையும்‌. இம்மூன்று பதிகங்களிலும்‌ ப்ரணவத்தில்‌ உகாரத்தின்‌ 
பொருளான அறந்யார்ஹத்வம்‌ வெளியிடப்படுகிறது. *தீர்ப்பாரை 
யாமினியில்‌ வெறியாடலை விலக்கின முகத்தாலே அது வெளியிடப்‌ 
பட்டது, *துவளில்‌ மாமணிமாடத்தில்‌ ££ இனியுமக்காசையில்லை 
விடுமினோ * என்று பலகாலும்‌ தாய்மாரை நோக்கிச்‌ சொல்லுகிற. 
முகத்தாலே அது வெளியிடப்பட்டது; இப்போது இத்திருவாய்‌ 
மொழியில்‌ அதுதன்னை வெளியிடுகிறவிதம்‌ கேண்மின்‌ ; பராங்குச 
நாயகியாகிற தலைமகள்‌ பதிஸம்யோகத்திற்குரிய வயது முதிர்ந்து 
நின்றவளவிலே தாய்‌ தந்தையர்‌ ஸ்வயம்வரம்‌ கோடித்து நகரத்திலே 
மணமுரசு அறைவிக்க, அஃதறிந்த தோழியானவள்‌ *' மரணிடவர்க 
கென்று பேச்சுப்படில்‌ வாழகில்லேன்‌ ” என்றும்‌, “ அன்றிப்பின்‌ 
மற்றொருவர்க்‌ கென்னைப்‌ பேசலொட்டேன்‌ மாலிருஞ்சோலையெம்மா 
யற்கல்லால்‌ ” என்றும்‌ திண்ணிய அத்யவஸாயங்கொண்டிருக்கிற 
இப்பெண்பிள்ளை, இப்படி தாய்‌ தந்தையர்‌ கோடிக்கிறபடியை யறிம்‌ 
தால்‌ கிலேசப்படுவளேயென்று துடித்து, இப்பெண்பிள்ளைக்குக்‌ 
குட்டநாட்டுத்‌ திருப்புலியூர்ப்‌ பெருமானோடே ஸம்ச்லேஷம்‌ ப்ரவ்ருத்த 
மானபடியைத்‌ தோழி தானறிந்திருந்தும்‌ அதை வெட்டவெளிச்ச 
மாகத்‌ தாய்மார்க்குத்‌ தெரிவித்தால்‌ ஈம்மேல்‌ சீற்ற முண்டாகும்‌; 
தெரியாதிருந்தால்‌, தலைவியும்‌ லஜ்ஜையாலே வாளாவிருப்பளாகை 
யாலே விபரிதமான கோடிப்பு நிறைவேறி அனர்த்தமாகும்‌; ஆகவே 
இப்போடுதாரு ஸதுபாயம்‌ செய்யவேண்டும்‌ ; நமக்கும்‌ ஏற்கெனவே 
இது தெரியா துபோலே காட்டிக்கொண்டு அப்போ துதான்‌ நிரூபித்து 
அறிந்துகொள்வது போல்‌ அபிறயித்து ஒருவாறு உண்மையை 


றம்‌ பெண்‌ 


வெணியிட்டுவிடுவோம்‌ என்று துணிந்து, 'அம்மனைமீர்‌ 
பிள்ளையின்‌ நிலைமைகளைக்‌ காணுமிடத்து இவளுக்குத்‌ திருப்புலி 
யூர்ப்பெருமானோடே ஸம்ச்லேஷம்‌ நேர்க்துவிட்டதுபோல்‌ தெரிகிற 
தே, உங்களுடைய கோடிப்புக்கு ப்ரஸக்தியில்ல்போல்‌ காண்கிற. 
தே, என்று மத்யஸ்தோக்தியாகச்‌ சொல்லிரிற்கிறாள்‌ ; இவ்வழியாலே 
ஆழ்வாருடைய அநக்யாஹத்வம்‌ வெளியிடப்படுகிறதாயிற்று: கீழ்த்‌ 
திருவாய்மொழியில்‌ ஆத்மஸ்வரூப வைலக்ஷண்யம்‌ சோதிக்கப்பட்ட 
தாகையாலே அதை ஈண்கு வடிக்கட்டுகிறது இத்திருவாய்மொழி 
பெண்க. 


http:/facharya.org 


ஐந்தாவது நூறு 25| 


480, எட்டாம்பத்தில்‌ பத்தாம்பதிகம்‌ - பெடுமாற்கடிமை 


கீழ்த்‌ திருவாய்மொழியில்‌ அறக்யார்ஹசேஷத்வம்‌ அறுதியிடப்‌ 
பட்டதன்றோ ; இந்த ப்ரஸங்கத்திலே பாகவத சேஷத்வம்‌ வடிக்கட்‌ 
டன வேஷமாகச்‌ செல்லப்படவேண்டியதுண்டே ; அது சொல்லு 
கிறது இத்திருவாய்மொழியில்‌,  கீழ்ப்பதிகத்தின்‌ முடிவு பாட்டில்‌ 
*தொண்டர்‌ தொண்டர்‌ தொண்டர்‌ தொண்டன்‌ சட்கோபன்‌* 
என்றாரே; அது தன்னை விசதமாக்குகிறது இங்கு. ஒருவன்‌ 
ஒரு வஸ்துவினிடத்தில்‌ அன்பு வைத்தால்‌ அவ்வன்பு 
| அளவற்றதுமாயிருந்தால்‌ அவ்வன்பு அவ்வஸ்துவோடே நின்று 
விடாமல்‌ அதனோடு ஸம்பந்த ஸம்பந்தம்‌ பெற்ற வஸ்துக்‌ 
ர்‌ களிலும்‌ பெருகிச்‌ செல்லுமென்பைதை அனைவரும்‌ தம்‌ தம்‌ 
அநுபவத்தாலறிவர்‌. -அப்படியே பாகவதபக்தியென்பது பகவத்‌ 
பக்தியின்‌ எல்லை நிலமாகவுண்டாமது. பகவத்பக்தியின்‌ உறைப்‌ 
பையே பாகவதபக்தி வெளிப்படுத்தும்‌ ஸ்வாமியினுடைய பாது 
கைகளிலே நாம்‌ ஆதரம்‌ வைத்து அவற்றைக்‌ கண்களில்‌ ஒற்றிக்‌ 
கொள்வதும்‌, தலைமீது அணிந்து கொள்வதும்‌, அலம்பித்‌ தீர்த்தம்‌ 
பருகுவதும்‌ செய்கிறோம்‌; இதனால்‌ நமக்கு ஸ்வாமியிடத்துள்ள பக்தி 
அபாரமானது என்பதன்றோ வெளியாகின்றது. அதுபோலவே இங்‌ 
கும்‌ *அவனடியாரடியே கூடுமிகு வல்லால்‌ ” இத்யாதிகளாலே 
பாகவதசேஷத்வாதிசயத்தைப்‌ பேசுவதெல்லாம்‌ பகவச்‌ சேஷத்வத்‌ | 
கின்‌ உறைப்பையே பேசினபடியாகும்‌. திருமந்திரத்தில்‌, அஹங்‌ 
காரமும்‌ மமகாரமும்‌ நீங்கப்பெற்று பகவச்சேஷத்வம்‌, உள்ளபடி 
ப்ரகாசிக்கிற ஈமஸ்ஸிலே அந்த பகவச்‌ சேஷத்வத்தின்‌ எல்லை நில, 
மாண பாகவத சேஷத்வம்‌ அநுஸந்திக்கப்பட வேணுமென்பது | 
சாஸ்தரார்த்தம்‌, திருமந்திரத்திற்கு முக்யமான பொருள்‌ பாகவத | 
சேஷதவமே யென்பதை *மாறன்‌ பணித்த தமிழ்‌ மறைக்கு ஆறங்கங்‌ 
கூறு அவதரித்த மங்கையர்கோன்‌ தமது திருமொழியில்‌ *மற்றெல்‌ 
ஸாம்‌ பேசிலும்‌ நின்திருவெட்டெழுத்துங்கற்று நான்‌. கு 
முன்னடியராக்கடிமை* என்ற பாசுரத்தில்‌ தெளிய வைத்‌; 
கீழ்‌ மூன்றாம்பத்தில்‌ ஏழாவது பதிகமான *பயிலுஞ்சுடரொளி ஸ்வ 
ஸ்வரூப ப்ரதிபாதபரமென்றும்‌, *நெடுமாற்கடிமை புருஷார்த்த 
“ஸ்வரூபப்ரதிபாத௩ பரமென்றும்‌ வகையிட்டுக்‌ காட்டப்பட்ட ந 
அங்கு வியாக்கியான த்தில்‌ மணவாள மாமுனிகள்‌--“பகவச்‌ சேஷ த்‌: 
வத்திலும்‌ தத்தாஷ்டையான பாகவத சேஷத்வமே ஆதுமாவுக்கு | 
உத்தேச்யமென்று ப்ர்திபாதித்த *பயிலுஞ்சுடரொளியும்‌. 
கைங்கர்ய பர்யந்தமாக வேணுமென்று மகோரதித்த *கெடுமாற்கடி | 
மையும்‌” என்றருளிச்செய்திருப்பது காண்க, இதனால்‌, பாகவத 
சேஷத்வம்‌ ஆத்மஸ்வரூபம்‌ என்பதிலே *பயிலுஞ்சுடரொளிக்கு 


http:/facharya.org | 


பாகவத 


252 அண்ணாஸ்வாமியின்‌ அமுதமொழியாயிரம்‌ 


நோக்கு; பாகவத கைங்கர்யமே புருஷார்த்தம்‌ என்பதிலே நோக்கு: 
இத்திருவாய்மொழிக்கு என்றதாயிற்று, இத்திருவாய்மொழியின்‌ 
ஈட்டவதாரிகையில்‌ ஓர்‌ ஐதிஹ்யமுள்ளது ; அதாவது--* அம்மணி 
யாழ்வான்‌ போசளராஜ்யத்தில்‌ நின்றும்‌ வந்தநாசிலே பட்டர்‌ கண்‌. 
டருளி “ நீ ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்குப்‌ போரவடிமைசெய்து போந்தா 
யென்று கேட்டோம்‌ ; உன்ப்ரக்ருதிக்குச்‌ சேர *நெடுமாற்கடிமை 
யைக்‌ கேள்‌” என்றருளிச்‌ செய்தாராம்‌ ? என்று, 


481. ஒன்பதாம்‌ பத்தில்‌ முதல்பதிகம்‌-கொண்ட பெண்டிர்‌ 

கீழே *நெடுமாற்கடிமை யென்கிற திருவாய்மொழியிலே எம்பெரு 
மானடியார்களையே உபாயோபேயங்களான எல்லாமுமாகப்‌ பற்றி 
யிருக்கையாகிற தம்முடைய சிறந்த அத்யவஸாயத்தை வெளியிட்ட 
ஆழ்வார்‌ அவ்வடியார்களின்‌ திருவுள்ள முகக்கும்படியான அர்த்தத்‌ 
தையே இத்திருவாய்மொழியில்‌ அருளிச்‌ செய்கிறார்‌. பாகவதர்களே 
எல்லா வுறவுமென்‌ றது-கீழ்த்திருவாய்மொழி; பகவானேஎல்லாவுறவு 
மென்கிறது இத்திருவாய்மொழி ; இவை ஒன்றோடொன்று முரண்‌ 
பட்டவையென்று நினைக்கவேண்டா ; பகவத்‌ பக்தியின்‌ எல்லை 
நிலமாக பாகவத பக்தியும்‌, பாகவத பக்தியின்‌ எல்லைகிலமாக பகவத்‌ 
பக்தியும்‌ கொள்ளத்தக்கது. உலகில்‌ ஒரு வ்ய்க்தியினிடத்திலே நாம்‌ 
வைக்கும்‌ அன்பு அந்த ஒரு வ்யக்தியளவிலே முடிந்து நிற்காமல்‌ 
தத்ஸம்பந்தி ஸம்பந்திகளிடத்தும்‌ பெருகிச்‌ செல்வது போல, 
பகவான்‌ பக்கலிலே வைக்குமன்பு அவனளவிலே நில்லாது அவனு! 
டைய ஸம்பந்த ஸம்பந்தம்‌ பெற்ற பாகவதர்களிடத்தும்‌ வளர்ந்து 
செல்லுமாயிற்று. அப்படியே பாகவதர்களிடத்தே வைக்குமன்பும்‌ 
அவர்களோடு ஸம்பந்தம்‌ பெற்றவனென்கிற காரணத்தினாலேயே 
பகவானிடத்திலும்‌ பெருகும்‌. பட்டர்‌ ஸ்ரீகணரத்௩ கோசத்திலே 
*ஜாமாதா தயிதஸ்‌ தவேதி பவதீஸம்பந்த த்ருஷ்ட்யா ஹரிம்‌ பக்‌ 
யேம* என்றருளிச்‌ செய்தது இங்கே அநுஸந்தேயம்‌. பெரிய 
பிராட்டியாருடைய மணவாளன்‌ என்கிற காரணத்தையிட்டே எம்‌ 
பெருமானை யுகப்பதாக இங்குச்‌ சொல்லி நின்றது, *அஸ்யேசாகா 
ஜகதோ விஷ்ணுபத்ரீ* என்று ஓதினபடியே தேவதேவ திவ்யமஹிஷி 
யென்கிற காரணத்தையிட்டுப்‌ பெரிய பிராட்டியாரை யுகப்பதாகச்‌ 
சொல்லுவதுமுண்டே. இவை பரஸ்பரம்‌ முரண்பட்ட பொருள்‌ 
களல்ல ; இரண்டும்‌ பரமார்த்தமே. இது போலவே, பகவத்‌ ஸம்பர்‌ 
தத்தையிட்டுப்‌ பாகவதர்களை யுகப்பதும்‌, பாகவத ஸம்பந்தத்தை 
யிட்டுப்‌ பகவானை யுகப்பதும்‌ பொருந்தியதேயாதலால்‌ கீழ்த்‌ திரு 
வாய்மொழியிற்‌ சொன்ன அர்த்தத்திற்கு அவிருத்தமாகவே இத்திரு 
வாய்மொழி செல்லுகின்றதென்று கொள்க, உலகில்‌ ப்ராக்ருதர்‌ 
களான ஆபாஸ பந்துக்களையே. ஈம்பியிருப்பாருடைய ப்ரமம்‌ நீங்கு 


http:/facharya.org 


ஐந்தாவது நூறு 253 


மாறு உபபத்திகளுடன்‌ அருளிச்செய்வது இத்திருவாய்மொழி* 
எந்த நிலைமையிலும்‌ எம்பெருமானொருவனே நிருபாதிக ரக்ஷகனென்‌ 
1 றும்‌, நாம்‌ பந்துக்களென்று நினைக்கும்படியுள்ளவர்கள்‌ பக்ஷகர்களே 
யொழிய ரக்ஷகர்களல்லரென்றும்‌ விரிவாக அருளிச்செய்கிறார்‌. கீழ்‌ 
ஐந்தாம்பத்தில்‌ *சேலேய்‌ கண்ணியமும்‌ பெருஞ்‌ செல்வமும்‌ நன்மக்க 
ளும்‌ மேலாத்‌ தாய்‌ தந்தையும்‌ அவரேயினியாவாரே* என்கிற பாக 
ரத்திற்சொன்ன பொருளை விவரிக்கவந்ததாயிற்று இத்திருவாய்‌ 
மொழி, “ ஈச்வரனையொழிந்தவர்கள்‌ ரக்ஷகரல்லரென்னுமிடம்‌ ப்ர 
பந்க பரித்ராணத்திலே சொன்னோம்‌ ” என்று முமுக்ஷஃப்படியில்‌ 
அருளிச்செய்தபடியே ப்ரபந்க பரித்ராணமென்னும்‌ ரஹஸ்யத்திலே 
ர்‌ விரிவாகக்‌ காண்கிற விஷயங்களுக்கு இத்திருவாய்மொழியே மூல 
மாகும்‌. இத்திருவாய்மொழியில்‌ பல பாசுரங்களில்‌ ** வடமதுரைப்‌ 
பிறந்த ” என்று வருவதால்‌ வடதிசைமதுரையை மங்களாசாஸனம்‌ 
செய்கிற பதிகமிது-என்றும்‌ கொள்ளலாம்‌, பரோபதேச ரூபமாகச்‌ 
சொல்லுகிறது இது. ல்‌ 


482, ஒன்பதாம்பத்தில்‌ இரண்டாம்பதிகம்‌- 
பண்டை நாளாலே. 


ஸர்வேச்வரனைத்‌ தவிர்ந்தவர்களனைவரும்‌ ஆபாஸ பந்துக்கு 
ளென்றும்‌ ஸர்வேச்வரனொருவனே நிருபாதிக பந்துவென்று மருளிச்‌ 
செய்தார்‌ கீழ்த்திருவாய்மொழியில்‌. இவரருளிச்செய்தவளவேயன்‌ 
ஹே; உண்மையில்‌ அவன்‌ தான்‌ பரம பந்துவாயிற்றே. *மாதா 
பிதா ப்ரதா நிவாஸச்‌ சரணம்‌ ஸுஹ்ருத்கதிர்‌ நாராயணர்‌ என்று 
சுருதி சொன்ன து உண்மையல்லதில்லையே. அப்படி பரம பந்துவா 
னவன்‌ பந்துக்கள்‌ செய்யவேண்டிய செயலைச்‌ செய்யாதிருக்கமாட்ட £ 
னே. அது செய்கைக்‌ குறுப்பாகத்‌ திருப்புளிங்குடியிலே திருக்கண்‌ 
வளர்ந்தருளா நின்றான்‌ : நாமும்‌ அங்கே சென்று கிட்டினால்‌ நமக்கு 
பந்துக்ருத்யமெல்லாம்‌ பண்ணுவன்‌ என்று அநுஸந்தித்து ஆழ்வார்‌ 
அங்கே சென்று கிட்டினார்‌. இப்படி பரம பந்துவானவன்‌ ஸன்னிதி 
பண்ணியருளுகிற திருப்புளிங்குடியிலே எல்லாவகையான பரிமாற்‌ 
றங்களையுமாசைப்பட்டுச்‌ சென்று கிட்டினவிடத்தும்‌, இவரை என்‌ 
னென்று வினவுதல்‌, குரரிர நோக்குதல்‌, ஒரு வார்த்தை சொல்லுதல்‌ 
ஒன்றுஞ்‌ செய்திலன்‌. ஆனாலும்‌, *இன்றாக நாளையேயாக இனிச்‌ 
சிறிது நின்றாக நின்னருள்‌ என்பாலதே* என்று திண்ணிய அக்ய 
வஸாயம்‌ கொண்டிருக்குமவர்களிலே ஒருவரான ஆழ்வார்‌ அவனு 
ளனாயிருக்கும்பொழுது பந்துக்குத்யம்‌ செய்யத்‌ தவறமாட்டான்‌ ; 
சிறிது தாமதித்தால்‌ என்ன குறை?” என்று ஒருவாறு தேறுத 
லடைந்து, வேறொன்றுக்காக மிகவும்‌ ஆர்த்தியடைந்தார்‌ ; அதாவ 
தென்னென்னில்‌ ; இங்கே என்றைக்குத்‌ திருக்கண்வளர்ந்தருளப்‌ 


http://acharya.org 


En (பாசு பட ணை 


254 அண்ணாஸ்வாமியின்‌ அமுதமொழியாயிரம்‌ 


புகுந்தானோ அன்றுமுதல்‌ இன்றனவாக ஏகரிதியாய்‌ ஆடாதே அசை 
யாதே சயனித்திருக்கின்றானே ! இது என்ன சிரமமோ?' என்று இவ்‌ 
வாற்றாமை திருவுள்ளத்திலே குடி புகுந்தது. கீழ்‌ எட்டாம்பத்தில்‌ 
*கொடியார்மாடக்‌ கோளூரகத்தும்‌ புளியங்குடியும்‌ மடியாதின்னே 8 
துயில்மேவி மகிழ்ந்தது தான்‌, அடியாரல்லல்‌ தவிர்த்த வசவே அன்‌ 
1 நேலிப்படி தான்‌ நீண்டு தாவிய வசவோ பணியாயேர்‌ என்ற பானரத்‌ 
| திலுண்டான வயிறுபிடியே மீண்டும்‌ தலையெடுத்தது, அப்பெரிய 
1 வாற்ருமையோடே * இேவரிரும்‌ பிராட்‌ டிமாருங்கூட எழுந்தருளி 
| யிருக்குமிருப்பை எனக்குக்காட்டியருளவேணும்‌ ; என்னைக்‌ கண்ட 
| காட்சியிலே விகாரமடைந்து என்முன்னே நாலடியுலாவி யருள 
| வேணும்‌; புன்முறுவல்‌. காட்டியருள வேணும்‌; ஒரு வார்த்தை 
யருளிச்செய்யவேணும்‌' என்‌ றிங்ஙனே தாமுமவனுமேயறிந்ததாகக்‌ 
திருவாசலைத்‌ திருக்காப்பிட்டுக்கொண்டு ஏகார்தத்திலே தம்முடைய 
மஙோரதங்களையெல்லாம்‌ விண்ணப்பஞ்‌ செய்கிற ரித்திருவாய்‌ 
மொழியில்‌. இப்பதிகத்தின்‌ பொருட்சுவை ஒருபுறமிருக்க சொற்‌ 
ந [லை கல்றெஞ்சையும்‌ கரையப்பண்ணும்‌. ஸம்ஸாரத்தில்‌ ஆர்த்தி 
22 சேஷங்களுண்டாகி நெஞ்சு தடுமாறிக்‌ கிடக்கும்போது இப்பதிகத்‌ 
ஆ. மிரதில்‌ பாசுரங்களை வாய்வெருவினால்‌ நெஞ்சு குளிரும்‌. நாற்பதாண்டு 
*: களுக்குக்‌ கீழே திருவரங்கம்‌ பெரிய கோயிலில்‌ பெரிய திருவத்யயன த்‌ 
திருகாளில்‌ இத்திருவாய்மொழியை அரையர்‌ இசைபாடாறிற்க, அஸ்‌ 
மதாசார்யரான அழகியமணவாளச்‌ சியர்‌ கண்ணுங்‌ கண்ணீருமா 
விருந்த விருப்பு *நின்று தோன்றிக்‌ கண்ணுள்‌ நீங்கா நெஞ்சள்ளும்‌ 
நீங்காவே. 


483. ஒன்பதாம்பத்தில்‌ மூன்றாம்பதிகம்‌ - ஒராயிரமாய்‌ 


கீழ்த்திருவாய்மொழியில்‌ *தொண்டரோர்க்கருளிச்‌ சோதி வாய்‌ 
இறந்து. உன்‌ தாமரைக்‌ கண்களால்‌ நோக்காய்‌* என்றும்‌ “இடங்‌ 
கொள்‌ மூவுலகுந்‌ தொழ இருந்தருள்வாய்‌* என்றும்‌ ; *மெல்லடியைக்‌ 
கொடுவினையேன்‌ பிடிக்க நீ யொருகாள்‌ கூவுதல்‌ வருதல்‌ செய்யா 
8ய* என்றும்‌ பலவாறு பிரார்த்தித்தார்‌. இப்படிப்‌ பிரார்த்திக்கக்‌ 
கேட்ட எம்பெருமான்‌ ஆழ்வாரை நோக்கி. * ஆழ்வீர்‌ ! ஈமக்கு மாரா 
யணனென்று திருநாமமிருப்பது: அறியீரோ ? நாராயணனென்‌. 
பதற்கு. -நாரங்களுக்கு அயனமாயிருப்பவனன்கிற பொருள்‌ தவிர, 
நாரங்களை அயனமாகவுடையவனென்கிற. பொருளுமுண்டென்பதை 
அஜறிவிரன்றோ, அப்பொருளில்‌ ஸகல சேதநா சேதநங்களும்‌ சரீரமாய்‌ 
நரன்‌ சரிரியாயிருக்கையாகிற அம்சம்‌ தேறுகின்‌ றதென்பறையும்‌ 
அறிவீரே ; சரீரத்திற்கு ஆகும்பேறு சரீரிக்கேயாதலால்‌ சரீர பூதரான 
உமக்கென்று ஒரு பேறு உண்டோ? சரீரியான என்னுடையதன்றோ 
பேறு என்‌: பேற்றுக்கு, 8ர்‌ பிரார்த்திப்பது பொருந்துமோ? எல்லாம்‌ 


http:/facharya.org 


ஐந்தாவது 'நூறு 255 


நானே செய்து போரக்கடவேன்‌ ; உமக்கும்‌ ஈமக்குமுண்டான குடல்‌: 
துடக்கையறிந்துவைத்து நீர்‌ இப்படி ப்ரார்த்திப்பதும்‌ கிலேசிப்ப தும்‌ 
தகுதியன்று * என்று ஸமாதானம்பண்ணை, அது கேட்டு ஆழ்வார்‌ 
ஒருவாறு தாம்‌ ஸமாஹிதரானபடியை வெளியிட்டுக்‌ கொண்டும்‌ “இது 
என்ன சீலகுணம்‌!' என்று. ஈடுபட்டுக்கொண்டும்‌ அருளிச்‌ செய்வ 
தாம்‌ இத்திருவாய்மொழி, இப்பதிகத்திற்கு மற்றொருபடியாகவும்‌ 
ஈட்டில்‌ அவதாரிகை அருளிச்‌ செய்யப்படுகிறது ; அது நடுவில்‌ ரில்‌ திரு 
வீதிப்பிள்ளேயின்‌ நிர்வாஹமாகவுங்காண்கிறது. அதன்‌ ஸாரா 
வது, கீழ்‌ எட்டாம்பத்தில்‌ *கண்கள்‌ சிவந்து*்‌ என்கிற பதிகம்‌ 
தொடங்கி முறையே திருமக்திரார்த்தம்‌ அருளிச்‌ செய்யப்பட்டுவந்து, 
கீழ்‌ *பண்டை நாளாலேர்‌ என்கிற பதிகத்தில்‌ கைங்கர்ய ப்ரார்த்‌ 
தனை பண்ணுகிற முகத்தால்‌ வயத்த சது£த்தியளவாக அர்த்தம்‌ 
அநுஸந்திக்கப்பட்டுத்‌ தலைக்கட்டிற்று. இப்படி அர்த்தாநுஸங்கா 
னம்‌ பண்ணினவர்‌, அர்த. அர்த்தத்தைக்‌ கொண்ட மந்த்ரம்‌ திரு 
வஷ்டாக்ஷர மஹா மந்த்ர2ம யென்று வெளியிடவேண்டி இப்பதிக 
மருளிச்‌ செய்கிறாரென்பதாம்‌. இப்பதிகத்தின்‌ மூதற்பாட்டில்‌ ஈ நாரா 
யணன்‌ நங்கள்‌ பிரானவனே ” என்றதில்‌ முழு கோக்காக இந்த 
நிர்வாஹம்‌ தோன்றிய 


ன்க. 


484. ஒன்பதாம்பத்தில்‌ நான்காம்பதிகம்‌-- ல்‌ 
மையார்கருங்கண்ணி 3 3 


எம்டிபருமான்‌, சாஸ்த்ரங்களில்‌ ஒரு பக்கத்திலே ஸ்வதங்க்சி 
சினன்று போற்றப்படுவதுபோல, மற்றோரு பக்கத்தில்‌ சீலாதி குண 
கண பூஷிதனென்றும்‌ கொண்டாடப்படுகிறான்‌.  ஸ்வாதந்திரிய 


ர மென்பது அவனுக்கு ஸ்வரூபமாயிருக்கும்‌. சீலாதி குணமுடைமை 
யும்‌ அவனுக்கு ஸ்வரூபமாயிருக்கச்‌ செய்தேயம்‌ ஸ்வாதந்திரியத்தின்‌ | 
கீழே அத்திருக்குணங்கள்‌ தலையெடுக்கமாட்டாமல்‌ அமுங்கிக்‌ கிடக்‌ | ௮ 
கும்‌. அவை எப்போது தலையெடுக்குமென்னில்‌ ; பிராட்டி புருஷ pa 
காரம்‌ செய்யும்‌ போதுகளில்‌ தலையெடுக்குமென்று ஈம்‌ ஆசாரியர்கள்‌ [= 
கண்டறிந்து கூறுகிறார்கள்‌. முழுக்ஷுப்படியில்‌ த்வயப்ரகர௱௱ தி” 
தில்‌--புருஷகார பலத்தாலே ஸ்வாதற்த்ர்யம்‌ தலைசாய்ந்தால்‌ கலை 
யெடுக்கும்‌ குணங்களைச்‌ சொல்லுகிறது நாராயண பதம்‌?! என்ற 
திவ்ய ஸூக்தியை இங்கு அநுஸந்திப்பது, ஆக, கீழ்த்திருவாய்‌ 
சிமாழியில்‌ அநுஸந்திக்கப்பட்ட சீலகுணத்திற்கு ஊற்றுவாயான 
பிராட்டியின்‌ ஸம்பந்கத்தையும்‌ அநுஸந்தித்தார்‌ ஆழ்வார்‌. *மாக 
வைகுந்தங்‌ காண்பதற்கு. என்மனமேகமெண்ணு மிராப்பகலின்‌ றி. 
யே* என்று கீழ்த்திருவாய்மொழியில்‌ வெளியிட்ட ஆசையும்‌ விஞ்சிப்‌ 
பெருகி ற்று. ப்‌ 
யிருந்து வைத்து இப்படி ஈம்மை துடிக்கவிட்டு உபேகைஷயாயிருக்‌ 


http:/facharya.org 


256 அண்ணாஸ்வாமியின்‌ அமுதமொழியாயிரம்‌ 


கிருனேயென்று மிகவருந்தினாராழ்வார்‌. கஜேந்திராழ்வானுக்கு 
அருள்செய்ய அரைகுலையத்‌ தலைகுலைய மடுவின்‌ கரையிலே ஓடி. 
வந்தாப்போலவு மன்றிக்கே ப்ரஹ்லாதாழ்வானுக்கருள்‌ செய்யத்‌ 
தூணிலே வந்து சடக்கெனத்‌ தோன்‌ நினாப்போலே தோன்றி யருள்‌ 
செய்ய வேண்டும்படியான நிலைமையாயிற்று ஆழ்வார து. 
இப்படிப்பட்ட நிலைமையிலும்‌ அவன்‌ வந்து முகங்காட்டிற்றில 
னென்றால்‌ அவனைக்‌ குறித்துச்‌ சொல்லும்‌ குணங்கள்‌ கடலோசை 
போலே நிரர்த்தகமாமத்தனையன்றோ. அப்படி தன்‌ திருக்குணங்‌ 
களைப்‌ பழுதாக்கிக்‌ கொள்ளமாட்டானே அவன்‌ ஆழ்வாருடைய 
விடாயையறிந்து உதவவந்து முகங்காட்டினான்‌. அதற்கு மிக 
மகிழ்ந்து “நான்‌ க்ருதக்ருத்யனானேன்‌, அடிமை செய்யப்பெற்றேன்‌, 
வாழ்ந்தேன்‌, ஸ்ரீவைஷ்ணவர்களுக்கெல்லாம்‌ சொல்லமுதளித்து உப 
காரம்‌ செய்யப்பெற்றவனானேன்‌ ; இம்பேறுகள்‌ ஒருவன்‌ பெறத்‌ 
தகுமா?! என்று சொல்லித்‌ தம்முடைய மகிழ்ச்சியை வெளியிட்டுத்‌ 
தலைக்கட்டுகிறார்‌ இப்பதிகத்தை. 


485. ஒன்பதாம்பத்தில்‌ ஐந்தாம்பதிகம்‌-- 
இன்னுயிர்ச்‌ சேவலும்‌ 

கீழ்‌ *பண்டை நாளாலே* என்கிற பதிகத்திலே ஆழ்வார்க்கு 
ஒரு கிலேசம்‌ நிகழ்ந்தது. அதை ஒருவாறு ஸமாதானப்படுத்தப்‌ புகுந்த 
ஸர்வேச்வரன்‌ * ஆழ்வீர்‌! நான்‌ நாராயணனன்றோ ; உமக்கு எல்லா 
வுறவின்‌ காரியமும்‌ குறையறச்‌ செய்து தருவேன்‌ என்று சொல்ல, 
அவனுடைய சீலத்தில்‌ கால்‌ தாழ்ந்து ஒரு படியாய்ச்‌ சென்றது 
மூன்றாம்‌ பதிக ர்‌. *தொண்டர்க்கு அமுதுண்ணச்‌ சொன்மாலைகள்‌ 
சொல்லும்படி உம்மையாக்கினேனே, இது உமக்கு ஸமான்யமாகக்‌ 
திடைக்கக்கூடியபேறோ? என்று எம்பெருமான்‌ இதனை நினைப்பூட்ட 
அதனால்‌ ஒருவாறு களிப்படைந்து தரித்து கின்றார்‌ கீழ்ப்‌ பதிகத்தி 
லே. அங்கு “தேவர்கட்கெல்லாம்‌ கருவாகிய கண்ணனைக்‌ கண்டு 
கொண்டேனே ” என்றருளிச்‌ செய்தவர்க்கு பரஹ்யஸம்ச்லேஷத்தி 
லே அபேகைஷ பிறந்தது. “ இவர்க்கு இன்னமும்‌ விடாயைப்‌ பிறப்‌ 
பித்து முகங்‌ காட்டவேணும்‌ ” என்று எம்பெருமானிருக்கையாலே 
அவன்‌ தாமதிக்கிறான்‌. ஆழ்வார்க்கோ தளர்ச்சி மிகுகிறது. தளர்ந்‌ 
தவர்கள்‌ தரிப்பதற்குப்‌ பல வழிகளுண்டே ; லெளகிக பதார்த்தங்‌ 
களிலே நெஞ்சைச்செல்லவிட்டு அந்த அந்ய பரதையாலே ஒருவாறு' 
தரிப்போம்‌ என்றும்‌, அவனோடு போலியான பொருள்களைக்‌ கண்டா 
கிலும்‌ தரிப்போமென்றும்‌ நினைத்து லெளகித பதார்த்தங்களிலே 
கண்வைத்தார்‌. ஒருவாறு தரிப்பதற்குச்‌ செய்த அச்செயல்‌ ஆச்‌ 
வாஸ ஹேதுவாகாமல்‌ ஸ்மாரகமாய்‌ பாதிக்கத்‌ தொடங்கிற்று, உல 
கில்‌ எந்தப்‌ பொருளைக்‌ கண்டாலும்‌, அவனாயிருக்கிற படியை நினைத்‌ 


http://acharya.org 


ஐந்தாவது நூறு 257 


தேர, அவனோடு ஸம்பந்தம்‌ பெற்றிருக்கிறபடியை நினைத்தோ, 
அவனுக்குப்‌ போலியாயிருக்கிறபடியை நினைத்தோ தள ருமவரன்‌ 
ஜோ ஆழ்வார்‌. கீழ்‌ நாலாம்பத்தில்‌ மண்ணை யிருந்து துழாவி* என்‌ 
னும்‌ பதிகத்திலே பட்டபாடு தெரியுமே. ஆக லெளகிக பதார்த்தங்‌ 
கள்‌, அவனை நிணைப்பூட்டி நலிய அவற்றால்‌ நோவுபடுகிற படியை 
அர்யாபதேசத்தாலே யருளிச்‌ செய்வது இப்பதிகம்‌. எம்பெருமா 
னோடே கலந்து பிரிந்த வொரு பிராட்டி, தன்னாற்றுமையாலே அவ 
னாடு போலியான பதார்த்தங்களைக கண்டாகிலும்‌ தரிப்போமென்று 
கொண்டு ஒரு பூஞ்சோலைக்குப்‌ புறப்பட, அங்குண்டான குயில்‌ மயில்‌ 
முதலானவை அவனுடைய பேச்சையும்‌ வடிவையும்‌ நினைப்பூட்டி 
நலிய, * இவை தாமாக நலிகின்‌ றனவல்ல ; நம்மை முடிக்க வேணு 
மென்று பார்த்த எம்பெருமானாலே ஏவப்பட்டு ஈலிகின்‌ றன வித்தனே* 
என்றெண்ணி, அக்குயில்‌ முதலானவற்றை நோக்கி * உங்களுக்கு 
என்னை ஈலிய நினைவாகில்‌ இவ்வளவு பாரிப்பு வேணுமோ? என்னுயி 
ரை நானே கொடுக்கச்‌ சித்தமாயிருக்கின்றேனே' என்று சொல்லியும்‌, 
அவனுடைய திருக்குணங்களை ஒருவாறு நினைத்துத்‌ தரித்தும்‌ 
போருகிறது இத்திருவாய்மொழி, 
486. ஒன்பதாம்பத்தில்‌ ஆறாம்‌ பதிகம்‌ 00 
உருதுமீ ால்நெஞ்சம்‌ 

கழ்ப்பதிகக்தின்‌ முடிவிலே  *எழண்ணிநாமும்‌ ௩ம்வான 
நாடனோடொன்‌ றினோம்‌* என்றருளிச்செய்த பாசுரத்தைக்‌ காணு 
மிடத்து ஆழ்வார்‌ அந்தப்‌ பாசுரத்தோடு திருவாய்மொழியைத்‌ 
'தஸைக்கட்டி விட்டதாகவும்‌, இனிப்பாசுரங்களருளிச்செய்ய ஆழ்வார்‌ 
இந்நிலத்தில்‌ இல்லையாகவும்‌ தோன்ற நின்றது. ஆனாலும்‌ 
ஆழ்வார்‌. இன்னமும்‌ இந்ரிலத்திலேயே திருப்புளியாழ்வாரடி 
மிலேயே யெழுந்தருளியிருந்து மேலே பாசுரங்களருளிச்செய்ய 
பராப்தமாகிறது. எம்பெருமான்‌ வந்து முகங்காட்டி ஆழ்வாரைத்‌ 
கரிக்கச்‌ செய்தானோ? அதனால்‌ தரித்து நின்று பேசுகிறாரோ 
வென்னில்‌; இல்லை; எம்பெருமான்‌ வந்து முகங்காட்டி இவரைப்‌ 
பெறுவது, இல்லையாகில்‌ இழப்பது என்னும்படியான நிலைமையா 
யிருக்கச்‌ செய்தேயும்‌ அவன்‌ வந்து முகங்காட்டாமலே ஒருவிரகு. 
செய்தானாயிற்று. அந்த விரகுதான்‌ ஏதென்னில்‌; கீழ்‌ எட்டாம்‌ 
பத்தில்‌ *இருத்தும்‌ வியந்தென்னை* என்கிற பதிகத்திலே ஒரு 
விலக்ஷணமான ஸம்ச்லேஷம்‌ நடந்திருந்ததே; அதை நினைப்பூப்டி 
ஒருவாறு தரிக்கச்செய்தானாயிற்று எம்பெருமான்‌; அதுதான்‌ 
அவன்‌ செய்த விரகு. அதனால்‌ ஆழ்வார்‌ ஒருவாறு தரித்திருந்து 
இப்பதிகமருளிச்‌ செய்கிறபடி. இதற்கு மூன்றுவிதமான காரணங்களை 
நம்பிள்ளை. யருளிச்செய்கிறார்‌ 

(1) ஆழ்வார்‌ முதற்பதிகமே தொடங்கி *குருகூர்ச்சடகோபன்‌ 

A 


http://acharya.org 


பண்‌. 


258 அண்ணாஸ்வாமியின்‌ அமுதமொழியாயிரம்‌ 


சொல்‌ -ஆயிரம்‌* என்று, எம்பெருமானுக்கு ஒர ஆயிரம்‌ பாசுரம்‌ 
பீபரித்‌ தலைக்கட்டவேணுமென்று ஸங்கல்பித்துக்‌ கொண்டாராகை 
யாலே அப்படி அவர்‌ தரம்‌ அதிகரித்த கைங்கரியத்தை முற்றமுடிய 
நடத்துகைக்கீடான அத்ருஷ்டராயிருந்தார்‌. 
| (2) ஆழ்வாருடைய ஈரச்சொற்களை இன்னமுங்‌ கேட்கவேணு 
| மென்று பாரித்துக்கொண்டிருக்கிற எம்பெருமானுடைய பாக்கியமு 
மொன்றுண்டு. 
(3) *தொண்டர்க்கு அமுதுண்ணச்‌ சொன்மாலைகள்‌ சொன்‌ 
னேன்‌* என்று ஆழ்வார்தாமே பணித்தபடி இப்பாகுரங்கொண்டு. 
| பே 
றுண்டே.. 
ஆக மூன்று காரணங்களினாலும்‌ ஆழ்வார்‌ இன்னமும்‌ இந்‌ 
| நிலத்தில்‌ தரித்து நிற்க ப்ராப்தமாகி, போனவுயிர்‌ மீளும்படி 
*இருத்தும்வியந்தென்கிற வொருபதிகத்திலே. நடந்த கலவி 
நினைவுக்கு விஷயமாயிற்று. 
அசோகவனத்திலே திருவடிசென்று கிட்டினபோது முன்பு 
நெடுஙாள்பட்ட கிலேசமெல்லாம்‌ கிடக்கச்செய்தே, பெருமாளும்‌ 
வந்து முகங்காட்டாதிருக்கச்‌ செய்தேயும்‌, வனவாஸத்திற்கு முன்பு 
திருவயோத்யையிலே பன்னிரண்டாண்டு பெருமாளும்‌ தானும்‌ 
ஏகபோகமாகவிருந்து பேரின்பம்‌ நுகர்த்த நுகர்ச்சி நினைவுக்கு 
விஷயமாகி *ஸமா த்வாதச தத்ராஹம்‌ ராகவஸ்ய நிவேசநே 
புஜ்கூாறா அமாநுஷாந்‌ போகாந்‌ ஸர்வகாமஸம்ருத்தி8* என்று 
அதைச்சொல்லிப்‌ போது போக்கினாப்போலே, *இருத்தும்வியந்‌ து 
பதிகததிலே “மூவுலகும்‌ தன்னெறியாவயிற்றிற்‌ கொண்டு 
சிறியேனுடைச்சிந்தையுள்‌--நின்றொழிந்தான்‌?? என்னும்படி முறை 
கெடப்பரிமாறின பரிமாற்றம்‌ நினைவுக்கு விஷயமாகி, அது கேவலம்‌ 
ஸ்மிருதி மாத்திரமேயல்லாமல்‌ இப்போதைய அநுபவமேயென்றே. 
கொள்ளலாம்படியாகி அந்த சீல குணத்தைப்‌ பேசி சிதிலராகிறார்‌. 
இப்படி பழையகலவியை நினைப்பூட்டி ஒருவாறு தரித்து நிற்கச்‌ 
செய்து பேசுவிக்கிறவன்‌ திருக்காட்கரை யெம்பெருமான்‌ போலும்‌: 
ஆகவே திருக்காட்கரைப்பெருமான்‌ விஷயமாக அவதரிக்கின்றது 
இப்பதிகம்‌, மலைநாட்டுத்‌ இருப்பதிகளுள்‌ ஒன்றாயிற்று திருக்காட்‌ 
கரை யென்னும்‌ தலம்‌, 


போக்கவிருக்கிற ஸம்ஸாரி சேதநர்களின்‌ பாக்கியமொன்‌ 


எங்கானலகங்கழிவாய்‌ 1 

கீழ்த்திருவாய்மொழியில்‌, ஒருவாறு குணஸ்மரணத்தாலே 
தரிக்கும்படி செய்துவைக்தானெம்பெருமான்‌; குணங்களை ஸ்மரிக்க 
ஸ்மரிக்க அப்பெருமானை நேரே காணவேண்டும்படியான விடாய்‌ 


_http://acharya.org _ 


சிறைய மடநாராய்‌. (2) *வைகல்‌ பூங்கழிவாய்‌. (8) *பொன்னுல 
காளீரோ. (4) இத்திருவாய்மொழி, *அஞ்சிறைய மடநாரையில்‌ 
அபராதஸறைடத்வமாகிற க்ஷமாகுணம்‌ பற்றாசாக வியூஹத்திலே ॥ 
தூது விட்டார்‌ *வைகல்பூங்கழிவாயில்‌ ஆச்ரித ஜநரக்ஷண்‌ 
தீக்ஷிதத்வம்‌ பற்றாசாக விபவத்திலே தூதுவிட்டார்‌; *பொன்னுல ? 
காளிரில்‌ ஐகரஸ்யம்‌ பற்றாசாகப்‌ பரத்வத்திலும்‌ அந்தர்யாமித்‌ 3 
வத்திலும்‌ தூது விட்டார்‌. இனி இத்திருவாய்மொழியில்‌, 
அவனுடைய வடிவழகு பற்றாசாக அர்ச்சையிலே தூது விடுகிறார்‌ 
மேலிரண்டாம்பாட்டில்‌  “திருமூழிக்களத்து--தமரோடு அங்குறை 
வார்க்கு! என்கையாலே,  *பின்னானார்‌ வணங்குஞ்‌ சோதியான 3 


திருமூழிக்களத்தில்‌ தம்‌ பரிஐு பரிவாரங்களோடே கூடிக்‌ குலாவா 
நின்ளுரவர்‌; அதனாலே நம்மை மறந்தார்‌ போலும்‌; *செங்கமலத்‌ 
தலர்போலுங்‌ கண்கைகால்‌ செங்கனிவாய்‌ அக்கமலத்திலை போலுந்‌ 
திருமேனி யழகை நினைப்பூட்டி “இப்படிப்பட்ட வடிவழகிலே 
மீடுபட்ட பராங்குசகாயகி உம்மைப்பிரிக்து தரித்திருக்கவல்லளோ. 


ஐந்தாவது நூறு 259 
TT 
மிக்கது. அதனாலே தூது. விடுவதாயிற்று இப்பதிகம்‌. திருவாய்‌ 
மொழியாயிரத்திலும்‌ தூ.துவிடும்‌ பதிகங்கள்‌ நான்கு: (1)* அஞ்‌ 
வென்று சொல்லுங்கோள்‌” என்று சில பறவைகளைக்‌ குறித்துக்‌ 
கூறித்‌ தூது விடுவதாய்ச்‌ சொல்லுகிறது இத்திருவாய்மொழி. 
488. ஒன்பதாம்பத்தில்‌ எட்டாம்‌ பதிகம்‌-- ராவா 

அறுக்கும்‌ வினையாயின 


| கீழ்த்திருவாய்மொழியில்‌ திருமூழிக்களத்‌ தெம்பெருமான்‌ 
பக்கலில்‌ தூதுவிட்டார்‌. தூது சென்றவர்கள்‌ மீண்டுவந்து! 
செய்தி சொல்லுமளவும்‌ ஆறியிருக்கவேணுமே; எங்ஙனே ஆறி 
ர்‌ மிருப்பர்‌, திருகாவாயிலே சென்று கிட்டுவோமென்று பார்த்தார்‌ 
*காலாழும்‌ நெஞ்சழியும்‌ கண்சுழலும்‌* என்னவேண்டும்‌ நிலைமையி 
லிருக்கு மிவர்தாம்‌ எங்ஙனே திருகாவாய்க்குச்‌ செல்வர்‌? இருந்த 
| விடத்திலேயிருக்து மரோரதிக்கக்‌ குறையில்லையே, அந்த மநோ 


ரதமே இத்திருவாய்மொழியாகப்‌ பரிணமிக்கிறதாயிற்று. “திருவடி 
சென்று பிராட்டியைத்‌ திருவடிதொழுது மீண்டவனந்தரம்‌ பெரு 
மாளைக்கிட்டுவதற்கு முன்பு பிராட்டிக்குப்‌ பிறந்த மநோரதம்‌ 
போலே, கீழ்விட்ட தூதர்‌ அத்தலைப்பட்டு அவனைக்‌ கொண்டு 
வருவதற்கு- முன்னே நடுவு இவர்க்குப்‌ பிறந்த மகோரதத்தைச்‌ 
சொல்லுகிறது,” என்பது ஈடு. திருமூழிக்களம்போலே திருநாவாயும்‌ 
மலைநாட்டுத்‌ திருப்பதிகள்‌ பதின்மூன்றில்‌ ஒன்று: அங்கே 
புகவல்லேனோ? புகும்காள்‌ என்றோ? அங்கே புக்கு என்‌ கண்ணாரக்‌ 
கண்டு அடிமை செய்யவல்லேனோ? என்றிப்படி பல மநோரதங்‌ 
களைப்‌ பண்ணுகிறாராய்ச்‌ சொல்லுகிறது இத்திருவாய்மொழி. 


http://acharya.org 


260 அண்ணாஸ்வாமியின்‌ அமுதமொழியாயிரம்‌ 


489. ஒன்பதாம்பத்தில்‌ ஒன்பதாம்‌ பதிகம்‌-- பல்ப்‌ 
மல்லிக கமழ்‌, 8 123 
நம்முடைய முதலிகள்‌ இத்திருவாய்‌ மொழியை மாலைப்‌ 
பூசல்‌! என்று வழங்குவர்‌, (இப்பதிகத்தின்‌ முடிவு பாசுரங்‌ காண்க.) 
மேல்‌ பத்தாம்‌. பத்தில்‌ மூன்றாம்‌ பதிகமான *வேய்மருதோளிணை 
மெலியுமாலோ* என்கிற திருவரய்மொழிக்குக்‌ *கரலைப்பூசல்‌' 
ஸங்கேதம்‌. கண்ணபிரான்‌ விடியற்‌ காலத்திலே பசு 
கப்‌ போனானாக அதிசங்கை பண்ணி அவன்‌ முகத்தைப்‌ 
பார்த்து, ரீ பசு மேய்க்கப்போனால்‌ ஈலியக்கடவ பதார்த்தங்கள்‌ 
| நலியா நின்றனவென்று முறையிடுவது, காலைப்பூசலான அத்திரு 
வாய்மொழியிலே, மாலைப்பூகலான இப்பதிகத்திலோவென்னில்‌, 
*காடுகளுடுபோய்க்‌ கன்றுகள்‌ மேய்த்து மறியோடிக்‌ கார்க்கோடல்‌ 
பூச்சுடி வருகின்ற தாமோதரன்‌ மாலைப்பொழுதிலை திருவாய்ப்‌ 
பாடி. யேறத்‌ திரும்பி வரும்போது சில்‌ நாட்களில்‌ பசுக்களை 
எல்லாம்‌ பின்னே வரவிட்டுத்‌ தான்‌ முன்னே குழலுரதிக்கொண்டு 
வருவன்‌; சில நாட்களில்‌ பசுக்கணை யெல்லாம்‌ முன்னே போக 
விட்டுத்‌ தான்‌ பின்னே வருவதுமுண்டு; அப்படி வருகின்ற 
நாளில்‌ அப்பெருமானைப்‌ பசுக்களின்‌ முற்கொழுந்தில்‌ காணாமல்‌ 
திருவாய்ப்பாடியிற்‌ பெண்கள்‌ பட்ட பாட்டை ஆழ்வார்‌ தாம்‌ 
ஏறிட்டுக்கொண்டு பேசுகிறதாயிராறின்‌ றது இத்திருவாய்மொழி, 


490, ஒன்பதாம்பத்தில்‌ பத்தாம்‌ பதிகம்‌-மாலைநண்ணி 

கீழ்‌ “அறுக்கும்‌ விணைப்பதிகத்திலே அவனைப்‌ பெறவேணு' 

மென்கிற மகோரதமாய்ச்‌ சென்றது. அந்த மனோரதம்‌ நிறை 
வேருமையாலே மிகவும்‌ கிலேசித்தபடி சொல்லிற்று கீழ்த்‌ திருவாய்‌ 

i மொழியிலே. இப்படி நோவுபடுகிற விவருடைய கிலேசத்தை 
யறிந்த எம்பெருமான்‌ “ஆழ்வீர்‌! என்னைப்‌ பெறாமையாலை நீர்‌ 
நோவுபடுகிறது. கிடக்கட்டும்‌; உம்மைப்பெருமை இழவுபட்டுக்‌ 
கிடப்போம்‌ நாமன்றோ? உமக்கொரு குறையுண்டோ? திருநாட்டை 

விட்டுத்‌ -திருக்கண்ணபுரத்திலே நாம்‌ ஸன்னிதி பண்ணியிருப்பது 
உமக்காகவன்றோ; இந்த சரீரத்தின்‌ முடிவிலே உம்முடைய 
அபேக்ஷிதம்‌ நிறைசவேற்றக்கடவேரம்‌” என்று சொல்லி ஸமாதானம்‌ 

பண்ண, ஆழ்வாரும்‌ ஸமாதர்னமடைந்து அதனைக்‌ சொல்லி 
மகிழ்கிறார்‌. இத்திருவாய்மொழியில்‌, “மரணமானால்‌ வைகுந்தம்‌ 

ன்‌" என்கிற பாசுரம்‌ இப்பதிகத்திற்கு உயிரா 
வேச்வரன்‌ ஸர்வஜுஸமாச்ரயணியலய்க்‌ கொண்டு 


கொடுக்கும்பி 
யிருக்கும்‌. ௭ 
திருக்கண்ணபுரத்தி 


அவனைச்‌ சென்று ஆச்ரயியுங்கோள்‌; ஆச்ரயிக்குமிடத்தில்‌ அவன்‌ 


ல கோயில்‌ கொண்டிராரின்றான்‌; எல்லீரும்‌ 


4 


ஐந்தாவது நூறு 261 


திருவடிகளிலே பக்தியைப்‌ பண்ணுங்கோள்‌; பக்திக்கு உபகரண 
மில்லாதார்‌ ப்ரபத்தியைப்‌ பண்ணுங்கோள்‌ ; அதற்குரிய அத்யவ 
ஸாயமில்லாதார்‌ உக்திமாத்ரத்தையாகிலும்‌ சொல்லுங்கோள்‌; 
அவ்வளவே கொண்டு அவன்றான்‌ கைவிடான்‌; ஆனபின்பு 
எல்லாருமொக்க அவனை ஆச்ரயியுங்கோள்‌ என்று பரோபதேச 
ரூபமாய்‌ நிகழ்கின்றது இப்பதிகம்‌. **மோஹித்துக்கிடந்தாராகில்‌ 
கிடக்குமித்தனை போக்கி உணர்ந்தாராகில்‌ பிறர்க்கு ஹிதஞ்‌ சொல்லி 
யல்லது நிற்கமாட்டார்‌? என்பர்‌ நம்பிள்ளை. 


491. பத்தாம்பத்தில்‌ முதல்‌ பதிகம்‌--தாளதாமரை 


கீழ்த்திருவாய்மொழியில்‌ *மரணமானால்‌ வைகுந்தங்‌ கொடுக்கும்‌ 
பிரான்‌* என்‌ றருளிச்‌ செய்தகான து எம்பெருமானுடைய திருவுள்ளக்‌ 
கருத்தை அநுவாதம்‌ செய்தபடியன்றோ. “ஆழ்வீர்‌! உமக்கு 
தேஹாவஸானத்திலே பேறு* என்று எம்பெருமான்‌ ஆழ்வார்க்கு 
நாளிட்டுக்‌ கொடுத்ததாகத்‌ தேறிரின்றது. தேஹத்தின்‌ முடிவு 
என்றைக்கு ஆகுமென்று ஆழ்வார்‌ ஆலோசிக்க வேண்டுமோ, 
*இழை நல்லவாக்கையும்‌ பையவே புயக்கற்றது* என்றும்‌ "என்னுயிர்‌ 
கூவிக்‌ கொடுப்பார்க்கு மித்தனை வேண்டுமோ?* என்றும்‌. கீழே 
யருளிச்‌ செய்தவராகையாலே மிகவும்‌ கட்டுக்குலைந்த தம்‌ 
திருமேனியின்‌ முடிவு அணித்தென்று தாமே அறுதியிட்டுக்‌ 
கொண்டார்‌. திருநாட்டுககுப்‌ பயணம்‌ குறித்து ஸங்ாஹம்‌ 
செய்ய வேணுமென்று கொண்டு முந்துறமுன்னம்‌ வழித்துணை 
யாகத்‌ தருமோகூர்க்‌ காளமேகப்‌ பெருமாளைப்‌ பற்றுகிறதாகச்‌ 
செல்லுகிறது. இததிருவாய்மொழி. பரமபதத்திற்குச்‌ செல்ல வழித்‌ 
துணைவேணுமோ? “அர்ச்சிர்‌ திஈபூர்வபகஷஷடு தங்மாஸாப்து 
வாதாம்சுமத்‌ க்லெளவித்யுத்‌ வருணேந்த்ர தாத்ரு மஹித 
என்று நடாதூரம்மாள்‌ பணித்தபடியே அர்ச்சிராதிகள்‌ வழி௩டத்த 
வன்றோ போகிறது! வேறு வழித்துணை ஏதுக்கு? என்று ஒரு 
கேள்வி பிறக்கும்‌, வராஹ சரமச்லோகத்திலே *ததஸ்‌ தம்‌ ம்ரிய 
மாணம்‌. து.,.அஹம்‌ ஸ்மராமி மத்பக்தம்‌ ஈயாமி பரமாம்‌ கதிம்‌ 
என்று எம்பெருமான்‌ தானே வழிநடத்திக்கொண்டு போவதாகச்‌ 
சொல்லியிருக்கையாலே - திருநாடு செல்வார்க்கெல்லாம்‌ அவனே 
வழித்துணையாகிறானென்னுமிடம்‌, சாஸ்த்ர ஸித்தமாயிருந்தது.. 
அப்படி. வழித்துணையாகும்‌ பெருமான்‌ திருமோகூரிலே. வந்து 
ஸந்நிதி பண்ணியிருக்கிருனாகக்‌ கொண்டு அப்பெருமானை 
வழித்துணையாகப்‌ பற்றுகிறுர்‌. வழித்துணையாமிடத்து ஞானத்‌ 
தாலும்‌ சக்தியாலும்‌ குறையற்‌, நிருப்பானொருவனேயன்றோ ஆக 
வேணும்‌; அவன்‌ தான்‌ விரோதிரிரஸு ஸமர்த்தனாகவும்‌ இருக்க 
வேணுமே; இப்படிப்பட்ட வாய்ப்பெல்லாம்‌ திருமொகூரெம்‌ 


http:/facharya.org 


“ 


262 அண்ணாஸ்வாமியின்‌ அழுதமொழியாயிரம்‌ 


பெருமான்‌ பக்கலிலே, குறையற்றிருக்கிறபடியை அநுஸர்தித்துக்‌ 
கொண்டு அப்பெருமானையே வழித்துணையாகப்‌ பற்றுகிறாராயிற்று. 


492. பத்தாம்பத்தில்‌ இரண்டாம்‌ பதிகம்‌—கெடுமிடர்‌ 
கீழ்த்திருவாய்மொழியில்‌ திருமோகூரை யநுபவித்தார்‌; இத்‌ 
திருவாய்மொழியில்‌ திருவனந்தபுரத்தை யநுபவிக்கிறார்‌; மேலே 
திருவாட்டரறு, திருமாலிருஞ்சோலை, திருப்பேர்‌ நகர்‌ என்கிற 
'திருப்பதிகளையும பேசப்போகிறார்‌. கீழே ஒன்பதாம்‌. பத்திலும்‌ பல 
திருப்பதிகளைப்‌ பேசினார்‌. இப்படி அடுத்தடுத்து த. திருப்பதிகளிலே 
ஒயீடுபடுவதற்கு என்ன காரணமென்று ஆராய்ச்சி செய்ய ப்ராப்தம்‌. 
திருமங்கையாழ்வாரும்‌ பெரிய திருமொழியில்‌ (10-1) *ஒரு 
, கற்கற்றம்‌* என்னும்‌ பதிகத்தில்‌ ஒவ்வொரு பாட்டிலும்‌ இரண்டி 
ரண்டு திருப்பதிகளைப்‌ பேசியிருக்கிறார்‌; அதற்கு என்ன காரண 
மென்று ஆராய்ச்சிசெய்த ஆசாரியர்கள்‌ வெகு ஆச்சரியமாகக்‌ 
கருத்தறிஈது கூறியுள்ளார்கள்‌; பிறந்தகத்தில்‌ நின்றும்‌ புக்ககஞ்‌ 
செல்லப்‌ புறப்படுகின்ற பெண்பிள்ளை தான்‌ நெடுநாள்‌ வஸித்த 
விடத்திலே தன்னோடு மிகவும்‌ முகம்பழகியிருந்த பரமப்ரேமா 
ஸ்பதர்களான சில 'பெண்பின்ளேகளைச்‌ சென்று பணிந்து 
“நங்காய்‌! நான்‌ போய்வருகிறேன்‌; மாதே! நான்‌ சென்று 
வருகிறேன்‌” என்று சொல்லி விடை பெற்றுக்கொள்வதற்காகச்‌ 
சில குறடுகள்‌ ஏறியிறங்குமாபோலே, இவ்வாழ்வாரும்‌ தம்‌ 
புக்ககமாகிய பரமபதத்தின்‌ பயணத்திற்குப்‌ பூர்வாங்கமாக, தமது 
மிக்க ஈடுபாட்டிற்கிடமான சில திருப்பதி யெம்பெருமான்கள்‌ 
பக்கலிலே சொல்லிக்கொள்வதாக நுழைந்து புறப்படுகிறார்‌ 
*ஒரு நல்சுற்றத்திலே-- என்‌. நம்மாழ்வாருமப்படியே  *மாலை 
நண்ணிக்குப்‌ பிறகு பரமபதப்ராப்தி அணித்தென்று துணிர்தவ 
ராகையாலே பல திவ்ய தேசங்களிலே புகுவதாகிறார்‌. இப்போது 
திருவனந்தபுரத்தை ப்ராப்யமாகத்‌ துணிந்து அவ்விடத்திலே 
யீடுபட்டுப்‌ பேசுவதாய்ச்‌ செல்லுகிறது இத்திருவாய்மொழி. 


493. பத்தாம்பத்தல்‌ மூன்றாம்‌ பதிகம்‌-- ரவ பபா 4 
வேய்மருதேனிணை 

கீழ்த்தருவாய்மொழியில்‌, ஆழ்வார்‌ தாமும்‌ ஸ்ரீவைஷ்ணவர்‌ 
களுமாய்த்‌ திருவனந்தபுரத்தேபுக்கு அடிமைசெய்யப்‌ பாரித்தவர்‌ 
அப்போதே அவ்விடத்தே புக்கு அடிமை செய்யப்‌ பெறாமையாலே 
கலங்கினார்‌; பழையபடியே நமக்கு ஸம்ஸாரத்திலிருப்பே 
சேஷித்து விடுகிறதோ” என்று அதிசங்கை தோன்றப்‌ பெற்றார்‌; 
இவ்வதிசங்கைக்கு நிதான மென்னென்னில்‌; ப்ரக்ருதி ஸம்பந்‌ 
தத்தின்‌ கொடுமையாலும்‌ எம்பெருமானுடைய ஸ்வாதந்திரியத்தைப்‌ 


http:/facharya.org 


24 


ஐந்தாவது நாறு 1 


பற்றவும்‌ இங்ஙனே அதிசங்கையுண்டாகக்‌ குறையில்லையன்‌ றோ, 
இப்படி குமக்குண்டான அதிசங்கையை நேர்கொடு நேரே 
விண்ணப்பஞ்‌ செய்யாமல்‌ முகபேதத்தாலே விண்ணப்பஞ்‌ செய்‌ 
கிறார்‌ இத்திருவாய்மொழியில்‌; எங்ஙனேயென்னில்‌, இடைப்‌ 
பெண்களுக்குக்‌ கண்ணபிரான்‌ மிது ஒரு அதிசங்கை யுணடாகி 
அவர்கள்‌ கதறினபடியை வெளியிடும்‌ முகத்தாலே தம்முடைய 
அதிசங்கையை வெளியிடுபவராகிறார்‌; அதாவது - ஒரு படுக்‌ 
கையிலே கூடவிருக்கச்‌ செய்தே பசுமேய்க்கப்போகிற விடியற்‌ 
காலம்‌ வந்து, அக்காலத்திற்கேற்ற குயில்‌ மயில்‌ முதலானவற்றி 
னுடைய பாடலாடல்‌ முதலான அடையாளங்களையுங்‌ காண்‌ 
கையாலே அவற்றையே கொண்டு *கண்ணபிரான்‌ பசுமேய்க்கப்‌ 
போனான்‌! என்று அதிசங்கை பண்ணி நோவுபடுகிற இடைப்‌ 
பெண்களது பேச்சை அநுவதிக்கும்‌ முகத்தாலே ஆழ்வார்‌ தமக்‌ 
குண்டான அதிசங்கையை வெளியிடுகிறாரென்றவாறு. இத்திரு 
வாய்மொழிக்கான நூற்றந்தாதிப்‌ பாசுரத்தில்‌ மணவாளமா 
முனிகள்‌ ஆய்ச்சிகளுக்குண்டான அதிசங்கையைப்‌ பற்றிச்‌ 
சிறிதும்‌ ப்ரஸ்தாவியாமல்‌ **தன்னையின்னம்‌ பூமியிலே வைக்கு 
மெனச்‌ சங்கித்து” என்று ஆழ்வாருடைய அதிசங்கை 
யொன்றையே இப்பதிகத்திற்கு ப்ரமேயமாக அருளிச்‌ செய்திருப்பது 
இங்குக்‌ குறிக்கொள்ள த்தக்கது. அந்யாபதேசத்தை விட்டு ஸ்வாப்‌ 
தேசத்தையே கொண்டருளினபடி, அதற்குமேல்‌ “மால்‌ தெளி 
விக்கத்‌ தெளிந்த” என்றுமருளிச்‌ செய்துள்ளார்‌; ஆழ்வாருடைய 
அதிசங்கையைக்‌ கண்ட எம்பெருமான்‌ ஆழ்வாரைத்‌. தெளிவு 
பெறுத்தியதாக இதன்‌ பொருள்‌ தேறுகின்ற 33 இப்பதிகத்தில்‌ 
பத்தாம்‌ பாட்டில்‌ “டசெங்கனிவாயெங்களாயர்‌தேவே” என்றதின்‌ 
சுவடறிந்து பூருவர்கள்‌ ரிர்வஹித்தருளினபடியைத்‌ தழுவி “மால்‌: 
தெளிவிக்கத்‌ தெளிந்த! என்றருளிச்‌ செய்யப்பட்டதென்க. 
இத்திருவாய்மொழிக்குக்‌ காலைப்பூசல்‌ என்று. ஈம்‌ ஆசாரியர்கள்‌ 
வழங்கும்‌ திருநாமம்‌, (மல்லிகை கமழ்தென்‌ றற்பதிகம்‌-மாலைப்‌. 
| பூசல்‌), 


494 பத்தாம்பத்தில்‌ நான்‌ காம்பதிகம்‌- சார்வேதவநெறி 


பேசும்‌ பரிசு முதற்பத்தில்‌ நான்காம்‌ பதிகமான *அஞ்சிறையமட 
நாரையிலே தொடக்கமாயிற்று; அது கீழ்ப்பதிகத்தோடு தலைக்‌ 
கட்டிற்று, இனிமேலுள்ள பதிகங்களிற்‌ பெண்மை தலைகாட்டா 
தென்க. கீழ்த்‌ திருவாய்மொழியின்‌ ப்ரமேயததை அநுவதித்துக்‌ 
கொண்டு இங்கே நம்பிள்ளை யருளிச்‌ செய்யுமது காண்மின்‌ :- 


ம்‌ ஆழ்வார்‌ தாமான தன்மையை விட்டுப்‌ பெண்தன்மை யெய்திப்‌ 
“தம்மைப்‌ பிரிய நினைவின்றிக்கே யிருக்க அதிசங்கையாலே | 
| 


http://acharya.org 


ஜீரக 44 


264 அண்ணாஸ்வாமியின்‌ அமுதமொழியாயிரம்‌. 


பிரிந்தார்படும்‌ வ்யஸநத்தைப்பட்டு அத்தாலே அவஸக்ஈரானவரை 
“உம்மையொருகாளும்‌ பிரியேன்‌? என்று அவன்‌ ஆச்வஸிப்பிக்க 
அத்தாலே தரித்து மிகவும்‌ ப்ரீதரானார்‌ கீழ்‌” என்று. நூற்றந்‌ 
| தாதியிலே மணவாள மாமுனிகள்‌ “தன்னையின்னம்‌. பூமியிலே 
வைக்குமெனச்‌ சங்கித்து மால்தெளிவிக்கத்‌ தெளிந்த மாறன்‌?” 
| என்றருளிச்‌ செய்தபடியே ஆழ்வார்‌ தம்முடைய அதிசங்கை 
i தொஃயப்பெற்று இணி ஈமக்குப்‌ பரமபத ப்ராப்தியில்‌ ஸந்தேஹ. 
| மில்லையென்று துணிந்து, திருவாய்மொழியாகிற இந்த மஹா 
சாஸ்திரத்திற்குச்‌ செய்யவேண்டுவதெல்லாம்‌ செய்து தலைக்கட்டத்‌' 
தொடங்குகிறார்‌ இனி; '“பிணக்கறவைச்‌ சார்வாக நிகமித்து” என்ற 
ஆசார்ய ஹ்ருதய ஸ்ரீஸூத்தியின்படியே, ஆதியிலே. பிறர்க்கு 
| உபதேசித்த பக்தி பலத்தோடே சேர்ந்தபடியைச்‌ சொல்லி நிகமிக்‌ 
[கிறார்‌ இதில்‌, விபிஷணாழ்வான்‌ இராவணனைக்‌ குறித்து 
உபதேசிக்க, அவ்வுபதேசம்‌ அவனுக்குப்‌ பலியாதொழிந்தாலும்‌, 
௩: 'உயதேசித்தவற்குப்‌ பெருமாள்‌ பக்கலிலே ப்ராவண்யம்‌ கனத்துத்‌ 
"தன்‌ பேற்றுக்கு உறுப்பானாப்போலே இவர்க்கும்‌ புரோபதேசம்‌. 
| தம்முடைய ப்ராவண்யம்‌ கனக்கைக்கு உடலாகி ஸபலமானபடியைச்‌ 
| சொல்லி நிகமிக்கிறாரென்க. பிள்ளானுடைய நிர்வாஹமாக ஒரு. 
ஸங்கதி ஈட்டிலருளிச்‌ செய்யப்படுகிறது; “நீ பசுமேய்க்கப்‌ போக 
வேண்டா வென்றவாறே அதில்‌ தவிர்ந்தேனென்றான்‌ எம்பெரு 
மான்‌; அந்த பெருங்குணத்திலே யீடுபட்டு இவன்‌ பக்திஸுலப 
னென்பதை நிச்சயித்து அதுதன்னை யருளிச்‌ செய்வது இத்திரு 
| வாய்மொழி என்று. 


| 495, பத்தாம்பத்தல்‌ ஐந்தாம்‌ பதிகம்‌-- 
கண்ணன்‌ கழலிணை 


முதற்பத்தில்‌ *வீடுமுன்‌ முற்றவுமென்கிற பதிகத்திலே பரோப 

| தேசம்‌ பண்ணத்‌ தொடங்கின வாழ்வார்‌ பத்துத்தோறும்‌ உபதேசபர 
| மான பதிகம்‌ அருளிச்செய்‌துவந்து, இப்பதிகத்தோடே பரோபதேசத்‌ 
்‌ தைத்‌ தலைஃட்டுகிறாராயிற்று. பெரியார்கள்‌ தாங்கள்‌ திரூகாட்டுக்‌ 
கெழுந்தருளும்‌ சரம்‌ ஸமயத்திலே அந்தரங்கரானார்க்கு அருமையான 
சில வுபதேசங்களைச்‌ செய்து போவதுண்டு, அதற்குச்‌ சரம ஸந்தேச 
| மென்று பெயர்‌, இப்பதிகமும்‌ அதுவாயிரா நின்றது. எம்பெருமா 
னோ. ஆழ்வாரைத்‌ திருநாட்டுக்குக்‌ கொண்டுபோக விரையா 

| நின்றான்‌ ; ஆழ்வாரும்‌ இனி நமக்கு ப்ராப்தி தப்பாதென்று துணிவு! 
கொண்டார்‌. இவர்தாம்‌ ஸம்ஸாரிகள்‌ பக்கலிலே பரம கருணையே 

| வடிவெடுத்தவராகையாலே, ஸம்ஸாரிகளுக்கு இதுகாறும்‌ வேண்டிய 
படி உபதேசங்கள்‌ செய்தருளியிருந்தாலும்‌, விப்ஷணாழ்வான்‌. ராவண 


http:/facharya.org 


ஐந்தாவது நூறு 265 


பவனத்தை விட்டுப்‌ பெருமாள்‌ திருவடியேறப்‌ போவதாகக்‌ கிளம்‌ 
பின பின்பும்‌ “ நறச்யர்தமுபேஷேயம்‌ ப்ரதீப்தம்‌ சரணம்‌ யதா” 
என்று சொல்லிப்‌ பின்னையும்‌ உபதேசிக்க வொருப்பட்டாப்போலே 
இவரும்‌ சரமோ பதேசம்‌ செய்து நிகமித்தருளுகிறார்‌. இவர்தாம்‌ 
பெரிய திருவந்தாதியில்‌ *ஆரானுமாதானுஞ்‌ செய்க. அகலிடத்தை. |, 
யாராய்ந்து அது திருத்தலாவதே!* என்று “ஸம்ஸாரிகளுக்கு உப! 

| தேசிப்பது கஷ்டம்‌ கஷ்டம்‌. இது ஈம்மாலாகாது? என்று சொல்லி 
யிருந்தும்‌ *பயனன்றாகிலும்‌ பாங்கல்லராகிலும்‌ செயல்‌ நன்றாகத்‌ 

| திருத்திப்‌ பணி கொள்ளவே தாம்‌ அவதரித்தபடியைத்‌ திருவுள்ளம்‌ 
பற்றி *சொன்னால்‌ விரோதமிதுவாகிலுஞ்‌ சொல்லுவன்கேண்மினோ 
வென்று உபதேசத்தில்‌. ரசி குலையாமே போந்தவர்‌ *மண்ணர்க்குத்‌ 
தானுபதேசிக்கை தலைக்கட்டினான்‌ மாறன்‌* என்று நூற்றந்தா தியில்‌ 
மணவாள மாமுனிகளருளிச்‌ செய்தபடியே அவவுபதேசத்தை இப்பதி 
கத்தோடு தலைக்கட்டுகிறாராயிற்று. f 

496, பத்தாம்‌ பத்தில்‌ ஆரும்‌ பதிசும்‌--- 
அருள்‌ பெறுவாரடியார்‌ 


இத்திருவாய்மொழிக்கு அவதாரிகையிடத்‌ தொடங்கும்‌ போதே | 

நம்பிள்ளை மருளிச்‌ செய்வது பாரீர்‌“ *பொய்க்‌ நின்ற ஞானம்‌ | 
தொடங்கி இவ்வளவும்‌ வர ஈச்வரனை ஆழ்வார்‌ பின்‌ தொடர்ந்தபடி 
சொல்லிற்று ; இது தொடங்கி ஆழ்வாரை ஸர்வேச்வரன்‌ பின்‌ 
தொடருகிறபடி சொல்லுகிறது ” என்று. அதாவது. இதுவரையில்‌ 
ஆழ்வார்‌ எம்பெருமானிடத்தில்‌ யாசகராய்‌ நின்றார்‌ ; இனி ( * முணி 
யே நான்முகனென்னும்‌ பதிகத்தளவும்‌) எம்பெருமான்‌ ஆழ்வார்‌ 
பக்கலிலே யாசகனாய்‌ நிற்கிருனென்கை. இத்திருவாய்‌ மொழியில்‌ 
மூன்றாம்‌ பாட்டில்‌ *இன்று விண்ணுலகக்‌ தருவானாய்‌ விரை 
கின்றான்‌* என்றருளிச்‌ செய்கையாலே ஆழ்வாரைப்‌ பரமபதத்‌ 
| தேறக்‌ கொண்டுபோகையிலே எம்பெருமான்‌ தான்‌ விரைந்து: 
* ஆழ்வாரே! வாரீர்‌, வாரீர்‌ என்று வேண்டுகின்றமை தெரி 
கின்றது. அவ்வளவேயுமன்‌ றிக்கே சரமசரீரமாகையாலே ஆழ்வா 
ருடைய திருமேனியில்‌ தனக்குண்டான வியாமோஹத்தாலே 
கொண்டுபோக விரைந்ததையுங்கூட மறந்து இத்திருமேனி யநு 

பவத்திலே மிகவும்‌ சபலனாய்‌, முன்பு ஆய்ச்சியரோடு தரவை கோத்த | 
போது அநேக விக்ரஹபரிக்ரஹம்‌ பண்ணி யநுபவித்தாப்‌ போலவும்‌, 
நரகனைத்‌ தொலைத்துக்‌ கவர்ந்த பதினாறாயிரம்‌ தேவிமார்களை தவார 
கையில்‌ பதினாறாயிரம்‌ விக்ரஹங்கள்‌ கொண்டு அநுபவித்தாப்போல 
. வும்‌ அநேக விக்ரஹங்‌ கொண்டு ஆழ்வாருடைய அவயவங்கள்‌: 
ட தோறு மநுபவிக்கவும்‌ விரும்பி அதற்கு அநுமதி பண்ணுமாறு 
வேண்டிக்கொண்டான்‌. அதை ஆழ்வார்‌ வெகு சிரமப்பட்டு விடு 


ட http:/facharya.org | 
TTT 


26% அண்ணாஸ்வாமியின்‌ அமுதமொழியாயிரம்‌ 


வித்துக்கொள்ள வேண்டியதாயிற்று. ஆயினும்‌ எம்பெருமானு 
டைய அநுவர்த்தனத்தில்‌ குறைவில்லையே. இதையெல்லாம்‌ திரு. 
வுள்ளம்பற்றியே நம்பிள்ளை * இது கொடங்கி ஆழ்வாரை ஸர்வேச்‌ 
வரன்‌ பின்‌ தொடருகிறபடி சொல்லுகிறது ?' என்று மருமமறிந்து 
அருளிச்செய்தார்‌. எம்பெருமானைப்‌ பெற$வணுமென்று ஆழ்‌ 
வார்க்கு விடாய்‌ அதிகமா ? ஆழ்வாரைப்‌ பெற வேணுமென்று எம்‌ 
பெருமானுக்கு விடாய்‌ அதிகமா? என்று ஆராய்ந்து பார்க்குமளவில்‌ 
ஆழ்வாருடைய விடாய்‌ சிறிது ; எம்பெருமானுடைய விடாய்‌ தானே 
பெரிது என்று ஸித்தாந்தம்‌ செய்ய வேண்டியதாகிறது. இவ்விஷயம்‌ 
கீழேயே (9-6.10)* வாரிக்‌ கொண்டுன்னை விழுங்குவன்‌ காணி 
லென்று, ஆர்வுற்றவென்னை யொழிய என்னின்‌ முன்னம்‌ பாரித்துத்‌ 
தானென்னை முற்றப்‌ பருகினான்‌* என்னும்‌ பாசுரத்தினால்‌ ஆழ்வார்‌. 
தம்மாலேயே வெளியிடப்பட்டுள்ளது. எம்பெருமான்‌ அப்படி பெரு; 
விடாயனாயிருந்து வைத்தும்‌, ஆழ்வாரைக்‌ கொண்டு இவ்வுலகுக்கு 
[*கொண்டர்க்கமுதுண்ணச்‌ சொன்மாலைகள்‌ சொன்னேன்‌* என்னும்‌ 
படியாக ] உணவளிக்க விரும்பியிருந்ததனால்‌ தன்‌ விடாயை யடக்கிக்‌ 
கொண்டு ஸமய மெதிர்ப்பார்த்திருக்க வேண்டியதாயிற்று, அக்‌ 
காரியமும்‌ ஒருவாறு தலைக்கட்டுமளவானவாறே இனி யெம்பெருமான்‌ 
ஆறியிருக்கமாட்டானே. திருவாட்டாற்றிலே தங்கு வேட்டையாக 
வந்து நிற்கிறவனாகையாலே. ஆழ்வாரைக்‌ கொண்டு போகையிலே 
அவனுக்கு விரைவுமிக்கது, ஏன்‌? திருநாட்டிலே கொண்டுபோய்‌ 
அநுபவிக்கவேணுமென்று என்ன நிர்ப்பந்தம்‌? இங்கேதான்‌ அநுப 
விக்கலாகாதோ ? என்று சிலர்‌ கேட்கக்கூடும்‌ ; *பாவியேனைப்‌ பல 
ரீ காட்டிப்படுப்பாயோர்‌ என்னும்படியான இருள்‌ தருமா ஞாலத்‌ , 
திலே அவிச்சிக்ஈமான அநுபவம்‌ வாய்க்கமாட்டாதே ; ** ஒரு விச்‌ 
சேதமும்‌ வாராதபடி ஏகாந்தமாயிருப்பதொரு தேச விசேஷத்திலே 
கொண்டுபோய்‌ வைத்து அநுபவிக்க வேணும்‌” என்று பாரித்‌ 
தான்‌. அது தானும்‌ கிடந்தானை கண்டேறுமா போலன்‌ றிக்கே 
ஆழ்வார்‌ நியமித்தருளுகிறபடியே செய்தோமாகவேணும்‌ என்று 
பாரதந்திரியத்திலும்‌ ருசியுண்டாகப்‌ பெற்றான்‌. ஆழ்வாரோ 
பாரதந்திரியத்தின்‌ எல்லையிலே நிற்பவர்‌. ஸர்வேச்வரனைத்‌ தாம்‌ 
நியமிக்கமாட்டாரே ! ! அவனோ கையுமஞ்ஜலியுமாய்‌ நின்று “ஆழ்‌ 
வாரே ! நியமித்தருளீர்‌ ;?' என்கிறான்‌. ஆழ்வார்க்கோ நியமிக்க 
வரய்‌ எழவிலலை. *பராத்பரனாயிருந்து வைத்து இப்படி நம்பக்கலில்‌ 
பரதந்திரனாய்த்தாழ நிற்கிரானே ! இதுவென்‌ ?”” என்று அந்த சில 
குணத்தை யநுபவிக்க விழிந்தாராழ்வார்‌. அதுபவிக்குமிடத்துக்‌ 
கைவல்யாதுபவம்‌ போலே தனியநுபவம்‌ ரஸிக்கமாட்டாதாகை 
யாலே நால்வரோடே கூடி யநுபவிப்போமென்று நாட்டார்‌ பக்க 
லிலே கண்‌ வைத்தார்‌. அவர்கள்‌ உண்டியே உடையே உகந்தோடு 
வாராய்‌ சப்தாதி விஷயங்களிலே அற்யபரராய்‌ அவற்றோடே பணி 


http://acharya.org 


ஐந்தாவது நூறு 267 


போர்கிருந்கார்கள்‌. அவர்களைவிட்டு, பரம ரஸிகனான ஸர்வேச்வர 
னோடுதான்‌ கூடி இக்குணத்தை யநுபவிப்போமேயென்று அவன்‌ 
மேலும்‌ கண்‌ செலுத்தினார்‌. அவனோ ஆழ்வாரைக்‌ கொண்டு 
போகையிலே விரைந்திருப்பானொருவனுகையாலே அதிலே அந்ய 
பரனாம்‌ ஆழ்வாருடைய அநுபவத்திற்கு உசாத்துணையாக மாட்டிற்‌ 
நிலன்‌. இப்படி ஸம்ஸாரிகளும்‌ துணையன்‌ நிக்கே ஸர்வேச்வரனும்‌ 
துணையன்றிக்கே யானவிடத்து *யானுமென்னெஞ்சு மிசைந்‌ 
தொழிந்தோம்‌* என்று முன்னமே சொல்லியிருக்கிறாரே யாழ்வார்‌, 
தம்மோடு உடன்‌ கேடான நெஞ்சிருக்சு இனி என்ன குறையென்று 
தேறி அந்த நெஞ்சோடே யநுபவிக்கிறார்‌--1நெஞ்சே ! அவனுடைய 
மேன்மையிருந்தபடி கண்டாயே; அப்படி மேன்மையுடையவன்‌ 
நம்பக்கல்‌ இப்போது தாழறிற்கும்நிலை கண்டாயே ; நாம்‌ பெற்ற 
பேற்றின்‌ கனமிருந்தபடி கண்டாயே! என்று சொல்லிச்‌ சொல்லி 
உள்குழைகிறார்‌. ஸர்வேச்வரனாகிறான்‌ ஸர்வ கியாமகனாய்‌ ஸ்வதர்‌ 
தரனாயிருப்பானொருவன்‌ என்று இதுவரை நினை த்திருந்தாராழ்வார்‌ ; 
ஆச்ரித பாரதந்திரியமே அவனுக்கு ஸ்வரூபமென்கிற உண்மையை! 
இப்போதறிந்து “இஃது என்ன சிலம்‌ !?* என்று வியக்கிறாராயிற்று. | 


497. பத்தாம்பத்தில்‌ ஏழாம்‌ பதிகம்‌--செஞ்சொற்‌ 
கவிகாள்‌ 


கீழ்த்‌ திருவாய்மொழியில்‌ ஆழ்வாருடைய ஆனந்தம்‌ அபரிதமா 
யிருந்தது. எம்பெருமான்‌ ஆழ்வாருடைய திருவுள்ளத்தை 
விடாதேயிருந்தவன்‌. திருமேனியையும்‌ விடாதவனாயினன்‌. 
பலாப்பழத்தில்‌ ஈ மொய்க்குமாபோலே திருமேனியில்‌ அவயவங்கள்‌ 
தோறும்‌ மொய்ப்பவனாயினான்‌. அபிமத விஷயத்‌; அழுக்கை 
யுகக்கும்‌ காமுகனைப்போலே ஞானிகளின்‌ ஞானபரிமளம்‌ விளங்‌ 
கும்‌ தேஹத்தை விடமாட்டானே யெம்பெருமா மணத்தின்‌ வாசி 
யறிந்து குருவேரைச்‌ சூடும்‌ போகிகளானவர்கள்‌ மண்ணையு தறி 
னால்‌ மணம்‌ குன்றுமென்று மண்பற்றுக்கழற்றுதே அதனைச்‌ 
ஜூடமாபோலே பரமபோகியான ஸர்வேச்வரனும்‌ ஞானிகளை 
விரும்பி யநுபவிக்கு மிடத்தில்‌ *ஆஹ்லாத சீத நேத்ராம்பு புளகீக்‌ 
ரத காத்ரவார்‌* என்கிறபடியே ஜ்ஞா௩ கார்யமான விக்ருதிகளுக்‌ 
கெல்லாம்‌ ஆச்ரயமாய்க்‌ கொண்டு ஜ்ஞாக பரிமளமெல்லாம்‌ 
கோற்றும்படி யிருக்கிற விக்ரஹத்திலே அளவு கடந்த ஆதரத்தைப்‌ 
பண்ணி அநுபவிக்கத்‌ தொடங்கினான்‌. அவ்வளவன்‌ றிக்கே அதிசா 
பலத்தாலே இத்திருமேனியோடே தம்மைத்‌ திருமாட்டிலே கொண்டு 
போவதாகவும்‌ அபிறிவேசங்கொண்டான்‌. அதனையறிக்‌ ஆழ்‌ 
வார்‌-“இவன்‌ நம்மைக்‌ கொண்டு கவி பாடுவித்துக்கொள்வதற்காக 
நம்மை இங்கு வைத்திருக்கிருனென்‌ நிருந்தோம்‌; இவனுடைய 


http://acharya.org 


268 அண்ணாஸ்வாமியின்‌ அமுதமொழியாயிரம்‌ 


முக்கியமான எண்ணம்‌ அதுவன்று; ஈம்முடம்பை விரும்பி விட 
மாட்டாமையாலே ஈம்முடம்பில்‌ நசையாலேயே இங்கு வைத்தான்‌ 
போலும்‌; இவன்‌ வெறுமுடம்பனாயிருநதான்‌” என்று கொண்டு 
எப்படியாவது இப்பாமும்‌ நசையை இவனுக்கு விடுவிக்கவேணு 
மென்று பார்த்து தேஹத்திலுள்ள தோஷங்களை யறிவித்து, 
“பிரானே! பரமரஸிகனான ரீ இவ்வழுக்குடம்பையோ. விரும்புகிற து? 
வெகு நன்றாயிருந்தது! என்ன! வத்ஸலனாய்‌ தோஷ போக்யனான 
வவன்‌ காமிறியின்‌ அழுக்குகக்கும்‌ காமுகன்‌ படியிலே மேல்விழத்‌ 
தொடங்கினான்‌. அதனை விடுவிக்கு முபாயத்தை ஆழ்ந்து விமர்‌ 
சிக்கப்புகுந்த ஆழ்வார்க்கு தைவா தனமாய்‌ ஒருபாயம்‌ தோன்றிற்று. 
இவன்‌ நிரங்குச ஸ்வதந்திரனாயிருக்கச்‌ செய்தேயும்‌ ஈம்மிடத்திலே 
பாரதந்திரியங்‌ கொண்டாடி நாம்‌ விதித்தபடியே செய்வதாக 
நம்முடைய நியமனத்தை யெதிர்‌ பரர்த்திருக்கின்றமை யுண்டே. 
விதிக்குக்‌ கட்டுப்படுமவன்‌ நிஷேதத்திற்கும்‌ கட்டுப்படவேண்டிய 
வனே யன்றோ; உலகில்‌ ஒருவன்‌ சாஸ்த்ரத்துக்குக்‌ கட்டுப்படுகை 
யாவது விதி நிஷேதங்களிரண்டுக்கும்‌ கட்டுப்படுகையே யன்றோ; 
ஆகவே இவனிப்போது ஈம்‌. சொல்லுக்கு உடன்படுகைக்கு இந்த 
வழியிலே சென்றுபேசுவோமென்று துணிந்து “பிரானே! என்‌ 
பக்கலில்‌ பார்தந்திரியங்‌ கொண்டாடி எனது நியமனத்தை யெதிர்‌ 
பார்த்திருப்பதாகச்சொல்லி நின்ற ரீ இவ்விஷயத்தில்‌ என்‌ சொல்‌: 
லுக்கு முரணாக நடப்பது தகுதியோ?” என்று கேட்க இதற்கு மேல்‌ 
எம்பெருமானுக்கு மறுமாற்ற மில்லாமையாலே “ஆழ்வீர்‌! நான்‌ உம்‌ 
முடைய சொல்லுக்குக்‌ கட்டுப்படவேண்டியவனாயினேன்‌; ஹாஹா 
நல்விரகாலே என்னுடைய ஆவலைத்‌ தவிர்த்தீரே” என்று சொல்லிக்‌ 
கொண்டாடி நிற்க, அது கண்ட ஆழ்வார்‌ ஸர்வகியந்தாவாய்‌, ஸர்‌ 
வாதிகனான ஸர்வேச்வரன்‌ தான்‌ மிகுந்த ஆவலோடு செய்ய 
நினைத்த செயலையும்‌, நம்முடைய வொரு சொல்லுக்குக்‌ கட்டுப்பட்டு 
நிறுத்திக்கொண்டானே, இது என்ன சீலம்‌! இது என்ன பார 
.தந்திரியம்‌! என்று ஈடுபட்டு ரெடும்போது உணர்த்தியற்றிருந்து 
பிறகு தெளிந்து, இம்மஹா குணத்தில்‌ பிறரும்‌ அமிழ்ந்து 
போகாமைக்காக செஞ்சொற்கவிகாள்‌” என்று தம்மோடொத்த சில 
அநுபவ ரசிகர்களை விளித்து அவர்களுக்கு அருமையான உபதேச 
மொன்று செய்யத்தொடங்குகிறார்‌. பெருவெள்ள த்திலே யிறங்கிப்‌ 
பெரும்பள்ளத்தி லாழங்காற்பட்டுச்‌ சிரமத்துடன்‌ மீண்டவர்கள்‌ 
நிலையறியாதார்க்கு ஆழங்காலை யுணர்த்த ப்ராப்தமே யன்றோ. 
அப்படியேயாயிற்று இதுவும்‌. ஆக அவனுடைய சீல குணத்திலே. 
கண்‌ வையாதே கொள்ளுங்கோளென்று செஞ்சொற்‌ கவிகளுக்குக்‌ 
கள்ளவழி காவலிடுகிராராயிற்று, இப்படி. ஆழ்வாருடைய திரு 
மேனியிலே வியாமோஹம்‌ காட்டின எம்பெருமான்‌ திருமாலிருஞ்‌ 


http:/facharya.org 


ஐந்தாவது நூறு. 269 


சேரலைப்‌ பெருமாளென்னு மிடம்‌ இப்பதிகத்தில்‌ விசதமாகும்‌. 
ஆசார்ய ஹ்ருதயத்தில்‌, (188) த்யாஜ்பதேஹ வ்யாமோஹம்‌ £ மருள்‌ 
கள்‌ கடியும்‌ மயல்மிகு பொழிலிலே தழைக்கும்‌? என்ற ரூர்ணேயும்‌ 
அதன்‌ வியாக்கியானமும்‌ இங்கே அநுசந்திக்கத்தகும்‌, 


498. பத்தாம்பத்தில்‌ எட்டாம்‌ பதிகம்‌- திருமாலிருஞ்‌ 
சோலைமலை 


ஆழ்வாரைத்‌ திருநாட்டுக்‌ கெழுந்தருளப்‌ பண்ணிக்கொண்டு 
போக எம்பெருமான்‌ விரைந்தமை சொல்லிற்று *அருள்‌ பெறுவா 
ரடியாரென்னுக்‌ திருவாய்‌ மொழியிலே. அதற்குச்‌ சிறிது 
இடையூறு விளைந்தது கீழ்த்‌ திருவாய்‌ மொழியில்‌ ஆழ்வா 
ருடைய திருமேனியிலே எம்பெருமான்‌ அளவுகடந்த அபிநிவேசம்‌ 
பண்ணி இத்திருமேனியோடே ஆழ்வாரைத்‌ திருநாட்டுக்குக்‌ 
கொண்டு போவதாக முயல, ஆழ்வார்‌ தம்முடலின்‌ தண்மையை 
அப்பெருமானுக்கு அறிவித்துத்‌ தடுக்க இவ்வழியாலே எம்பெருமா 
னுடைய விரைதல்‌ சிறிது தடைபட்டதாயிற்று, எம்பெருமானும்‌ 
ஆழ்வாருடைய நிஷேதத்திற்கு இணங்கி நின்று இவர்க்கு விண்‌ 
ணுலகம்‌ தர விரைந்தானாகி வானேறும்‌ வழியிலே கொண்டு 
போவதாக முயன்றவளவிலே ஆழ்வார்‌ அவனை மடிபிடித்து ஒரு 
கேள்வி கேட்கத்‌ தொடங்கினார்‌; அதாவது, “இன்று இப்படி பதறு 
கின்ற நீ அநாதிகாலம்‌ என்னை இவ்விருள்‌ தருமாஞாலப்படுகுழி 
யிலே தள்ளியிட்டு வைத்து ஆறியிருந்தமை எங்ஙனே? இன்று 
இப்படி ஆதரிக்கவைக்கும்‌ அநாதிகாலம்‌ அநாதரித்திருந்தமைக்கும்‌ 
ஹேது சொல்லியருளவேணும்‌” என்றார்‌; அவனும்‌ என்ன ஹேது 
சொல்லலாமென்று பலவாறு சிந்தித்துப்‌ பார்த்தான்‌. எதற்கும்‌ 
ஆழ்வார்‌ பிரதிகோடி சொல்ல. வல்லலர்‌என்பதைத்‌ தன்னில்‌ 
தானுணர்க்து, “நிரங்குச ஸ்வாதந்திரியத்தாலே செய்யுமதுக்கு. 
ஹேதுவுண்டோ” வென்று ஆழ்வார்‌ தாமே ஸமாதானமடைந்திடுக 
வென்றும்‌ கருதி, ஒரு மறுமாற்றமுங்‌ காணாமையாலே கவிழ்ந்து 
நின்று காலாலே தரையைக்‌ கீறி நின்றான்‌. இது ஒரு நிர்ஹேதுக 
வீஷயீகாரமென்று ஆழ்வாரறிந்து விஸ்மிதராய்க்‌ களித்துப்‌ 
பேசுகிறதா பிராரின்‌றது--இத்திருவாய்மொழி. 


499, பத்தாம்பத்தில்‌ ஒன்பதாம்‌ பதிகம்‌ 
ஆழ்விசும்‌ பணி முகில்‌ 


கீழ்த்‌ திருவாய்மொழியில்‌ *இன்றென்னைப்‌ பொருளாக்கித்‌ 
தன்னையென்னுள்‌ வைத்தான்‌, அன்றென்னைப்‌ புறர்போகப்‌ 
புணர்த்ததென்‌ செய்வான்‌?* என்று எம்பெருமானை மடிபிடித்துக்‌ 


http://acharya.org 


270. அண்ணாஸ்வாமியின்‌ அமுதமொழியாயிரம்‌ 


கேள்வி கேட்டாராழ்வார்‌; அதற்கு ஹேது தன்னுடைய நிரங்குச 
ஸ்வாதந்திரியமொழிய வேறொன்றில்லையென்று ஆழ்வாரும்‌ ஈன்‌ 
கறிந்தவர்‌, எம்பெருமானும்‌ நன்கறிந்தவன்‌: ஆகவே *ஆழ்வீர்‌! 
அன்று உபேசஷித்திருந்ததற்கும்‌ ஸ்வாதர்திரியமே காரணம்‌, 
இன்று ஆதரிப்பதற்கும்‌ ஸ்வாதந்தரியமேதான்‌ காரணம்‌' என்று 
பதில்‌ சொல்லவேண்டும்‌. தான்‌ பரமகாருணிகளுயிருந்துவைத்து 
இங்ஙனே பதில்‌ சொல்லத்‌ தகாதாதலால்‌ ஒரு வகையான உத்த 
ரமுஞ்‌ சொல்லாதே தலைகுனிந்து நின்றான்‌. ஆழ்வாரைப்‌ பரம 
பதத்தேறக்‌ கொண்டுபோக விரைவு கொண்ட தான்‌ இப்படி ஆழ்வா 
வெள்கி நிற்கிற 


நிலையை மறைப்பதற்காக ஒருவழி பண்ணினான்‌; கலியாணங்களில்‌ 


ருடைய கேள்விக்கு பதில்‌ சொல்லமாட்டாமல்‌ 


சடங்கு காட்டும்‌ உபாத்யாயர்கள்‌ சொல்லவேண்டிய மந்த்ரம்‌ 
தோன்றாவிட்டால்‌, மேளதாளங்களைக்‌ கொட்டச்சொல்லி வாத்ய 
தோஷத்தாலே அத்தை மறைத்து விடுமாபோலே, இப்போது நிருத்‌ 
தரனான தானும்‌ மேகஸமுத்ர பேரிகீதகாஹள சங்க ஆசிஸ்‌ ஸ்துதி 
கோலாஹலங்களைச்‌ செய்தான்‌. 

அதாவது *சூழ்விசும்பணி முகில்‌ தூரியம்‌ முழக்கின, ஆழ்‌ 
கடலலைதிரை கையெடுத்தாடினட என்று ராஜகுமாரர்‌ போம்போது 
மங்களவாத்ய கோஷம்‌ பண்ணுவாரைப்போலே பரமபதத்துக்குப்‌ 
போமவர்களைக்கண்ட ப்ரீதியாலே முழங்குவது கோஷிப்பதாகா 
நிற்கும்‌ மேகஸமுத்ரங்களாகிற பேரிகளின்‌ கோலாஹலத்தையுண்டு 
பண்ணினான்‌. *கீதங்கள்‌ பாடினர்‌ கின்னரர்‌ கெருடர்கள்‌* என்கிற 
கீதங்களைச்‌ செவிப்படுத்தினான்‌; *தாளங்கள்‌ வலம்புரி கலந்தெங்கு 
மிசைத்தனர்‌* என்கிற காஹளசங்கங்களினுடைய முழக்கத்தை 
முட்டினான்‌; *வாளொண்கண்‌ மடந்தையர்‌ வாழ்த்தினர்‌* என்கிற 
ஆசீஸ்ஸின்‌ ஆரவாரத்தைக்‌ கிளப்பினான்‌; *டதொடர்ந்தெங்கும்‌ 
தோத்திரஞ்‌ சொல்லினர்‌* என்கிற ஸ்தோத்ர கோலாஹலங்களைப்‌ 
பிறப்பித்தான்‌. 


ஆக இப்படிப்பட்ட கோலாஹலங்களை விளைவித்த மாத்திர 
மேயன்றிக்கே, அர்ச்சிராதி கதியையும்‌, ஆதிவாஹிசு ஸத்காரத்தை 
யும்‌ (பரமபத) திவ்ய தேசப்ராப்தியையும்‌ அங்குள்ளாருடைய 
பஹுமானத்தையும்‌ ஆனந்தமயமான ஆஸ்தானத்திலிருப்பையும்‌ 
ஸ்வசரணகமலப்ராப்தியையும்‌ பெற்றாராகஃப்‌ பேசும்படியும்‌ பண்ணி 
வைத்தான்‌. அதெல்லாம்‌ பேசப்படுகிறது இத்திருவாய்மொழியில்‌. 


_http://acharya.org 


ட்ட வர கனு 3 அண்டை 


ஐந்தாவது நூறு 271 


500. பத்தாம்பத்தில்‌ பத்தாம்‌ பதிகம்‌ 
த்த 2 த்த 2 
நான்‌ முகனே 


கீழே அர்ச்சிராதிமார்க்க கதியைப்‌ பறக்கப்பேசி *அந்த மில்‌ 
பேரின்பத்து அடியரோடிருந்தமை* என்றார்‌. திருக்கண்களைத்‌ 
திறந்து பார்த்தவாறே திருப்புளியாழ்வாரடியிலேயே தாம்‌ விற்‌ 
ிருக்கக்கண்டார்‌. நித்ய மூக்தர்களின்‌ திரளிலே யிருந்ததாகச்‌ 
சொன்ன இருப்பு, த்ஞாநாநுஸந்தான மாத்திரமாயிருந்தது. ப்ரக்ருதி 
யிலேயே தாம்‌ சிக்குண்டிருக்கிறபடியைக்கண்டு போர நொர்தார்‌. 
தம்முடைய ஆகிஞ்சர்யத்தையும்‌ அறர்யகதித்வத்தையும்‌ ஈன்‌ 
குணர்ந்த எம்பெருமான்‌ இன்னமும்‌ தம்மை இப்படி நோவுபட விட்‌ 
டிருப்பது என்னே! என்று மிகவும்‌ கிலேசித்து மாதா பிதாக்கள்‌ 
அருகேயிருக்க பசியாலும்‌ தாஹத்தாலும்‌ நோவு படுகிற ஸ்தறந்தயப்‌ 
ரஜை ஆர்த்தியின்‌ மிகுதியாலே தாய்பேரைச்சொல்லிக்‌ கூப்பிடுமா 
போலே. ஈர நெஞ்சு இள நெஞ்சு இல்லாதாருடைய ஹ்ருதயங்‌ 
களுங்கூட. இரங்கும்படியாகவும்‌, அவனுக்குத்‌, தம்மை ரஸித்தல்லது. 
பீரமபதத்திலும்‌ இருப்பு அரிதாம்படியாகவும்‌ காட்டுத்‌ தீயிலே: 
அகப்புட்டாரைப்‌ போலே ஆர்த்தத்வரியோடே பெருமிடறு செய்து 
கூப்பிட்டு அவனும்‌ வந்து தோற்றி இவருடைய ப்ரக்ருதிஸம்பந்‌ 
தத்தை யறுத்து அடியார்‌ தம்‌ திரளிலே கொண்டுசேர்க்க, தாம்‌ 
க்ருத க்ருத்யராய்‌ அவாவற்று வீடுபெற்ற படியைப்‌ பேசுகிறார்‌ இத்‌ 
திருவாய்மொழியில்‌. இங்கே பரமபோக்யமான நம்பிள்ளை யீட்டு 
ஸ்ரீஸக்தி காண்மின்‌! “இப்ப்ரபந்தத்துக்கு ப்ரமேயமான வஸ்து 
ஸர்வேச்வரன்‌; இப்‌ ப்ரபந்தம்‌ - அவாவிலந்தாதி. மயர்வறமதிறல 
மருளப்‌ பெற்றவர்‌ கவி பாடினார்‌! இனி இவருடைய அவதாரம்‌ 
தான்‌ ஸர்வேச்வரனுடைய அவதாரத்தோபாதி ஸாதுக்களுடைய 
ஸுக்ருதபலம்‌.?. 


அண்ணாஸ்வாமியின்‌ அமுதமொழியாயிரத்தில்‌ 
ஐந்தாவது நூறு முற்றிற்று, 
முதற்பகுதி முடிந்தது. 


THE FREB INDIA PRESS, MADRAS-2. 


http://acharya.org 


